INSTITUTEOF TAMIL 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் இயற்றிய 


திருப்பெருந்துறைப் புராணம் 


17 


யாவரும் 


பொதும் - 


கேளிர் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 


LITERNATIONAL 


BE 


" அறிவுச் செல்வங்கள் அனைத்தையும் 
தமிழுக்குக் கொண்டுவர வேண்டும் . 
இனிவரும் நூற்றாண்டுகளுக்கும் 
அருந்தமிழை ஆற்றல் படுத்த வேண்டும் " 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 

புரட்சித் தலைவி 


அம்மா அவர்கள் 


Noumai 
ASTEUTC ) 


ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் 

இயற்றிய 


திருப்பெருந்துறைப் 

புராணம் 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 

பதிப்பாசிரியர் 
முனைவர் கோ.விசயராகவன் 

எம்.ஏ., எம்.ஃபில் எம்பிஏ,பிஎட் ,பிஎச்.டி 
இயக்குநர் , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


uly 


கேளில் 


LSNA 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 
இரண்டாம் முதன்மைச் சாலை , மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 


நூல் விவரக் குறிப்பு 


நூல் தலைப்பு : திருப்பெருந்துறைப் புராணம் 
நூல் ஆசிரியர் : ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் 
வெளியீட்டாளரும் : உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
பதிப்புரிமையும் இரண்டாம் முதன்மைச் சாலை 

மையத் தொழில்நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் : 044 - 22542992 
வெளியீட்டு எண் 

: 859 
மொழி 

: தமிழ் 
பதிப்பு ஆண்டு : 2015 : முதற்பதிப்பு : 
பயன்படுத்திய தாள் : 16 கிகி டி.என்.பி.எல் . வெள்ளை 
நூலின் அளவு : 1/8 டெம்மி 
எழுத்தின் அளவு ! 11 புள்ளி 
பக்க எண்ணிக்கை 

: 208 
அச்சுப்படிகளின் 


. 


எண்ணிக்கை 


: 1200 


விலை 


: ரூ .130 ( ரூபாய் நூற்று முப்பது மட்டும் ) 


ISBN 


: 978-93-85165-14-6 


அச்சகம் 


: ராஜ் எண்டர்பிரைஸஸ் 
திருவல்லிக்கேணி 
சென்னை - 600 005 . 


முனைவர் கோ.விசயராகவன் எம்.ஏ., எம்.ஃபில்.,எம்.பி.ஏ., பி.எட் .,பி.எச்.டி 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600113 


அணிந்துரை 
பழங்கால அரிய நூல்களையும் சுவடிகளையும் 
பாதுகாக்கும் வகையில் 2014 ஆம் ஆண்டு நிறுவனத்தில் 34 
இலட்சம் மதிப்பீட்டில் சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் 
மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா 
அவர்களால் தொடங்கப்பட்டது . அவ்வகையில் 
நாடெங்கினும் உள்ள அரிய நூல்களை, சுவடிகளைத் 
திரட்டும் பணி தொடங்கப்பட்டு , கண்டறியப்பட்டுள்ள 
நூல்களைத் தமிழ்த்தாய் 67 - பெருவிழா , பிப்ரவரி 2015 இல் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் , தாரண ஆண்டு சித்திரைத் 
திங்கள் வெளிவந்துள்ள இந்நூல் இப்பொழுது 
மீட்டுருவாக்கம் செய்யப்பெற்று வெளியிடப்படுகிறது . 

தமிழில் தோன்றிய சிற்றிலக்கிய வகைகளுள் 
தலபுராணங்களும் அடங்கும் . தமிழகத்தில் புனிதமடைந்து 
தண்டமிழுடன் பக்தியையும் வளர்த்தத் திருப்பதிகள் பல . 
அவற்றுள் ஒன்றுதான் திருப்பெருந்துறை என்னும் திருப்பதி . 
நால்வருள் ஒருவராகிய மாணிக்கவாசகப் பெருமானுக்கு 
இறையருள் புரிந்த நற்றலம் . அவருக்குக் காலைக் காட்டி 
ஆட்கொண்ட சோலைத்தலம் . நிலவளமும் நீர்வளமும் 
மனவளமும் மக்கள் பெருவளமும் நிறைந்த மாபெருந்தலம் . 
சிவன் தேவியாடு உறையுந் திருத்தலம் . இங்குள்ள சிவலிங்கம் 
தானாகத் தோன்றிய சுயம்புலிங்கம் . மிகச் சிறிய லிங்கம் . 
இத்தலத்தின் பெருமையை உரைப்பதுவே 
திருப்பெருந்துறைப் புராணம் என்னும் இந்நூல் . அரிய 
நூலாகிய இத்தல புராணம் ஒளியச்சு மூலம் ஆக்கம் பெற்று 
புத்துயிர் பெற்றுள்ளது . 

இப்புராணத்தைச் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளையவர்கள் இயற்றியுள்ளார் . பின்னர் அவருடைய 
மாணாக்கரான உ.வே.சாமிநாதய்யர் அவர்களால் 
பதிப்பிக்கப்பெற்றது . கடவுள் வாழ்த்து , அவையடக்கம் , 


பல 


சிறப்புப்பாயிரம் , திருநாட்டுப் படலம் என வளர்ந்து 
நைமிசமுனிவர் பெருந்துறை அடைந்து பூசித்த தலம் ஈறாக 35 
படலங்களைக் கொண்டுள்ளது . 

மொத்தம் 

1656 
செய்யுட்களையுடையது . பக்திநலம் சொட்டச் சொட்டப் 
பாடும் சுவைமிகுந்த பாடல்களைக் கொண்டுள்ளது . புராண 
ஆசிரியர் எனப் போற்றப்படும் திரிசிதபுரம் மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளையவர்கள் 

பாடிய 

தலபுராணங்களுள் 
இதுவுமொன்று . பக்திச்சுவையும் தமிழ்ச்சுவையும் பெருகித் 
தோன்றுவது .. 

தமிழறிஞர்களின் தமிழ்த் தொண்டினை எப்போதும் 
பாராட்டுவதில் முதன்மையானவர் மாண்புமிகு மக்களின் 
முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆவார் . 
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் 
தமிழ்ப் பண்பாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பும் 
கருணையும் அளப்பரியன. தமிழின் மேம்பாட்டுக்கெனப் பல 
திட்டங்களை மேற்கொண்டு செயலாற்றி வருகின்றார்கள் . 
ஒல்லும்வகையெல்லாம் தமிழ் வளர்த்துவரும் மாண்புமிகு 
மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் நன்றிகளைப் 
பதிவு செய்கின்றோம் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 
அளித்துவரும் பள்ளிக்கல்வி , தமிழ் வளர்ச்சி மற்றும் 
தமிழ்ப் பண்பாட்டுத் துறை அமைச்சரும் உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனத் தலைவருமாகிய மாண்புமிகு 
கே.சி. வீரமணி அவர்களுக்கு நன்றி . 

தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஆர்வத்தோடு நாட்டம் 
செலுத்தித் தமிழ்த் தொண்டாற்றிவரும் தமிழ் வளர்ச்சி 
மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் மூ . 
இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் இதயம் கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூல் சிறப்பான முறையில் மறு அச்சுப் பெற 
முனைந்து உழைத்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
அனைத்துப் பணியாளர்களுக்கும் அச்சகத்தார்க்கும் என் நன்றி . 

இயக்குநர் 


கணபதி துணை . 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


திருக்கைலாயபரம்பரைத் 
திருவாவடுதுறையாதீனத்து 

மஹாவித்துவானாகிய 

திரிசிரபுரம் 
ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள் வளயவர்கள் 

இயற்றியது . 


மேற்படி ஆதீனத்து 

ஸ்ரீ @ ஸ்ரீ 
அம்பலவாணதேசிகரவர்கள் 

ஆஜ்ஞையின்படி 

திருவிடைமருதூர்க்கட்டளை 
ஸ்ரீ காசிநாததம்பிரானவர்கள் செய்த 
பொருளுதவியைக்கொண்டு 

இந்நூலாசிரியர் மாணாக்கரும் 
கும்பகோணம் காலேஜ் தமிழ்ப்பண்டிதருமாகிய 

உத்தமதானபுரம் 
வே . சாமி 

நாதையரால் 
பரிசோதித்து , 

சென்னை : 
வெ.நா. ஜூபிலி அச்சுக்கூடத்திற்பதிப்பிக்கப்பட்டது . 


1892. | 
Copy Right. 


a 


சீபபத்திரம் . 


பக்கம் . 


... 


படு 


... 


சு 


... 


..1 


... 


20 


... 


... 


... 


.. 


ச 


... 


... 


... 


... 


... 


... 


.1 . 


... 


சச 


... 


... 


.. 


... 


... 


... 


... 


... 


.. 


சுக 


... 


சுக 


கடவுள் வாழ்த்து 
அவையடக்கம் 
சிறப்புப்பாயிரம் 
திருநாட்டுப்படலம் ... 
திருநகரப்படலம் 
கைமிசப்படலம் 
புராணவரலாற்றுப்படலம் 
புராணச்சிறப்புரைத்தபடலம் ... 
புரூரவா தவுமியரையடைந்தபடலம் 
ஆன்மநாதரநாதிமூர்த்தச்செயலுரைத்தபடலம் 
சதாசிவமூர்த்தமுரைத்தபடலம் 
மகேச்சரமூர்த்தமுரைத்தபடலம் 
உருத்திரமூர்த்தமுரைத்தபடலம் 
வெள்ளாற்றுப்படலம் 
பெருந்துறைவிசேடப்படலம் ... 
மூர்த்திநாமலிசேடமுரைத்தபடலம் 
யோகபீடச்சிறப்புரைத்தபடலம் 
வீரபத்திரப்படலம் .... 
தீர்த்தப்படலம் 
குமாரர் வருகைப்படலம் ... 
பெருத்துறைப்படலம் 
பிரமனுபதேசப்படலம் 
திருமாலுபதேசப்படலம் 
காலாக்கினியுருத்திரருபதேசப்படலம் 
திருவாதவூரர் திருவவதாரப்படலம் ... 
அமைச்சுரிமைபூண்டப்படலம் 
திருப்பெருந்துறையடைந்தபடலம் ... 
உபதேசப்படலம் 
மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் 
தில்லையையடைந்தபடலம் 
புரூரவன் பெருந்துறையடைந்து திருவிழாச்செய்தபடலம் 
சனகராசன் முத்திபெற்றபடலம் 
அதர்மனும் இலக்குமியும் முத்தியடைந்தபடலம் 
வேடன் முதலியநால்வர்களருள்பெற்றபடலம் ... 
கைமிசமுனிவர் பெருந்துறையடைந்து பூசித்தபடலம் 


... 


... 


14 . 


... 


14 . 


... 


அஉ 


... 


.4 . 


... 


500 


... 


... 


... 


.. 


... 


... 


ககக 


... 


... 


கஉசு 


காச 


... 


... 


... 


. 


... 


... 


கசு2 


காச 


... 


காக 


... 


கஅஅ 


கணபதி துணை. 


திருப்பெருந்துறைப்புராணம். 


கடவுள் வாழ்த்து . 


(க) 


விநாயகர் காப்பு . 
மாமேவு புயனிறத்து மோட்டாமை முதுகொருகை வாங்கித் தற்குப் 
பாமேவு வபிறிரண்டென் றருச்சிப்பார் கொள்ளாத படியென் பாதி 
தாமேவு . தந்தையகன் மார்பணிந்து புகழொன்றே தான்கைக் கொண்டு 
நாமேவு கருணையின் வாழ் களிற்றுமுகப் பெருமானை பயந்து வாழ்வாம் . 5 

வெயிலுவந்தவிநாயகக்கடவுள் . 
இலவுவந்த செவ்வாயெம் பெருமாட்டி பார்வையொடு மிருக்கு முன்னூல் 
சொலவுவந்த நம்பெருமான் பார்வையுமேற் றமர்சிறப்புத் தோற்றி யாங்குப் 
பலவுவந்த பொழில்வளஞ்சால் குருந்துறையும் பெருந்துறையிற் பண்பு கூரு 
நிலவுவந்த முடியினொடும் வெயிலுவந்த மெய்க்களிற்றை நினைத்து வாழ்வாம் . ( உ ) 

சொக்கவிநாயகக்கடவுள் . 
தக்கவினா யகன்மறையுட் பொருடேர்ந்துய்ந் திடுதிபுன சங்கு மாமே 
கக்கவினா யகன்மகச்சாலையினெனுந்த தீசி முதற் கணிப்பி லோர்கள் 
புக்கவினா யகனமர்ந்து முதலானா யென்றெடுத்துப் போற்ற மேய 
சொக்கவினா யகன்புகலு மிக்கவிநா யகனாயிற் றுன்னூ றென்னே . 

ஆன்மநாதசுவாமீ . 
எசர்பூத்த வண்டகம்பாய் முண்டகஞ்சார் கான்முகனுங் கௌத்து வப்பேர்த் 
தார்பூத்த வோர்பானு மார்பானுங் கைலாய சைலத் தானு 
சார்பூத்த துதியெடுப்பக் குருத்துறையும் பெருந்துறையி னயந்து மேவி 
யார்பூத்த வருள் கொழிக்கு மான்மகா தக்கடவு ளடிதாழ்ந் துய்வாம் . 

சிவயோகாம்பிகையம்மை . 


(ச) 


தூயநா மத்தருவ முருவமெவை யெனினுமொரு தோன்றல் போன்றே 
பாயகா னிலவரைப்பின் கணுமமர்வா ளெனறெரித்த படியே போல 
வாயநா தங்கடந்த வரன்மகா தக்கடவு ளமர்தற் கேற்ப 
மேயகா யகிசிவயோ காம்பிகைதன் விரைமலர்த்தான் மேவி வாழ்வாம் . 


( Ⓡ ) 


| F 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


சபாநாயகர் . 
அரைப்புலித்தோன் மயிருகுப்பக் காற்புலித்தோன் மயிர்முகிழ்ப்ப வணிபல் பாம்பும் 
வரைப்பகன்று குலையவொரு பாம்புநிலை நின்றுகனி மகிழ மேக்குத் 
திரைப்பயமா தலை இக்கவலக் கிழக்கிளங்கன் னிகையின்பந் திளைப்ப நீர் சூழ் 
தரைப்பயனா மணிமன்று ணடாவிலு மொருமுதலைச் சாணஞ் சார்வாம் , 

சிவகாமியம்மை . 
மாறுகரு தாதுமுகின் மழைபொழிவ தெனினுமுடல் வளமா மின்முன் 
னூறுபல வாமிடையீ ளேத்து போ லாதுவள முயிர்கண் மேவி 
வீறுமணி மன்றுணட மென்று மூ ற்றசோக்கி விளங்கா னந்தப் 
பேறுபெறக் காட்டலெனு மருண்மழைபெய் பசுமுகிலைப் பேணி வாழ்வாம் . ( எ ) 

தருந்தழலப்பெருமான் . 
கரியவனுங் கலத்தலரும் பாதமவன் மனைவியுடல் கலப்பத் தோன்றிப் 
பிரியமிக வெழுந்தருளி வந்து திரு வாதவூர்ப் பெரியர் போற்றித் 
துரியநிலை கடந்துசிவ போகமது வுண்டுகளி துன்ற நீழல் 
விரியவுயர் குருந்தடியி லிருந்தருளும் பெருவாழ்வை விளம்பி வாழ்வாம் . (அ ) 

குதிரை சேவகர் . 


( 
க 
) 


அரியமறை மேலானென் றுரைப்பதனைக் கற்றவர் ள லளவை யானே 
தெரியவல ரல்லாதார் தெரிவர்கொலோ யாவர்களும் தெரியு மாறு 
பிரியமிகு மொருவருக்காத் தலைச்சாத்து முதலியவை பிறக்க காளு 
முரியவொரு பரியேறி யுலாயசே வகன்மலர்த்தா ளுள்ளத் துள்வாம் . 

வீரபத்திரக்கடவுள் . 
மேயசிவ நிந்தைபுரி வெய்யவர்க்குப் புரிகழுவாய் வேறின் றன்னார் 
மாயவொறுத் திடலன்றி யென்னுமறைக் கிலக்கியமா வாள்கைக் கொண்டு 
தீயமகம் புரிதக்கன் சிரமரர் ஓச் சேர்ந்தாருஞ் சிதையச் செய்த 
நாயகமா விறல் வீர பத்திராம் பனைவணங்கி நயந்து வாழ்வாம் . 

( க 0 ) 
சொக்கவிநாயகக்கடவுள் . 
அஞ்சொக்க நினைத்திடுவார் கருவிபிற வேண்டானென் றறைத றேற்ற 
நஞ்சொக்க வழன்றெழுமால் 

களிற்றைமுகத் திருபாலு ககுவெண் டிங்கட் 
பிஞ்சொக்க வொளிர்கோட்டு கொன்றுகொடு தருமமெலாம் பிறங்க மாட்டி 
மஞ்சொக்க மதம் பொழிந்து வருசொக்க மால்களிற்றை வணங்கி வாழ்வாம் . ( க்க ) 

குமாரக்கடவுள். 
புரமுதல்வென் றறுபுகழ்மாத் திரங்கொண்ட தந்தையினும் பொருமோர் யானை 
யுரனறவென் தெனாமூெர் தியுங்கொண்டு மிகுசிறப்பை யுறுமுன் னோனும் 
பாவுறச்சூர் தடிந்தவற்றோ டோக்குகே தனமொருகை பற்றப் பெற்ற 
விரவுமல மருத்துறையும் பெருந்துறைக்கு மாரனடி மேவி வாழ்வாம் . 

( 62 ) 


கடவுள் வாழ்த்து . 


( கங ) 


( 


(கச) 


( கரு ) 


( கசு ) 


திருநந்திதேவர் . வேறு . 
முத்தியை யடைவோர் ஞான முந்துற வடைதல் போலச் 
சத்தியை யொருபால் வைத்த பிரான்றனை யடைவோர் முந்திப் 
பத்தியை யியற்றித் தன்னை யடைதரப் பண்பார் யோக 
சித்தியை யடைந்த நந்தி தேவனை வணக்கஞ் செய்வாம் . 

அகத்தியழனிவர். வேறு . 
செடுமை குறுமை யுயர்பிழிபை பிரலே யவற்றிற் கெதிர்மறையாப் 
படுமெண் மையினிற் செய்வல்லான் பரவை யுணலான் மிக்குயர்ந்து 
விடுதென் றிசையைச் சமஞ்செயலால் வெற்பை யரத்து எழுத்து தலாற் 
கொடுவின் மாலைச் சிவஞ்செயலா லென்னு முனிதாள் குறிக்கொள்வாம் . 

திருஞானசம்பநீதழரீத்தி நாயனார் . வேறு , 
பாலள வின்னா ளுண்டான் றொறுவியர்ப் பார்த்து வந்த 
மாலள வின்னாண் கொள்ள வண்பாலோர் சிறுபோழ் துண்டான் 
மேலள வுலகின் றானை விமலனைக் கண்டு காட்டி 
நூலள வொரு நூல் சொற்ற நோன்மையாற் றொழுது வாழ்வாம் . 

திருநாவுக்கரசுநாயனார் . 
பாலிடை கஞ்சங் கண்டு பதைபதைத் தோடி யோர்பா 
னூலிடை யவருண் பாக்கு நுவன்றமா லயனுண் ணாணப் 
பாலிடை நஞ்சங் கண்டு பதைப்பின்றித் தாமுண் டோர்பா 
னூலிடை யவரே யென்னப் பொலியுநோன் மையர் தான் போற்றி 

சுந்தரழர்த்தி நாயனார் . 
வரைபல பலபெயர்த்து மருவுபன் னாண்மு யன்று 
புரையறச் செறித்தோ ருந்தி கடந்தமால் புத்தி நாணத் 
தலாகிழித் தெழுமோ ருந்தி தான்வழி விடமுன் பாடி 
விரையவை யாறு மேய விமலர்தான் சென்னி சேர்ப்பாம் . 

மாணிக்கவாசகசுவாமிகள் . 
இந்திய மொன்றற் காமண் ணிடந்து பன் னாண்மு யன்று 
முந்திய பாதங் காணா முகுந்தனே மாற வைந்து 
பாத்திய சிரத்தப் பாத நகுகுருந் தடிமே வப்பெற் 
றுந்திய விறுமாப் புற்ற வொருவருக் கன்பு செய்வாம் . 

சண்டேசுரநாயனார் . வேறு , 
ஆத்திமுத விடையில்லா வாத்திதனைத் தாபித்தே 
யாத்திகழும் பாலாட்டி வழிபடுகா லபெவம்பொல் 
லாத்தியக்க மென்றறுப்பா னடியறுத்து விடைமேலா 
லாத்தியொடு மாத்தனைக்கண் டமர்ந்தபிரான் பதம்பணிவரம் . 

அறுபத்துழவர் . வேறு . 
புரிவினை புரிவோ னெய்தும் பயனது பொருந்த நல்கும் 
பெரியவன் சைவ மன்றிப் பேசாமற் றுள்ள வென்று 
தெரிதரு மனத்த ராகிச் செயற்கருஞ் செயன் மேற் கொண்ட 
பரிவறு பத்து மூவர் பாததா மரைகள் போற்றி . 


( கன ) 


( சசு ) 


( உ p } 


திருப்பெருந்துறைப்புராணம் . 

சேக்கிழார்நாயனார் . 
பாவுறு மடியார் மேன்மை பாடவல் லவரென் றெங்கள் 
குரவரு ளொருவ ரன்பிற் குறிக்கொடு துதித்தல் கண்டுந் 
தரமிகு சிறப்பு வாய்ந்த தன்மையார் சேக்கி ழாரைக் 
காவறத் துதியே மென்னிற் கடும்பிழை யாகு மன்றே . 

(உக ) 
முந்நூற்றுவர் . 
பிறைமுடிக் கணித்த வெங்கள் பெருந்தகைப் பதியைத் தம்மோ 
டறைதர வயன்மா லாதி யாவரு மஞ்ச றேர்ந்து 
நிறையெம்மோ டொருவ னென்று நிகழ்த்துத் துணிமுக் ஏற்று 
மறையவர் செம்பொற் பாத மரைமலர்க் கன்பு செய்வாம் . 

( உஉ) 
மற்றையடியார்கள். 
பெருந்துறை யான்ம நாதப் பெருந்தகை யால யத்துத் 
திருந்து பல் பணிசெய் வோருக் தெளிபொருள் சிவமே யென்று 
பொருந்திய மனத்த ரியாரும் புன்மையேன் மனத்து நீங்கா 
திருந்து வெவ் விடைய நாடி யெழாவகை யிருத்து வாரால் . 

பஞ்சாக்கரதேசிகர் . வேறு . 
அறைகடல்கு மூலகிரியா வருமுண்மை சொலக்கேண்மி னறமு யன்று 
மறைமுதலா கியகலையோ திடல் வேண்டா வவையனைத்தும் வயங்கி நாளு 
முறைதிருவா வடுதுறையெங் குருநமச்சி வாயன்பே ரொன்றே யோத 
விறையிலிக பரமுத்தி யுண்டாகு மவைகொடுப்ப திவைமே லென்னே . 

(உச ) 
பின்வேலப்பதேசிகர் . 
சக்தியெனு கம்முதலா ரியனைமுனம் வழிபட்டு நயந்து பின்ன 
ரந்திமதி புனைசடிலத் திறையைவழி படுதன் முறை யதுமா றாது 
வந்திவணியா முறைவாமென் றுறைதல்போற் பெருந்துறையை மருவி மாசு 
சிந்தியமர் துறைசைப்பின் வேலப்ப தேசிகன்றாள் சென்னி சேர்ப்பாம் . 

அம்பலவாணதேசிகர் . 
புண்ணியவா வதுெறையிற் பொல்லாத பாவியேன் பொருட்டி யாரு 
மெண்ணியவம் பலவாண னெனுந்திருப்பேர் பூண்டதனுக் கியையத் தோன்றித் 
திண்ணியமா மலமூலத் தொடுசிதைய வடிமுடியிற் செறித்தாட் கொண்டு 
கண்ணியபேரினபளித்தா னவற்கினியாற் றுதற்காய கைம்மா றென்னே . ( உசு ) 

சுப்பிரமணியதேசிகர் . 
இருந்திருவா வடுதுறைச்சுப் பிரமணிய தேசிகற்றழ்ச் தினிய கூறிப் 
பொருந்திதயத் திருத்தினே னுணவுதவு வேனென்று புகன்றக் காளே 
வருந்திமுய லவுமெனது போதவிளை வொழிந்ததந்தோ மற்றென் செய்கே 
னருத்திறலா ரியன்பசிக்க வுண்பானென் றொருபழியு மடைந்து ளேனே . ( உ.எ ) 

கடவுள்வாழ்த்து முற்றிற்று. 


அவையடக்கம் . 


துன்னுவளம் பொலிகாசி மான்மியத்தை மொழிபெயர்த்துத் தோன்ற நீயே 
பன்னுகென யான்பாடக் கேட்டுவந்தோன் அறவொழுக்கப் பண்பான் மிக்கோன் 
மின்னுபெருந் துறைக்குரவன் கட்டளை மேற் கொடுதிகழும் விரதம் பூண்டோன் 
முன்னுபுகழ் மிகுதிருவா வடுதுறைச்சுப் பிரமணிய முனிவர் கோமான் . 


வேறு . 


( உ ) 


வலமலி யான்ம சாதர் மான்மிய மொழிபெயர்த்து 
நலமலி தமிழாற் பாடி கன்று நீ தருதி யென்னப் 
புலமலி வில்லே னேனும் புகன்ற சொன் மறுக்க மாட்டே 
னிலமலி புலவர் முன்பு நிகழ்த்திடு துணியுற் றேனால் . 
கிறியுறா மதுர வாக்குக் கேட்டுவப் பலனொன் றாகாச் 
சிறியநின் வாக்குங் கேட்டல் செய்யுங்கொ லென்னின் மேனி 
முறிநிக ருமைய ணைக்க வுவக்குமெய் யொருவர் முந்தி 
யெறிகலு மேற்ற தோர்ந்தே விசைப்பதற் கிசைந்தேன் மன்னோ. 
மலைவிலா வருளோ வன்றேல் வழுவிலா வியலோ கஞ்சொ 
னிலையதென் றிறைசீர் பாடே னெடிதுகாள் கழித்தே னெள்ளி 
னுலைவினெ யில்லை யாக வேறொன்று முதவா தாகத் 
தலைவிளக் கெரித்துய்ந் தார்தஞ் சரித்திரன் கேட்டி ருந்தும் . 
மணிமணி யாகத் தோன்றும் வார்த்தைகொள் செவிவெம் பாசப் 
பிணியினேன் வறிய சொல்லும் பேணாது விடுமேல் வான 
மணிமதி யன்றி யுற்கை யனைத்தையும் விலக்கும் வாவி 
நணிய 

யதா மரைய லான்மற் றனைத்தையு நலியப் போக்கும். 
மூவரு மிறைஞ்ச நின்ற முதலவ னான்ம நாதன் 
யாவரு மிறைஞ்ச நன்கேற் றினிதருள் சுரக்கு மென்னின் 
மூவருந் துதிப்பக் கொண்ட முடிவிலின் பனைய பெம்மா 
னியாவருந் துதிப்பக் கொள்வா னென்பதற் கிழுக்கொன் றுண்டோ . 
மறையினும் விரிந்தாற் போல்வ தொகையென வகுத்தா ரந்த 
முறைதவ றியதொ சைக்கு மொழிந்திலர் வேறு சாம 
நிறைபெரும் புராணம் கூறு நெறியிஃ தென்னா ருள்ளா 
லுறைதவ றுறினும் வேறு பெயருரைத் திடவல் லாரோ , 
முடியமெய்ஞ் ஞான தேர்ந்தார் முன்னவ னான்ம நாத 
நெடியவன் புராணக் தன்னு ணிகழ்ந்தது குற்ற மேனு 
மடியவ னவனு ணர்த்த வுணருஞ்சித் தாத லாலே 
கொடியதென் றென்மேற் குற்றம் கூறவும் துணிவார் கொல்லோ . 
வென்றசீ ரான்ம காத ரெனும்பெயர் விழைந்தார் ஞான 
நன்றிலா வெனைவி லக்கார் நாவலூ ரருக்கு வெண்ணெ 
யன்றருள் செய்தா ரென்று மருச்சனை பாட்டே யென்றா 
ரொன்றநின் பாட்டே யென்னா ருறுதியென் னிதன் மேல் வேண்டும் . 

அவையடக்கம் முற்றிற்று . 


( அ ) 


சிறப்புப் பாயிரம் . 


தென்பூத்த பழனமெலாங் கன்னலுஞ்செர் செலுமுயர்த்து சேன எாவும் 
பொன்பூத்த பெருவளஞ்சால் பெருந்துறைமான் மியச்தமிழாற் புனைதல் செய்தான் 
கொன்பூத்த ஞானகலை முதற்பலவு மரிறபத்தேர் குணத்தான் மிக்கான் 
மன்பூத்த சிராமலைவாழ் மீனாட்சி சுந்தரகா வலவ ரேறே . 

சிறப்புப்பாயிரம் முற்றிற்று. 


திருநாட்டுப் படலம் 


( 
க 
) 


(ச) 


இருவினை சிமிழ்க்க யாத்த லெய்திமேக் குங்கி ழக்கு 
மருவவே றியுமி ழித்தும் வருந்து பல் பவத்தி னுள்ளு 
மொருபவ மேனு மெய்தா தானந்த முற்று வாழ்வான் 
றிருவளர் வாதவூரர் சேவடி சேர்ந்து ளோமே . 
மின்னிய வருள் சூற் கொண்டு மிளிர்சிவ யோக மாதோ 
டன்னிய மில்லா வான்ம நாதர்தா மமரு மேன்மை 
துன்னிய தலமுற் பல்ல தன்னகந் துவன்றக் கொண்டு 
மன்னிய பாண்டி நாட்டின் வளஞ்சில கூற லுற்றாம் . 
பெரும்படி யகத்தி னுள்ளார் பெருந்தவ நனிசெய் தேய 
விரும்படி யடைதற் கரய மெய்ச்சிவ லோக மன்பா 
மரும்படி யொருவர்க் காக வழைக்குமுன் னெளிதாத் தன்பால் 
வரும்படி தவஞ்செய் தன்றான் மாப்புகழ்ப் பாண்டி எடு . 
புண்ணியக் குமரி யென்ற பொருநையென் ரவா னோரு 
நண்ணிய வையை யென்றா நயக்கும் வெண் குடிஞை யென்றா 
வண்ணிய வீரிரண்டு மறமுத னான்கு மாகப் 
பண்ணிய தவத்த தன்றோ பண்புசால் பாண்டி நாடு . 
வலனுடை வருண னேவ வருகடல் வறப்ப வென்ற 
வலமர முகிலை வென்ற வடிமுடி யுடைய தாய 
குலங்க கொன்று போலக் கோணைமா மதில் சூழ் வன்மைப் 
பலநக ருடைய தம்மா பலர்புகழ் பாண்டி நாடு , 
கம்பந்தல் காது நீத்த கரியமான் முதலோ ரேத்த 
வம்பந்த மாக்குங் கொங்கை யானையை வயங்கோர் குன்றி 
னம்பந்த மறுப்பான் வேட்ப நயந்தரு தெய்வ சாட்டுச் 
சம்பந்தம் பெற்ற தன்றோ தரைபுகழ் பாண்டி நாடு . 
எத்தான் னாடும் தன்னை நோக்குவா னியக்கு மே 
மந்தகன் னாட்டு மாறி னடிப்பிணிப் புறுமென் றஞ்சி 
முந்தகன் கமைய நோக்கிப் பொழிதர முற்று மேன்மைச் 
சந்தமா தவஞ்செய் தன்று தவாப்புகழ்ப் பாண்டி நாடு , 
மருவுட லின்ப மேவ மணங்கெழு நறிய சாந்து 
மொருவரும் வாசக் காலு முதவுவ தன்றி யான்மாப் 
பெருகுறு மின்ப மேவப் பிறங்குதீந் தமிழு நல்கும் 
பருவரை யுடைய தம்மா பலர்புகழ் பாண்டி நாடு . 


கா) 


( எ ) 


( 
அ 
) 


திருப்பெருந்துறைப்புராணம் , 


( 
க 
) 


( க 0) 


( கக ) 


புண்ணிய வெண்ணீ றாய பொருவரு கவசம் பூண்டு 
கண்ணிய பத்தி வைராக் கியமெனும் படைகை யேந்தி 
யண்ணிய சரியை யாதிச் சேனைநான் கெழப்பரப்பித் 
திண்ணிய சனனத் தெவ்வைச் செறுவது பாண்டி நாடு . 
மறையுணர் புலவர் பொன்செய் வணிகர்மன் னவனே போல 
நிறைபெரும் புகழ்வே ளாளர் செருக்கப்பட் டொருகே டின்றி 
முறைவிளை வுடைத்தா யம்பொன் முகக்குமா கரம்பல் கொண்டு 
குறையறப்பொலிவ தம்மா கொற்கையார் பாண்டி நாடு . 
மறையொலி யொருபா லாக வயங்குமா கமபு ராணத் 
துறையொலி யொருபா லாகத் தோன்றிய பாண்டி நாட்டின் 
முறையொலி பொதுவிற் சில்ல மொழிதரப் புக்கென் சொற்றா 
மறையொலி படுகொண் மூவின் வளஞ்சில வறைய லுற்றாம் . 

மழைவளம் . வேறு , 
சுருப்ப லங்கலெம் பிரானமர் சுருதிசூழ் வெள்ளிப் 
பொருப்ப மைந்ததோ ருருக்கொடு கொண்டன் மீப் போய்க் 
குருப்பு வாழிமீர் கவர்ந்தொளி ரிந்திர நீலப் 
பருப்ப தத்துருக் கொண்டு மீண் டனபுவி பரவ . 
மீண்ட கார்மழை நம்மையூர் திறலுடை வேந்தன் 
கூண்ட சேனையோ டமர்த்துழி யவன்குலாஞ் சென்னி 
யாண்ட மாமுடி சித்தர் தரச் சிதர்த்தரும் புகழா 
னீண்ட நாட்டின் முற் பொழிவது தகுமென நினைந்து . 
உருப்ப மோவுறப் பொழிதிறக் கற்றகா முள்ளத் 
தருப்ப மோப்பிடு தண்டமிழ் சீதளச் சந்தம் 
விருப்ப மேவுதண் மாருத மேலிய பொதியப் 
பருப்ப தத்தடை வேமுறை யாமெனப் படர்ந்து . 


( கஉ ) 


( க x ) 


( கச ) 


வேலை நேர்நிற வடுககா யகன்றிரு மேனி 
மாலை யாந்துழாய் நாறிய வுரிமறைத் தாங்குச் 
சோலை சூழ்தர நின்றவான் பொதியத்தின் சேற்ற 
மேலை வானரு முணர்தரா விதநனி மறை 

றைத்து . 
கடிய கற்பகரட் டெம்மிறைக் கிளையவன் கலக்குக் 
தொடிய கைம்மட மகளுடற் குருப்பமே துறுத்த 
கொடிய வேனிலாங் கோளராக் குலை குலைந் தின்றே 
முடிய வாற்றுவா மெனல்பொர மின்னுபு முழங்கி . 
பருவ மாறனுட் கொடுமுது வேனிலாம் பருவம் 
வெருவ வொவ்வொரு திவலைகள் முத்தும் வீழ்த்தித் 
திருவ மேவிய பெருந்துறை யகத்தமர் செம்மல் 
பொருது வொன்றுமி லருண்மழை பொழிக்தெனப் பொழிந்த. 


( கசு ) 


( கஎ ) 


திருநாட்டுப்படலம் . 


( கஅ ) 


ஆங்கு மேவிய முகில்புன லடிக்கடி பருகிப் 
பாங்கு மேவுற நால்வகை நிலமெலாம் பரந்து 
தேங்கு மாமழை பொழிந்தன வள்ளியர் திறம்போல் 
வீங்கு வேனில் போய் வேறிடம் புக்கொளித் தன்றே . 
பெருமை மேயகம் புனலெலாங் குடங்கையிற் பெய்தோ 
ரருமை யின்றியுண் டவனம ரிடமிதென் றழன்று 
கருமை யாழிமா மலயமேற் கவிழ்திறக் காட்டும் 
பொருமை மாமுகின் மீளவு மாவயிற் புகுதல் , 


( கசு ) 


பகையை வெல்வது கருதிவா ரிதிமிசைப் படர்ந்து 
தகையு றாதுற நெருக்கவு முடைதராத் தவத்தின் 
மிகையு ணர்ந்து வெள் கியதென விளர்த்தன மேக 
மகைசெய் வேனில்வெந் தீயொடு கோபத்தீ யவித்தே . 


(20 ) 


வரைம லிந்தன வருவிகள் கலுழிகள் வனஞ்சார் 
தரைம விந்தன வேரிகா லோடைவான் றடங்க 
ணிரைம லிந்தன தண்பணை கெய்தன்மிக் கூறித் 
திரைம விந்தன சிறுமணற் கேணியெத் திசையும் . 


(உக ) 


கயிர வப்பகை யுருமறைத் தெழுந்தபல் காருஞ் 
செயிர றப்பொழி மழைபரந் தெங்கணுஞ் செறியப் 
பயிர்பரப்புநா னிலமொரீஇ யுட்டினம் பாறிற் 
றுயிர்வ ரக்குற ளுச்சிதைந் தோடுவ தொத்தே . 


(உஉ ) 


மழைபொழிந்த நீ ரெங்கணும் பரந்து சென் மாட்சி 
பிழை செய் வேனில் வெப் பொழிந்ததோ பெருநில மடந்தை 
யுழையெங் காயினு முள்ளதோ வென்றுளத் தமைய 
விழையுஞ் சோதனை புரிகுவான் மீச்செலல் கடுக்கும் . 


( உங ) 


(உச ) 


யேற்ற 


பொங்கு மாமுகி விடையறப் பொழிந்தநீர் வெள்ள 
மெங்கு மொப்பான் இயங்கியு முட்கொளா வியல்பாற் 
றங்கு மேதினிக் கினிமிகை யென்பது தகக்கொண் 
டங்கு நின்றுவான் கடலகத் தடுத்ததை யன்றே . 
போற்ற வாமுட லூழனு பவித்திடும் பொழுதே 

மாகவா காமிய மீட்டுறு முயிர்போ 
லாற்ற மாமழை பொழிந்தநீர் தேங்கவு மவாவி 
ஆற்ற மார்கதிப் புனல் கொளு மேரிக ளுலப்பில் . 
வாரி வாய்க்கொடு மழைபுனல் பொழியுமென் றறிந்துஞ் 
சீரி யோர்களவ் வாரியைப் புகழ்திறஞ் செய்யார் 
காரி பாகர்தம் பெருந்துறைத் தளிப்பணி நகுதார் 
மூரி வேம்புடை யான்பணி யென்றெவர் மொழிவார் . 


( உரு ) 


( உக ) 


உ 


கா 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( உஎ ) 


( உக ) 


( mo ) 


அலங்கு ஞாயிறு தோன்றலு மிருளழிக் தாக்கு 
நலங்கொள் காலையு மாலையும் தவிர்ந்து நண் பகலி 
லிலங்கு மாறுதித் தியாவர்க்கு நனிவெதுப் பியற்றும் 
பொலங்கொள் பாலைகா ருதித்தலு மழிந்துபோயிற்றே . 
மாய காரியப் பொருள்களை மடந்தையோர் புறத்து 
நாய னார்கொளக் கொடுத்தவர் நவிலொணா வின்ப 
மாய வான்பயன் பெறுதல்போ லுவர்க்கு நீ ராழி 
மேய கார்முகிற் குதவிப்பின் கவர்ந்தது விழைநீர் . 
விழை லத்தகார் காலமா கியபெரு வேந்தன் 
றழைய மண்ணிறுத் தமைக்கமை தவாப்பட மாடங் 
கழைகொண் மால்வரை யதன்புறத் திடைவிசி கயிறு 
பிழையி லாமணி கொழித்திழி யருவியின் பெருக்கம் . 
எவ்வு யிர்க்குமா தாரமா மழைவர வெதிர்ந்து 
செவ்வி சான்மயி லகவின கோகிலந் திகைத்த 
வவ்வி யம்பெறாக் கவுணியர் வரவெதிர்ந் தளவில் 
சைவ ரேத்திட வமணரா தியர் திகை தகைபோல் . 
சந்த மால்வரைப் பாண்டி நன் னாட்டிடைத் தவாம 
லிந்த வாறுபெய் மழைவள மியாரெடுத் திசைப்பார் 
நந்த வாகிய வைந்திணை வளத்துளு நயப்ப 
முத்த வாங்குறிஞ் சித்திணை வனஞ்சில மொழிவாம் . 

குறிஞ்சி . 
வரைப யந்தவண் மகவெனப் படன்மயி லூர்தல் 
வரைய மைந்தமான் மகட்புணர் விலைமதி யான்போல் 
வரையெ றிந்தன னெனத்தவ நிலையின்று வயக்கி 
வரைகள் சேயிடங் கொளப்பொலிந் தோங்குவ மாதோ . 
அருவி யார்தரு சாரல்வாய்ப் பஃறரு வமைய 
மருவி மென்மலர் தோற்றுவ வேண்முடி வைப்பான் 
வெருவி வண்டுக ளுறாவிதம் விலக்குவ வேங்கை 
பொருவில் சண்பக மற்றவை சூழ்தரப் புணர்க்தே. 
புனைம ணித்தொகை வரன்றின ரோரிடைப் போகட் 
டினைவி லாத்தினை வளகனி போற்றுவ ரெயினர் 
நினைத ருந்தரந் தெரிதரார் பாற்படி னிகரி 
லனைய தாமுயர் பிழிபிழி புயர்பென வாமால் . 
நிறுவ றற்குழற் கொடிச்சியர் கவண்மணி நிறுவித் 
துறுகு ரற்கொள்புள் ளிரிதரச் சுழற்றுபோ தொருகா 
லறுதி றத்தினைந் தொழிதர மணியவண் வீழு 
மற்கு பாம்பினைச் சுழற்றவாய் மணியுதிர்ந் தென்ன . 


( கூக ) 


( கூஉ ) 


( ஙசு ) 


திருநாட்டுப்படலம் . 


( ஙசு ) 


ஓங்கு சாரலிற் றவழ்மதிப் பிறைவழுக் குற்றுத் 
தேங்கு நீர்ச்சுனை யகம்விழ கவ்வென்று சினைமேற் 
பாங்கு வாழ்குரல் கொன்றதன் மேலுறப் பார்த்தோ 
ரீங்கு நின்பெயர் குரங்கியென் பஃதுமெய் யென்பார் . 
எவ்வ மில்லராய்ப் பெற்றது கொண்டுவப் பெய்தல் 
செவ்வி யோர்கட னெனறெளித் தரங்குறு செவ்வி 
நவ்வி நோக்குடைக் குறத்தியர் நயந்தடை யுடுப்பா 
ரொவ்வ தில்லெனப் புன்றினை புன்கிழங் குண்பார் . 
மேய வெண்பிறைக் கோட்டுடை தேத்தடை விடுக்கும் 
பாய வின்மது வருவியானையின் கடாம் பரப்புற் 
றாய செம்மையால் வெண்மையாற் கருமையா லன்றி 
தோய யாவரும் பகுத்துணர் தரத்தரோ சொல்லில் . 


( ஙஎ ) 


( 52 ) 


( ஙக ) 


மந்தி முன்செலப் பெரும்பலாப் பழச்சுளை வவ்வி 
யுந்தி யுள்ளிடைக் கடுவன்பின் புகவுண ராம 
லத்தின் மற்றொன்று புகவெளி வந்துடன் றமர்க்கு 
முந்தி மாதவாய்க் கவியிரண் டமர்த்தவோர் முறைபோல் . 
கயமுனிக்குலம் பிணைத்தனர் வட்டமாய்க் கனமே 
வியவ றைத்தலைத் தினைக்குரல் பரப்புபு மிதிப்ப 
வயம றச்சிலை யெயின்குடி விடமுகின் மருண்டு 
பயமி குத்தொரு சிறைப்புகூட வுருமொலி பரப்பும் , 


( 50 ) 


( சக ) 


கடமை பன்றிமான் முதலிய மிருகவூன் கவர்ந்து 
சுடர்கொ ளுந்தழற் காய்ச்சுபு தேனிற்சோய்த் தருந்து 
மடமை யென்னெனக் கிராதரை யிகழவா யுண்டோ 
படவ ராவணி காளத்தி யார்செயல் பார்த்தும் . 
கொடியி டைக்கொடிச் சியர் முலைக் கோட்டினுக் குடைந்தே 
நெடிய மால்வரைக் கோடுக ணீனிற முகிலான் 
முடிய மூடப்பட் டொளித்திடு மூரிமா வியானை 
வடிய கோடுகள் விளர்த்திடு மணியகம் பரித்தும் . 


( 52 ); 


பிண்டி யந்தளிர் வாடுதல் கண்டுபே துறுவோர் 
யண்டி யாரமென் னறுந்தளிர் கொய்து தம் மங்கைக் 
கொண்டி ரங்கிநீர் கொண்மினென் றிரந்திடக் கொள்வார் 
மண்டி யெங்கணுங் காவல்செய் புனங்களே வயங்கும் . 


(சங ) 


உறும்ப லாயிர யோனிதோ றுதித்தன வாய 
வெறும்ப லாவுயி ரியாவும் வாழ் திசைகுறித் திறைஞ்சுங் 
குறும்ப லாவுடைக் குன்றமொன் றுடையது குறிஞ்சி 
தெறும்ப லாயிர வாயினான் செப்பலு மாமோ . 


க . 


திருப்பெருந்துறைப்புராணம் , 


வான மேவிய வாழ்க்கையர் புனிஞராய் வந்து 
தான மெங்கணும் விராவுறுந் தடங்கொடுங் குன்ற 
மேன நாடொணார் ஞாலமுற் காட்டியாங் கிருப்பின் 
மான மாருமக் குறிஞ்சியின் றவத்தையார் வகுப்பார் . 


(கரு ) 


இகல வாவுதோட் சூருயிர் குடித்தவெம் மிறைவன் 
சகல யோனியு மின்புற யானை தோ டழுவி 
யகல மார்பரங் குன்றிடை யமருமேற் குறிஞ்சி 
புகல வல்லரியார் முல்லையின் வளஞ்சில புகல்வாம் . 


(சசு ) 


முல்லை . 


மானு ருத்தபுத் தான் முனம் வாளியா லெனினு 
மானு ருத்தழூஉம் வாஞ்சைய னாதலி னவனான் 
மானு ருத்தழை விப்பதை யெண்ணுபு மாலை 
மானு ருத்தகான் றெய்வமாக் கொண்டது மாதோ . 


மாய வன்வனங் காத்திட வதிதலின் மயக்க 
மாய தெய்திடா வண்ணமாங் கமருவ வனமீப் 
பாய கார்முகி லவன்வடி வொப்புமை படர்ந்து 
நேய மோடட் பயிலுவ பெயலொடு நிலவி . 


( சஅ ) 


( 10 ) 


பரவு தோசைந் தாடுமா லைகளெனப் பல்பூ 
விரவு தொத்துக சீக்கிய மதலைகூ விளஞ்சார்ந் 
துரவு மேவியோ திமமுறா தோங்கிடு திறத்தா 
லரவு பூண்பவன் சடைவன மவ்வன மாமால் . 
மூவ கைத்தொழி ஓளுமிடைத் தொன்முயன் றாற்றுக் 
தேவன் மேவலி னிடையரே யாவற் செறிவார் 
மேவ வானினாத் தோழமும் விசைத்தெழு கன்றிற் 
காவ தாகிய தீவுமாங்காங்குறப் பரப்பி . 
சாயு நுண்ணிடை யாய்ச்சியர் தளிர்க்கைமத் திட்டுக் 
தோயும் வெண்டயி ருடைத்திடு துழனியாற் றுள்ளி 
யேயு மோர்புதல் புகுமுயல் கலையத்தா னினப்பால் 
பாயு மோதையா லயல்புகு நிலையிலார் பண்பின் . 
முருகு வார்குழ லாய்ச்சியர் முளிப்டூடத் தோய்ந்த 
பெருகு நின்று கொள் வெண்ணெயைப் பிறங்கழ லேற்ற 
வுருகு காலெழு மணங்குலா வலினுறு மாக்கு 
வெருகு சூழ்வன யந்திரம் புனைந்தவெள் ளேற்றில் , 
இனித்த வேய்ங்குழ லோதையு மேறுபூண் மணியும் 
பனித்த மாலையு மெளவல்வண தேலும் பசுங்கார் 
குனித்த வில்லொடு தோன்றலும் கோசிலத் தொழிப்புச் 
னிந்த மங்கைய ரிருக்கைசாய் கூற்றெனுந் தகைய . 


( ருக ) 


( ருஉ ) 


( ருசு 


திருநாட்டுப்படலம் . 


கம் 


தொறுவி மார்மொழி பயின்றிடக் கோகிலத் தொகையு 
மறுவில் வாணகை யரும்பிட வயங்கிய தளவு 
நிறவு வார்குழல் கனிந்திட நேயஞ்சார் களவு 
மிறுதி யில்வனத் திறுதியில் லனவென வியையும் . 
கோடு கூரிய கொழுவிடைப் புறம்பொலி யிமிற்குங் 
கூடு மாய்ச்சியர் கலம்பொலி குடம்புரை முலைக்கு 
நாடு திண்டிறன் மதனுடைக் குறும்பொறை நாடர் 
நீடு தோளிணை யுயர்ந்தவொத் தனவென நிலவும் , 


( ருச ) 


(ருரு) 


( ருசு ) 


( ருஎ ) 


எள்ளுஞ் சாமையு மவரையுந் துவரையு மிறுங்குங் 
கொள்ளு முற்கமுங் கோத்திர வமுங்கொழும் புல்லுந் 
தள்ளு நீர்மையின் றிடந்தொறும் பொலிவன தவாமே 
நள்ளு மால்வரை கானக நண்ணிய வென்ன . 
தூய கூவிளங் குருந்துவண் கடுக்கைபைந் தூர்வை 
மேய வானினைந் தோடுகான் யாற்றறல் விரைமிக் 
காய முல்லையின் களம்பழ முதலமை தலினான் 
மாய வன் சிவார்ச் சனைசெய வகுத்தமை போலும் . 
போற்று மாயவன் மேனியின் கருமையைப் புகழ்கோ 
சாற்று பூவையிற் றதைந்தபூக் கருமையைப் புகழ்கோ 
வாற்று மாய்ச்சிய ரணிகுழற் கருமையைப் புகழ்கோ 
தேற்று செங்கதிர்க் கிரணமுங் காரெனச் செய்யும் . 
நானப் பேரருங் கடிக்குழ னங்கைய ரோடுக் 
தானப் பேரர சாதியர் தவாதுவந் திறைஞ்சி 
வானப் பேர்முடி யாயென மறாதருள் வழங்குங் 
கானப் பேருறத் தவம்புரிந் ததுகமழ் புறவம் , 
அல்லை வென்றிகொள் கந்தரச் சுந்தரத் தண்ண 
லெல்லை யில்லதாம் பேரருள் சுரந்தினி திருக்குந் 
தொல்லை வைப்பென லாயவா டானையுந் துவன்ற 
முல்லை மாதவஞ் செய்ததேற் பிறிதெவன் மொழிவாம் . 
வேதம் யாவையும் பிரணவப் பொருளெனல் விளக்கப் 
போத நாயகன் மதலையை யுவந்தமர் புத்தூ 
ரேதந் தீரக்கொண் டமர்வனத் தியல்பினென் னுரைத்தாஞ் 
சீத மார்வய னிலவளத் தினுஞ்சில தெரிப்பாம் . 

மருதம் . வேறு . - 
அருமணி வைரம் வாரி யகருவுஞ் சந்துஞ் சாய்த்துக் 
கருமதக் களிற்றுக் கோடு கையரிக் கொண்டு விண்டோ 
யொருவரை நின்றுங் கல்லென் றிழிந்துறப் பரந்து வாரிப் 
பெருவயி றகக்கு ழம்பப் பெருகுறும் பொருகை யாறு . 


( ருக ) 


(50 ) 


( சுக ) 


(கூஉ ) 


திருப்பெருந்துறைப்புராணம் - 


( சுசு ) 


பிறைமுடிக் கணிந்த வெங்கள் பெருந்தகைச் சுந்த ரேசர் 
நிறைதலில் குழிவயிற்றுக் குறட்குநீர் நசைத ணிக்க 
முறைமுன மழைத்த வாறின் நழைத்தனர் மொழியின் மண்ணு 
மறைதரு மிதனாலென்ன வையையும் பெருகா நிற்கும் . 
கங்கையின் பெருக்கோ தெய்வக் சாவிரிப் பெருக்கோ வன்றிச் 
செங்கையி னாடல் கொண்டார் திருவருட் பெருக்கோ வெற்பன் 
மங்கைதன் னருட்பெ ருக்கோ மற்றிஃ தெதற்கொப் பென்னச் 
சங்கையின் றாய்ப்ப ரந்து பெருகுறுந் தனிவெள் ளாறு . 
பெருகிய நதிநீர் வெள்ளம் பெருமத கூடு சென்று 
மருவிய வேரி புக்கரங் குறுமத கூடு சென்றுக் 
திருவியல் கழனி யெங்குஞ் செறிந்துபல் லுயிர்க டோறு 
மொருபரம் பரன்வி யாபித் துறுதிறங் காட்டிற் றன்றே . 
அளப்பரு முயிர்கள் செய்யு மன்பினுக் கேற்ப யாரு 
மளப்பரு மான்ம காத சருணிறைக் தென்ன நாட்டு 
வளப்பருங் கழனி கொள்கைக் கியைதர வாற்று வந்த 
வளப்பரு நீர்நிறைந்த தார்த்தனர் கலம ரெல்லாம் . 
சாதியின் நமையா தானஞ் சாதிசெய் வினையென் றோர்ந்தாங் 
கோதிய பழையர் பாற்போய் வாய்க்கடை வழிய வுண்டு 
மோதிய மூவ ருள்ளு முழுப்பல விராம னென்னக் 
காதிய வலந்தோண் மேற்கொண் டெழுந்தனர் களம ரெல்லாம் . 
நுகாடு வேர்க்கால் சேர நோன்மையிற் பொருத்தி கத்தக் 
தகமிளிர் கருங்க டாக்க டாழ்வுயர் பொழியப் பூட்டி 
மிகமிளிர் தாவி டக்கை மேழிபற் றுபுவ லக்கை 
யகமொரு முட்கோல் வாங்கி பார்த்துழு தனரான் மள்ளர் . 
புரத்தல்செய் பவனில் லாய புடவிமெய் வடுவ னைத்தும் 
பரத்தல் செய் யாமற் செய்கை பாங்கெனக் கருதி யாங்காங் 
குாத்தமுன் னேர்கடக்கு முறுவிளாப் படைச்சான் மாய்க்குக் 
தாத்தது பின்னேர் பின்னுஞ் சார்வைத் தகைய மாதோ . 
குறிகொளும் பகட்டு காஞ்சித் கொழுமுகக் கிழித்துச் செல்லச் 
செறிபசும் புற்க ளாதி யாவையுஞ் சிதைந்து மாய்ந்தே 
முறிதரு மூழ்த்த லெய்த முடியவு மாறி மாறி 
நெறியுழு தொழின்மு யன்றார் நெடும்பணை யெலாஞ்சே றாக . 
தழைதரல் புரியணைக்கியார் தழைதான் முறையே யென்று 
குழைதரு தழைக பாய்ந்து கொடுவந்து நனிய சப்பி 
விழைதர மிதித்தல் செய்து மேயகங் கரிந்து யர்த்திப் 
பழையத் தகருத் தேய்த்த பான்மைய தெனச்செய்தாரே . 


( சஎ) 


1 


(சுஅ ) 


(காசு ) 


( 60 ) 


திருநாட்டுப்படலம் . 


கரம்புகா ணரிய தாக்கி மேடவல் கழியு மாறு 
பரம்பு மேற் கிடத்தி யூர்ந்து பாறிய தோட நாளில் 
வரம்புறு வரம்பில் செய்யும் வாழ்கவென் றிறையை வாழ்த்தி 
கிரம்புகென் முளைவிதைத்தார் நிரப்பெனு முேை தைத்தார் . 


( உ ) 


கலங்கனீர் தெளிதல் கண்டு கவிழ்த்திளம் பருவச் சேயி 
னலங்கிளர் பசியுணர்ந்து பாலூட்டு நற்றாய் மான 
விலங்குறா மள்ளர் நன்னீர் வேண்டிய காலத் துய்ப்பக் 
குலங்கிளர் முளைக ளெல்லாங் கூழென வளர்ந்த வன்றே . 


( எ.க ) 


ஊறுதீர் பருவ நோக்கி நாறெலா முறப்பறித்துச் 
சேறுநீர் முளையின் மோதி முடி செய்தோ ரிடச்ச ரக்கை 
வேறுவே றிடத்தி னுய்க்கும் வாணிகர் விழைய மள்ளர் 
மாறுதீர் பணைக டோறு மதித்தனர் சுமந்துய்த் தாரால் . 


( ச ) 


ஆய்பிழி மாந்தி மீன்க ணளவும் வெற் றிடமின் றென்ன 
வேய்புரை திரடோ ளாற்றுக் காலாட்டி மார்வி ராவிச் 
சாய்தர நாறு நட்டார் சாய்வொழித் திடுக மக்குத் 
தோய்தரா திதுவென் றம்ம நிமிர்ந்தன தோகை காட்டி , 
முளை விளர்த் தப்பாற் பச்சென் றாயதோர் முறைமை போலத் 
தலைதொறு நாறு வெள்ளென் றாய்த்தனி பசப்பிற் றங்கக் 
களைவருந் தவத்திற் கூறாக் காமமா தியசார்ச் தென்ன 
விளைசரோ ருகமுன் னாய பற்பல மிடைந்த வன்றே . 
களைகளை பருவ மென்று கடைசியர் தம்மைக் கவித் 
களைதொறு மள்ள ருய்ப்பச் சார்ந்து வெள் ளோதி மங்கள் 
விளைநடை கற்பா னெண்ணி விழைந்து பின் றொடர வாங்காங் 
களைபல களைக ளெல்லாங் கொல்லுவா னமைந்தா ரன்றே . 


( எக ) 


( என ) 


( எ- ) 


பேருற வுற்ற போதுஞ் சிறுபகை யேனும் பேணார் 
சீருற வுயர்ந்தோ ரல்லார் செத்தவ ரென்றன் மெய்யே 
யோருமா லுந்தி யாயு முழத்திய ருறுப்பு கள்ளாச் 
சாருமோர் பகையான் மாண்டு சாய்ந்தவம் புயங்க ளெல்லாம் . 
நகமெனுந் தோட்டி யாலே நக்கவென் வாம்ப லெல்லாக் 
தகவொறுத் தனர்கை யேவாற் றாமரை பலவுங் கொன்றா 
ரகநிமிர் புல்லின் மேலா லங்கிரி யெடுத்து வைத்துட் 
புகவடர்த் தனர்மற் றின்னும் புரிந்தவைக் களவுண் டாமோ . 


( எக ) 


பெடியபுண் டரீக மங்கோ கனக்கி லோற்ப லஞ்சூழ் 
கடியரக் காம்பல் வள்ளை முதற்கரை கின்ற யாவும் 
கொடியவென் றொருபேர் பெற்றுக் கடைசியர் கொல்லப் பட்ட 
படியிலெவ் வுயிர்க்கும் தீதே கொடியன வெனும் பேர் பற்றல் , 


( 
10 
) 


கா 


திருப்பெருந்துறைப்புராணம். 


( அக ) 


சிலமலர் குழலில் வேய்ந்தார் சிலமலர் கழுத்திற் சேர்த்தார் 
சிலமலர் கையிற் கொண்டார் சிலமலர் மோந்தெ றிந்தார் 
சிலமலர் வாயின் வைத்தார் சிலமலர் வரப்பி னுய்த்தார் 
சிலமலர் கான்மி தித்தார் தராதரர் தெரிந்தா ரானார் . 
விண்ணமை பவர்க்க சாஞ்சூ ராதியர் விளிந்தாற் போல 
மண்ணமை பயிர்க்கூ றாய் களையெலா மாய்ந்த பின்ன 
ரெண்ணமை யுலோப மில்லா ரிரும்புகழ் பணைத்தாற் போலக் 
கண்ணமை கழனி யெல்லாம் பணைத்தன கழைகொ லென்ன . 
இளங்கருக் கொடுமுதிர்ந்து வயிரகெட் டீட்டி போலுக் 
துளங்கருந் தோற்றங் காட்டி வெளிப்படூஉத் துவன்றி நின்ற 
வளம்படு கதிர்க ளெல்லா மதிவிடு கதிர்வி ராவி 
யுளங்கொளக் கனத்துச் சாய்ந்த வுயிரெலா நிமிர மாதோ. 


( அஉ ) 


கொல்லரம் பயின்ற தாய கொடும்பிறை விரும்பு கைக்கொண் 
டொல்லெனக் கழனி தோறு முழவர்க ளொருக்கு புக்குச் 
சொல்லெனப் பட்ட வெல்லாந் தூரகத் தரிந்து சாய்த்தார் 
வல்லையின் வரிந்து சென்னி வைத்தனர் களத்துச் சேர்ப்பார் . 


(அச ) 


( அரு ) 


( அசு ) 


பாகசா தனன்சி னந்து பருப்பத மனைத்துத் தள்ளி 
மேகவா கனத்தைக் கூவி மிதித்திட விடுத்தன் மான 
மோகமார் நெற்போர் தள்ளி மொய்கடாப் பிணையல் செய்து 
வேகமா மிதிக்கச் செய்தார் வெவ்வலிக் களமர் மாதோ . 
ஊர்தரு மிறைவன் மெய்வே றுயிர்வேறு படுத்தன் மானச் 
சார்தரு கடாவை வேறு நெல்வேறு சமைக்கக் கண்டு 
போர்தரு திண்டோண் மள்ளர் பொருந்திய பலால நீக்கி 
யார்தரு நெற்கு வித்துத் தூற்றின ரளவை செய்வார் . 
கொற்றவ னாறி லொன்று கொளக்கொடுத் தறங்க ளெல்லா 
மற்றமின் றாகத் தொன்று தொடு முறை யமைய நல்கி 
மற்றதை வாரித் தத்த மனைவயி னுய்க்கு மார்ப்புக் 
கற்றவர் புகழ்விண் ணாடு காதுகை பொத்தச் செய்யும் . 
கழைவடி சாறு காய்ச்சிக் கட்டிகொள் வாரு மிஞ்சி 
விழையரி சனமுன் னாய வேறுபல் வளங்கொள் வாரும் 
புழைமனப் பொதுமா தோடு புதுப்புன லாடு வாரு 
முழைவிழிக் கிழத்தி மார்த மூடலை யுணர்த்து வாரும் . 
இறைபுரி யாட லெட்டெட்டியற்றுவா னேற்றமாக 
முறைமையி னெவர்க்கு முந்தி முளைத்தவைப் பாய மூதூர் 
நிறைசிவ லோக மென்ன நிகழ்திரு வால வாய்தண் 
இறைகெழு மருதத்துள்ள தெனிலினிச் சொல்ல லென்னே . 


( அஎ ) 


( அஅ ) 


(அக ) 


கள 


(10 ) 


( கூக ) 


( கஉ ) 


( க x ) 


திருநாட்டுப்படலம் . 
மாவண மேனிப் பொன் போல் வாளுகிர்க் குறிக போலத் 
தேவண மாலாக் கொண்டா ரேற்றினி தமரு மூதூர் 
பூவண மென்ப தந்த மருதத்தே புணரு 

மென்னி 
னாவணச் செம்மை யாரு ளியாவரே நயக்கி லாதார் . 
ஆடக மிளிரும் வையை யருகிற்சை வந்தா பித்த 
வேடகங் கொண்ட தாய வேடக மாப்ப னூர்முற் 
கூடகங் கொண்ட மென்பால் வளத்தெவன் குறித்துச் சொற்றா 
நாடக நிகழு நெய்தல் வளஞ்சில நவில லுற்ரும் . 

நெய்தல் . 
மழைவளஞ் சுரந்து விண்ணு மண்ணும் வாழ் தரச்செய் கொண்மூ 
விழைதரு முணவு நல்கு மேன்மைமிக் குடைய தாகிப் 
பழையமா நதிகட் கெல்லாம் பதியெனப் பட்ட வாரி 
யுழையுறப் பெற்ற கெய்த லோம்புவன் வருன னாளும் . 
பொருசுறா மருப்பொன் றூன்றிப் புன்னையம் போது சூட்டிப் 
பெருகமீ னுணவு நல்கிப் பேணுபு வணங்குக் தோறும் 
வெருவறக் கோட்டி னின்றும் வெளிப்பட வருணன் றோன்றித் 
திருவமப் பரதர்க் கீயுஞ் சிலைத்தல்வான் செவிடு செய்யும் . 
இரும்பினைத் திரித்தா லன்ன விருங்கருங் கோட்டுப் புன்னை 
யரும்புகொள் குடுமி பற்றி யத்துகிர்க் கொடிவ ளைப்பக் 
கருங்கடற் றிரையெப் போது மறைவது கண்டு மாங்கே 
விரும்பியல் குவவி லாபம் விளைவதை யறிகி லேமால் . 
இடர்தப வாரி மேய விருஞ்சுற வாதி மீன 
மடர்வலை வீசிக் கோற லன்றியுந் தூண்டி விட்டுப் 
படருறக் கோறற் காகப் பரதவ ரமைத்தாற் போலும் 
தொடர்புடைப் பகன்றை பெங்கு மரும்புக டோற்றுங் காட்சி . 
இறையவன் சினக்கு மாறொன் றியற்றியா மிழிந்தா மேனு 
மறைகட லுவக்கு மாறொன் றாற்றிமிக் குயர்வா மென்று 
முறையுற 

வெண்ணித் தாழை மொய்பல புலவு மாறக் 
குறையறப் பூத்தெண் டிக்குங் கொளப்படும் வாசம் வீசும் . 
தளிர்படு பிண்டி வைப்புந் தவரக்கொடி முல்லை வைப்பு 
மொளிர் செழுங் கமல மாம்பூ வுற்றதண் மருத வைப்பு 
மிளிருண வாக்கா நீலம் விராயதே யாக்கு மென்று 
குளிர்திரை நெய்தல் வைப்பிற் குடிகொளுங் காகப் புள்ளு . 
திரையெடுத் தெறியுஞ் சங்குஞ் செழுந்துகிர்த் திரளும் விண்மீன் 
புரையொளி முத்து மற்றும் பொருந்துவ வனைத்துங் கொள்வான் 
கரையகஞ் செறியும் வண்ணா கங்கள் பொற் பொதிய விழ்க்குந் 
தரையிது கண்டும் புன்மை யடைமொழி சாற்ற லென்னே . 


(காசு ) 


5 


( கசு ) 


( க ) 


(க ) 


அ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( க க ) 


( க 00 ) 


( 40 க ) 


( க02 ) 


ஓரொலிக் குவமை சொல்லி னுலகஞ்சூழ் பரந்த வாழி 
யாரொலி யுரைப்பர் கற்ற வறிவுடை யவர்க ளியாரும் 
பாரொலி நிகழு தாவாய் பற்பல படைத்த லாலே 
பேரொலி யுடைய தென்று பேணுபு மதித்தார் போலும் . 
கல்லவை நல்ல செய்யு நாட்டவர் மதிக்க காளு 
மல்லவை யல்ல செய்யு மென்பதை யறிந்தா மன்றே 
பல்லமுண் டகம்புன் னாகம் பானனல் வாசம் வீசு 
முல்லமுன் னாய பன்மீ னுற்ற வாசம் வீசும் . 
நல்லது தீய தோடு நண்ணுறிற் றீய தாநன் 
கல்லது நல்ல தோடே யணுகுறி னல்ல தாகு 
மொல்லுகன் னீல மீன்சார்ந் துறுபுலா னாறு மீனும் 
புல்லுநீ லஞ்சார்ந் தேநன் மணநாறு மிகுபு ணர்ப்பால் . 
மழைவளம் வேண்டி நிற்கு மறுநிலத் தவர்போ லாது 
விழைவள நமக்கீதென்று வெயில்வளம் வேண்டி நிற்கும் 
தழைதொழி லுமணர் தம்மாற் றாப்படு முப்பி னோங்கல் 
பிழையற வெவரும் வேண்டும் பெருஞ்சுவை யாயிற் றம்மா , 
உருவள மிரண்டி னாலு முறப்பெரி யவரே யானும் 
பருவரல் கண்டுஞ் சற்றும் பயன்படா ரவ்வி ரண்டு 
மருவிய சிறிய ரேனும் பயன்படு வாரு முண்டாற் 
பொருதினாக் கடல்சிற் றூறற் கேணியாற் பொருந்த வோர்ந்தாம் 
சிலைவலி யிராமற் குற்ற பாதகந் தீர்த்த மேன்மை 
நிலைமரு விராமே சஞ்சீர் நிலாந்தனுக் கோடி யோடு 
மலைவற வைக நெய்தன் மாதவஞ் செய்த தென்னிற் 
கலைவலீ ரனைய கெய்த னிலப்புகழ் கரையப் போமோ . 
வரையிரு சிறகு மாய்த்தான் வானக வாழ்க்கை மேவிக் 
கரையறு மகிழ்ச்சி யெய்தக் கைமல ரொருவே றொட்ட 
விரைகமழ் கடப்பர் தண்டார் மேலவன் செந்தில் வைப்புக் 
திரையெறி செய்தன் மேய தெனிலினிச் செப்ப லென்னே . 
மனியருள் சுரக்கும் தீர்த்த நலமெலாந் தன்பாற் கொண்ட 
புனிதமல் கியபே ராழி பொருந்திய கெய்தன் மேன்மை 
தனிலெவ னுரைத்தால் கொற்றி தனியா சிருக்கப் பெற்ற 
கனியழற் சுரமாம் பாலை யினுஞ்சில கரைவா மன்றே . 

பாலை . வேறு . 
பாலை யென்பது கானில மருங்கினும் பரல்கூர் 
மாலை வன்றிட ரேமுது வேனில்வாய் மாலை 
காலை தீர்ந்துவெங் கதிர்கடு கடும்பக லாய 
வேலை வெப்பமிக் காய்கினைப் பினுஞ்சுடும் விறற்றே. 


| 


( கங ) 


(க05 ) 


(எரு ) 


( காக ) 


( 40 எ ) 


திருநாட்டுப்படலம் . 


கக 


( க oஅ ) 


( காக ) 


( க்க ) 


ராந்து மேய்சிறு குரம்பையாங் காங்குற வியைத்துப் 
போந்து வாழ்குவர் மறத்திய ரோடுபுள் ளுவர்கள் 
காத்து வெஞ்சின விதைதா டொழுக்தொறக் கடும்போர் 
நீந்து வன்றிற லளித்திடப் பெற்ற நீர் மையராய் . 
சுரநி லத்தமர் தரினுமா றலைத்திடு தொழிலாற் 
பரவு நானிலப் பொருள்களு மிறுக்கர்கைப் பற்றி 
யுரவு மேவுற நுகருவர் கல்லுண வுண்டு 
விரவு மென்புரா வுயர்தல்கண் ணோக்கியும் விடாரால் , 
கொடுமை யாளரே யாயினுங் கூடுப காரப் 
படுவ துண்டுகர்ச் சூரத்தா னெல்லியாற் பலவா 
விடுக னிக்கள விலைவிரைப் பாடல மதுவாற் 
றொடுவ றுங்கிணற் றகநிறைத் திடுவதச் சுரமே . 
இந்த நாடுகாப் பவன்றிர டோண்மிசை யிவர்சம் 
பந்த முண்மைதேர்ந் தாவயின் வேம்புகள் பரவு 
மந்த நாயகன் சிவக்குறி யவாவலோர்ந் தறியச் 
சந்த மார்கனி கிளையெலாந் ததைதரப் பழுக்கும் . 
எருவை பேட்டிற்குச் சிறகரால் வெயின்மறைத் தியங்கிப் 
பொருள்க ருத்துறப் போமவர் செலவழுங் குவிக்குக் 
தெரிய வாவயி னியங்குவான் சென்றசெட்டராக்கள் 
புரிமு றுக்குடைந் தாலெனப் புரளுவ போகா . 
இலங்கை மாநகர் வாழ்தருள் வீடண னென்னத் 
துலங்கு மாவயிற் கன்னிகா ரம்பல துவன்றி 
நலங்கொள் காதலர் பின்றொடர் நங்கையர் வருந்தா 
தலங்கு சீறடி யின்புறப் பஞ்சிக ளமைக்கும் . 
ஓங்கு நம்பெய ரிந்நில முற்றதென் றுறந்து 
வீங்கு பாலைக ளாவயிற் பழுப்பன மேன்மே 
லாங்கு மேவியக் கனியுணில் வெளிப்படா ததர 
நீங்கு றாமலோட்டத்தொடும் பொருந்துத னிசமே . 
இன்ன பாலைவெர் தழலெனக் கொதிப்பினு மிகழார் 
முன்ன மாலைய னாடிய தெதையென முன்னி 
லன்ன பாலைசால் வளத்திலென் னறைந்தன மறைவாஞ் 
சொன்ன நானிலத் தைந்திணை மயக்கமாந் தொடர்பும் . 

திணை மயக்கம் . 
வரை கொள் பாகன் மேற் படர்தரு கறிக்கொடி வாவி 
விரை கொண் முல்லைநீள் குருத்தின் மேற் படர்தர மேவிப் 
புரைகொண் மஞ்ஞைகான் வாரண மெதிர்புரிந் தியங்குங் 
கரைகொள் கூத்தியர் கயிற்றெதி ரெதிர்கடப் பதுபோல் . 


( கா 2 ) 


( கச ) 


2.0 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( ககள்) 


(ககஅ ) 


மேய வான் குழக் கன்றுண லொழிந்தபின் விடுபா 
லாய தோரவ லகம்புக வவ்வவ லகத்தே 
பாய மாமரு தக்கது விக்கனி பலவுக் 
தோய வீழ்வது கண்டுல கெடுத்தின்னுஞ் சொல்லும் , 
செய்ய முண்டகச் செய்வள ரோதிமச் சேவன் 
மெய்யி னெய்தன் முண் டகத்துகு மகரந்தம் விராவத் 
தைய வார்பெடை புதுக்கடித் தன்மைதேர்ந் தூட 
வைய மற்றஃ தடிக்கடி தாள்பணிந் தணையும் . 
அலையு றும்பவ ளக்கொடி செழும்பணை யகத்து 
நிலைபெறும்வய லைக்கொடி நெடிபடு முல்லை 
மலைவில் பூவையைத் தழுவுவ மாலைமா மகளு 
முலைவில் பூமக ளுந்தழீஇ யுவப்பதை யொக்கும் . 
கடலெ றிந்திடு தானமென் கரும்பெறி தாள 
மிடல்கொள் வேழவெண் மருப்பெறி தரளமான் மிளிர்பல் 
லிடல்செய் முத்தமற் றிவைமது கத்தல ரியைய 
வடன்ம றத்தியர் வாரியோர் கறையிலிட் டவைப்பார் . 
நன்ன ரிவ்வள மலிதரு குலத்திணை க 

கான்கு 
மன்ன வெவ்வகைக் குடிகளு மரபுளி வைகச் 
சொன்ன மேயெனத் துலங்கிடும் வழுதிநாட் இறுசி 
ரென்ன சொற்றன நகர்வளத் தினுஞ்சில விசைப்பாம் . 


( கககூ ) 


( க 20 ) 


(கஉக ) 


திருநாட்டுப்படலம் முற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் கரு அ . 


ரு நகரப் படலம் . 


க) 


போரும் வளத்தான் மிக்குப் பிறங்குறு வானங் காப்போன் 
றேசமை வாழ்க்கை வேண்டேஞ் செய்யதா மரைமே லண்ணல் , 
வீசரும் வாழ்க்கை வேண்டேம் விண்டுவின் வாழ்க்கை வேண்டேம் 
வாசகப் பெருமான் செம்பொன் மலரடி வாழ்க்கை யோமே . 

வேறு . 
நிலமெலாம்புகழ் நெடுநகர் பலவளு நினைத்த 
பலமெ லாந்தரு நகரமுஞ் சிலவலை பரவ 
வலமெலாம் பொலிந் துயர்ந்ததொன் றேயென வயங்கு 
நலமெலாம்பொலி நாம்புகழ் பெருந்துறை தகரம் . 


( உ ) 


திரு நகரப்படலம் . 


உக 


கூட்ட வல்லது பல்வகைக் குடியையுங் கூட்டி 
பூட்ட வல்லது பல்வகைப் போகமு மூட்டிக் 
காட்ட வல்லது புண்ணியப் பொருளினைக் காட்டி 
நாட்ட வல்லது கயிலையிற் பெருந்துறை நகரம் . 
நீடு வானவர் குழாத்தொடு நிகழ்மக வானுங் 
கூடு முண்டகா சனத்தனுங் கொண்டன்மே னியனும் 
பாடு மெல்லையி னிறைஞ்சியுட் புக்கனர் பரவ 
நாடு மான்மியம் படைத்தது பெருந்துறை நகரம் . 


(ச) 


அறிய வானவ ரியாவரும் வீதிதோ றணைந்து 
செறிய வீழ்ந்து வீழ்ந் தடிக்கடி பணிந்தெழு திறத்தான் 
முறிய கற்பக நாறுறு முண்டகத் தோடு 
கறிய பைந்துழாய் நாறுறும் பெருந்துறை நகரம் . 
ஒளிகு லாம்பல விமானமு மதப்பெருக் குண்ணா 
வளிகு லாங்கவுள் வெள்ளைவா ரணமும்வெள் ளனமுல் 
களிகு லாங்கலு ழனும் புற நகர்த்தலை காப்ப 
நளிகு லாம்வளம் படைத்தது பெருந்துறை ரகரம் . 


மதிசெய் வெள்ளிய மாடமு மாடமேன் மதியுந் 
துதிசெய் வாலிய கொடிகளுஞ் சூழமுத் தார 
நிதிசெய் மாலையும் படைத்தமைக் கேற்ப நீள் வெள்ளை 
நதியு மோர்புறம் படைத்தது பெருந்துறை நகரம் . 


மறைக ளாகமந் தோற்றலாற் பரமன்வாய் மானுங் 
குறைத ராவொளி யாலநித் தியமுறாக் குணத்தான் 
முறையி னியாவரும் வணங்கலான் முதலவன் போலு 
நறைவி ராவிய பொழில்சுலாம் பெருந்துறை நகரம் . 


ஆய விந்நகர் வளமெலா நோக்கிமிக் காசை 
மேய தன்மையா லாசைமா நகரென்றும் வெறுக்கை 
பாய தன்மையால் வெறுக்கைமா நகரென்றும் பகர்வார் 
நேய மார்புல மையர்நிறை பொன்னக ரினையே . 


எந்த மாநக ரெங்கணும் புகவியங் கிடுவா 
ரந்த மார்சிறு துறையுறப் பற்றுவ ரிதனை 
நந்த வெய்துகர் பெருந்துறை நயந்தகா ரணத்தா 
லந்த மில்லதோர் பெருந்துறை யென்றதா லசிலம் . 


(க ) 


குரவு பூண்பவ ரியாவரே யாயினுங் கொன்றைப் 
புரவு வேணிய னேவெனப் பாவனை புரிவா 
ரரவு சூடவ னேகுர வேற்றினி தமரும் 
பரவு மாரகர்க் குவமையு முண்டு கொல் பார்மேல் . 


உஉ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


(கஉ ) 


மதிமி லைச்சிய சடாடவிக் கடவுளை மதியிற் 
கதிவி ருப்பமை யடியவர் சூழ்வது கடுப்பப் 
பொதிவ எத்தமை திருப்பெரும் துறைகர்ப் புறத்தே 
துதிவி ருப்பமை யிளந்தளி ரிரும்பொழில் சூழும் . 
மணிநிறத்தவன் மார்பமே வையமம் மார்பி 
னணிக வுத்துவ மணிதிருப் பெருந்துறை யாகும் 
பணிசெ யம்மணி சூழ்தரு பைந்துழாய்ப் படலை 
திணிம நிற்றிரு சரிது சூழ்திகழ் சோலை . 


( க x ) 


ஆய சோலையின் மங்கைய ரம்மனை யாடப் 
பாய வானர மதுகண்டு மாங்கனி பறித்துத் 
தோய விண்ணக மெறிதாச் சுரரவை பற்ற 
கேய மாரிவை மீடரா தென்னென நினையும் . 


( கச ) 


பொங்கர் சூழ்பசுங் கமுகின் மேற் றாவுவ புரைதீர் 
மங்கு றாச்செழுந் திரையலின் கொழுந்துமாத் திரமோ 
பங்க மொன்றைப் பன்மலர் வாருபு பரவக் 
கொங்கு கொண்டெழு சிதாதித் திசையலின் கொழுந்தும் . 
சோலை வாய்நிலா மிலாங்கலித் தலையுமஞ் சுரும்பார் 
மாலை மாதரர் மார்பமுக் தாங்குவ குரும்பை 
பால வாமொன்று சிறுமையின் மறைப்புணும் பருமை 
யேல வொன் றஃதுண்ணுமால் வேற்றுமை யிதுவே . 
வாவி வாளை தாய் வலிமுக மச்சுற வியத்த 
மேவி மற்றது தென்னையின் பழக்குலை மிதிப்ப 
வோவி யப்பழ மாவிவீழ்ந் ததனையச் சுறுத்துந் 
தாவி யாவரு மிடர்க்கிடர் செய்வது தகவே . 


( கசு ) 


( கஎ ) 


நெடிய கந்தியஞ் சூழல்வாய் நிலவுவெள் ளாற்றுக் 
கடிய வெண்டிரை வளைப்பவீழ் பழம் பசுங் கதலி 
முடிய வாங்குலைக் கூனக மோதுதல் முன்னாள் 
வடியி ராகவன் வில்லுண்டை கூனுறன் மானும் , 


( கவு ) 


தெங்கு சேர்பொழின் மாயவ னிற்பது சிவணுக் 
தங்கு செவ்விய தேத்தடை சக்கரம் போலு 
மங்கு வெண்பிறை யொருபுறத் திறல்வளை யாகும் 
பொங்கு செங்கதிர் நடுவுறல் கவுத்துவம் புரையும் . 
நந்த னங்களி னால்வகை மலர்களு நந்தி 
மந்த மாருத மேற்றமர் தாக்கரு வண்ட 
ரந்த மில்லென வீழுத லமரர்தே மென்று 
முந்த வந்தவு ணர்கள் பொர மொய்ப்பது புனாயும் , 


( கசு ) 


( 20 ) 


திருநகரப்படலம் . 


உங 


மன்னு மேன்மைசா றிருப்பெருந் துறைப்பெரு வளத்துண் 
முன்னு சிற்சில பொதுமையின் மொழிந்தன மப்பாற் 
றுன்னு மூவகை நகருளும் படைபல துதைந்து 
மின்னு கின்றதா யெபுற நகர்வளம் விரிப்பாம் . 


புறநகர் . 


யானைக்கூடம் . 


கோடு கொண்டன மணியுடை யனமதங் குலவு 
நீடு பேரரு வியவுருப் பெரியன நிலவு 
மாடு வன்மைய வரைபொரூஉம் யானைநின் றிடுவ 
வீடு சான்றியங் கிடுவன வேற்றுமை யிதுவே . 


( உ . ) 


கறைய டிப்புகர் முகவரை நின்றிடு கண்ப 
லுறைதெறித்திடு மதப்பெருக் குவட்டெடுத் திடலா 
னிறையு மற்றது மூவகை யெனப்படு நிகழ்பாற் 
பிறையு ணர்ச்சியர் வாரியென் றிட்ட்னர் பெயரே . 


(உங ) 


ஒரும ருப்புரால் வாய்க்கரி போகிய தண்ட 
மருவு றக்கறை யடிச்சுவ இறுவமற் றவற்றுட் 
பெருகு றக்கடா நிறைதலாற் பெட்டளி யுண்ப 
வொருக லக்கள்பன் மறையவர் கூடியுண் பதுபோல் . 


(உச ) 


கறைகொள் காற்றொடர் வகத்தொட ரன்றியுங் கால்பன் 
முறையெ ழுஞ்செவி யடித்தொட ரெதற்கென மொழிய 
நிறைக டாம்பொழி குஞ்சர மியங்குறு நிலத்திற் 
குறைவி லாக்கருங் கோலஞ்செய் தெனவவை குலவும் . 


(உசு ) 


எதிர மேவிய மருவலர் மருவல ரென்னக் 
கதிர்கொள் வானகக் கால்கொடு கசங்குற மிதித்தும் 
பிதிர்செய் தீநிரி யாணமோ வாப்பெருந் தும்பி 
யதிர யாத்தகூ டம்பல வயங்குவ வாங்கே . 

குதிரைப்பந்தி . 
பரியெனப்பலர் வேண்டலிற் பரியெனு மொருபேர் 
தெரித ரப்பெறு குதிரைக டம்முருச் சிவணு 
மரிபு ணர்ச்சிமெய் வடுப்படா விதமுளத் தமைத்தே 
பிரித லற்றிடத் தோய்ந்துந்தோ யாவித மியங்கும் . 


( உஎ ) 


பரிக்கு மாங்கடன் முழக்கமீ ரிடத்தினும் பரவும் 
விரிக்கு நெட்டலை கவிழ்தலை மற்றவை வீசுந் 
தெரிக்கு முத்தினம் விலாழியிற் சிதருறை யெனினு 
மரிக்கு மோர்வட வைப்பெயர் முரணுடைத் தன்றே . 


( உ அ ) 


திருப்பெருந்துறைப்புாரணம் . 


( உக ) 


( ங O ) 


( கூஉ ) 


சிறையி லாமலே பறந்து கொக் கெனும் பெயர் தேற்று 
மறையில் பூப்பின்றி மணந்துபா டலப்பெயர் வயக்கு 
நிறையி லக்கண மேவியுங் கோரப்பேர் நிலவு 
மறையு ணாதுமே லெழுந்துகந் துகப்பெய ராக்கும் . 
எங்க டம்முரு வாதி லெடுத்திட விளைத்த 
திங்கள் சூடிமற் றதன்மிசைச் சிவணலா லனைய 
வங்கண் மாலையான் மறைக்குமே லானென்பரதனா 
னங்கள் வான்புகழ் பெரிதென விறல்போன் முழக்கும் . 
பகைத்த மன்னவர் மணிமுடி மிசைக்குரம் பதிக்கு 
முகைக்கும் வீரர்க்கு வெற்றியே நாடொறு முய்க்கும் 
திகைத்த தன்மையில் வாம்பரி பற்பல செறித்த 
நகைத்த மந்திர மாவயி னெண்ணில் கண்ணும் . 

தேர் நிலை . 
அம்பொன் செய்தகா லதன்மிசை வயிரஞ்செ வச்சா 
லும்ப ரொண்பது மராகஞ்செய் பரப்பு தன் மிசையே 
நம்பு நீலக்கான் மிசையொளிர் மேதக நயந்த 
பம்பு தேரெலாம் பூதமைத் தடுக்கிய படியாம் . 
வெற்ற மேபொரு ளெனக்கொண்டு விளங்குமே தகவாற் 
கொற்ற மார்சயந் தனமென வொருபெயர் கூறிக் 
கற்ற காவலர் புகழுந்தேர்க் காற்கடுப் பதனுக் 
குற்ற காற்கடுப் போரரைக் காற்கடுப் பொவ்வா . 
அருக்க னென்பவ னாடொறு மாழ்கட லாழ்த 
றிருக்கு ராவொரு செலவன்றி மீடலும் தெரிந்த 
பெருக்க மாருமிப் புறககர்த் தேரெனப் பிறங்கு 
முருக்கு லாவுதேர் பெறாவொரு நாணத்தா லன்றோ . 
விண்கிழித்திடு முடியுமோர் வியாளமு நடுங்க 
மண்கிழித்திடு மடியுங்கொளிந்தகர் மணித்தே 
ரெண்கிழித்திடும் படி செலுந் தன்மையெய்த் தன்றோ 
கண்டுழித்திடு நுதலிதேர் நிலையுற்ற கடனே . 
படரு மாற்றல ரெதிர்ப்படி னாகவத் தன்னார் 
நடரு மூளையுஞ் சோரியும் கொழுவும்வன் னரம்பின் 
றொடரு மென்புமற் றுள்ளவுந் துவையலே யாகப் 
படருங் கால்வலித் தேர்நிலை யாவயிற் பலவால் . 

க் 
கண்ணி மைத்திடார் வேலெதிர் கனன் றுமே விடினுங் 
கண்ணி முன்வைத்த கால்பின்வை யாக்கழல் வீரர் - 
கண்ணி வப்புறு தும்பைத் தேல்கண மேனுங் 
கண்ணி வாகையே சூடலென் றும்மவர் கற்றோள் . 


( கூகூ ) 


( ஙசு ) 


( நரு ) 


( ஙசு ) 


ச 


கை . 


நக 


( 10 ) 


திருநகரப்படலம் . 
ஆசை யெட்டினு நிறூஉம்பிர தாபத்தி னமைந்தார் 
மாசை கேர்வது வரினுயிர் பொருளென வையார் 
தேசை யார்கழ லார்பகை யெதிர்சினங் கழலா 
ரீசை பாலின னிளமுளை யெனத்தகு மியல்பார் . 
சிலைவ ணக்குமு னெதிர்ப்படு மாற்றலர் திண்டோண் 
மலைவ ணக்குவர் வாள்கொடு வீசுமுன் மாற்றா 
ரலைக டற்புவி யவர்கொள வீசுவ ரனையர் 
நிலையு டைத்திற விற்றென நிகழ்த்துவா ரெவரே . 
இனைய வீரர்த மேவலா ளருமிகல் யானை 
துனைவ யப்பரி சயந்தனக் கருவிதோற் றுகரு 
முனைய வாயுதஞ் செய்தரு மாய்ப்பலர் முற்றி 
நினைய மேவிய விருக்கைக ளாவயி னெருக்கும் . 
வருவ செல்வன கரிபரி முழக்கமு மணித்தேர் 
தருவ தாகிய முழக்கமும் பகனெடுஞ் சலதி 
யொருவ மிக்கெழும் புறநகர் வளஞ்சில வுரைத்தாம் 
பொருவ தொன்றிலா விடைநகர் வளஞ்சில புகல்வாம் . 

இடைநகர் . வேறு . 
தொகுபொன் மாடமுஞ் சுடர்செய் கூடமுக் 
தகுபல் சோவையுந் தடநன் மாலையும் 
புகுந ரியாவரும் பொருந்த நோக்குபு 
ககுசு வர்க்கமு நரக மென்பரால் . 
பற்ற வாகளி படருஞ் சோலைவாய்க் 
கற்ற மங்கையர் கைதொட் டாட்டத்தோ 
மற்ற மாதரா ரூச லாடியாங் 
குற்ற மைந்தரை யூச லாட்டுவார் . 
மாட மேலிவர் மங்கை மார்கைசற் 
றோட நீட்டி மே லுற்ற கற்பகப் 
பாட வாங்கனி பறிப்ப ரிம்மையே 
பீட வாமறு மையும் பெற் றாரரோ . 
பலவின் மாட 

டமேற் பளிங்கை நீர்நிறை 
தலமெ னாநபச் சுரபி தாவிடு 
முலவு தேவுரு வுற்ற போதினு 
மலம றாதெனின் மயக்கந் தீருமோ . 
கொடிய மாடமேற் கூடு வார்திற 
நெடிய வானவர் நிரம்ப நோக்கியுட் 
படிய வோரழுக் காறு பற்றலா 
லடிய தாமக வாக்க நீத்தனர் . 


( சக ) 


(சங ) 


( சக ) 


உசு 

திருப்பெருந்துறைப்புராணம் . 
முகைசெய் உந்தலார் முறிசெய்கைகளாற் 
நகைசெய் பந்தெடுத் தறைதாக்கொங்கை 
யுகைசெய் தொண்டுகி னோக்கு மோரிடர் 
பசைசெய் வார்க்குறிற் பார்ப்பு முரெவர் . 


( சஎ ) 


தைய லார்முகஞ் சரிகொ லோவெனாக் 
கைய தாமதி காளை மைந்தர்கள் 
செய்ய மாடமேற் சேர்ப்பக் கண்ணிடு 
மைய ளாவலான் மறுவென் றாயதே. 


(சஅ ) 


கோல மாதரைக் கூடும் வாஞ்சையுட் 
கோல மைந்தர்மேன் மாடங் கூடவைக் 
கோலன் றேர்மிசைக் கொண்டு மென்றதக் 
கோல னாய்ப்புகுங் குறுங்க னூடரோ . 


( சக ) 


இலக்க மாயபா சவலி டிக்கும்போ 
துலக்கை தாக்கலா லுதிர்வ மாங்கனி 
கலக்க வொன்றனை கண்ணுங் காலையொன் 
மலக்க ணீங்குற வடைத லுண்டரோ. 


( ரு ) 


( ருக ) 


வஞ்சி யங்கலார் மாட மீமிசைக் 
கஞ்சி யார்துகில் கமழ வூட்டிய 
வஞ்செ ழும்புகை யடைத லாலன்றோ 
மஞ்சு வான்புகை வண்ண மென்பரால் . 
முல்லை மாதரார் முலைக்குத் தோற்றன்றோ 
வொல்லை வம்புய முறுக்கு டைந்திடும் 
புல்லு றாதபங் கம்பு ரிந்திடிற் 
சொல்லு மீதொன்றோ பல்ல துன்னுமே . 
பிணைய னார்முலை பிறக்கு கைத்தழிஇ 
யணையு மைந்தர்த மார்ப ழுந்துவ 
துணையி லாத்தமிழ் முனிகை தொட்டபோ 
திணையி லாவரை யழுந்த லென்னவே . 
துங்க மைந்தர்தஞ் சிகையிற் றோகைமார் 
பங்க யப்பதச் சுவடு பாய்தலா 
லங்க நான்மறை யாய்ந்த வேதியர் 
தங்கண் மைந்தரெச் சாதி யாருமே . 


( உ ) 


( ருங ) 


( 52 ) 


ஆவி வாயினி தாடு மாதரர 
ரேவி னாம்விழி பிகுளை மாரெனத் 
தூவி யோதிமக் தொடர்ந்து செல்லுவா 
ரோவில் பேதைமை யொழிக்க வல்லரோ . 


உஎ 


( ருசு ) 


( நா ) 


( 54 ). 


திருநகரப்படலம் . 
மங்கை மாதரார் வாரி சம்பொரூஉஞ் 
செங்கை மேவுவ கிள்ளை தேருங்கா 
லங்கை யாவடி வக்க லார்தடங் 
கொங்கை மந்தக மேவல் கூடுமே . 
நீடு தோள் வலி நிலைஇய மைந்தர்கள் 
பாடு மாதரைப் பரிந்து வேட்டொளி 
யோடு பேர்மறு கூடு லாவுத 
னாடு மிந்திர னறுமுறுப்பனால் . 
காவணத்திடைக் கதலி யாத்துமென் 
பூவணத்தொடை புனைதல் செய்தபே 
ராவணத்தெழில் கேட்ட டைந்தவர் 
மாவ ணத்தவா னுலகம் வாஞ்சியார் . 
மண்டு தீஞ்சுவை வாய்ந்த சிற்றுணாக் 
கண்டு நேருறாக் கனியு மற்றவுங் 
கொண்டு போமெனக் கூறுந் தேமமு 
துண்டு ளார்க்கும்வா யூற்றுண் டாக்குமே . 
நயம மைந்தசொன் னங்கை மார்முலை 
யியலு மைந்தர்களியாவ ராயினும் 
புயநெருங்குறப் புரியும் வீதிக்கு 
நியம மென்றபேர் நீதி யாங்கொலோ. 
கடையு றப்படா வளங்க னிந்திடு 
மிடைம் கர்ச்சிறப்பென்னு ரைத்தன 
மடையும் விண்ணுல கதனை யெள்ளுபு 
மிடையு முண்ணகர் வளமும் விள்ளுவாம் . 

அகநகர் . வேறு . 

அகழி . 
போழ்ந்தவண் குசைநுனி யனைய புந்தியர் 
தாழ்த்தபல் கலைகளு முணர்ந்த சான்றவர் 
வீழ்த்ததுண் புலமையர் மிளிர்க ருத்தினு 
மாழ்ந்தது சூழ்ந்தபே ரகழி யென்பவே . 
எண்ணிய கடலெலா மிந்த வண்ணமாப் 
பண்ணிய வெனவிதிக் குணர்த்தும் பான்மை கொண் 
டண்ணிய சிவபிரா னமைத்த வாழியா 
நண்ணிய பெருந்துறை நகர்க்கி டங்கரோ . 
வாரியு ளொளித்தமை நாகம் வண்டமி 
ழாரியன் குடிக்குந்தெவ் வறியு மேயென்று 
பேரிய லரணமாப் பிறங்கிப் பாம்புரி 
சேரிய நினைக்கு மேற் செப்பலின்னுமென் . 


( ro } 


( 52 ) 


( காக ) 


உஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( சுரு ) 


( சுசு ) 


( கல ) 


(64 ) 


ஒருகடல் கண்டுமற் றுள்ள வாரியுந் 
திருகறச் சேர்த்தறி வாஞ்சை தீர்த்தனஞ் 
சுருதிசொ லிந்தகர் சூழ்கி டங்கெனுங் 
கருதருங் கடலினைக் கண்ட பின்னரே . 
வெளியுற மணவர விந்த மாதிவீ 
களிகரா முள்ளுறக் காணும் பேருடுத் 
தெளிகல மகம்புறக் தீய தேற்றமை 
யளிநலப் புத்தர்மா சாய மைந்ததே . 

மதில் . 
மும்மதில் வானவர் முனிய மேயதா 
லம்மதி லிறைவனா லழலப் பட்டவென் 
றிம்மதின் மற்றவர் விரும்ப வெய்திமற் 
றெம்மதி லிதற்கிணை யென்னக் காக்குமே . 
கொடியது கொடியது கோணை நாஞ்சில்சா 
னெடியதென் பாரடுக் கன்று மீள் பொறிக் 
கடியதா லொருபொருள் கண்ணிற் கண்டன 
முடியதொன் றனைவிழி முகந்த தில்லையால் . 
உயர்மதி லுயர்மதி லென்று ரைக்குமிப் 
பெயர்மதி லிதுமற்றைப் பெரும திற்கெலா 
முயர்மதி றான் விதி யண்டத் துச்சியாம் 
பெயரதி னுயர் திறம் பெற்ற தில்லையால் 
பொறியடக் குபுபகைப் புலங்க டந்தகஞ் 
செறிதர வுயர்பொருட் சிவமி யாவரு 
மறிதர வுயர்தலா லனைய மாமதி 
னெறியமை முனிவரர் நிலைமை காட்டுமே . 
கதிர்மதி முதலவாக் கரையுங் கோளெலா 
மதிர்வற வழங்குதற் காய நொச்சிவாய் 
முதிர்பகைக் கஞ்சுபு மூடு றாப்புத 
வுதிர் தலி லாத்திறத் துற்ற வென்றுமே . 

பரத்தையர் வீதி . 
இராப்பக லெனாதிணை விழைச்சி யற்றலால் 
விராய்த்தழு வுநரிவ ரெனாத மெய்மையா 
லராப்படக் கடிதடக் கணிகை யக்கலா 
ரொராப்பெருஞ் சேரிமற் றும்பர் சேரியே . 
அடி நிலங் கூடில வணியல் வாடில 
நெடியகண் ணாடில நிற்ப வோவியங் 
கடி மனைச் சுவர்ப்புறங் கணிகை யக்கலார் 
படி நல நசைஇச்சுரர் படர்ந்த தொக்குமே . 


( 10 ) 


( எக ) 


( எஉ ) 


( எ- ) 


( எச ) 


( எரு ) 


( எசு ) 


( எ ) 


திருநகரப்படலம் . 
ககைக்குறி நகக்குறி நயந்த ணைத்திடல் 
வகைப்பய னுறுசுவை யமுத மாந்திட 
றகைத்திற முறாதுகை தட்ட லாதிய 
முகைத்தவோ வியந்தெரி மாண்பின் முற்றுவ . 
பாடலாற் சிலர் பொருள் கருவி பம்பநின் 
றாடலாற் சிலர்பொரு மலர்வி னோதத்தி 
னீடலாற் சிலர் பொரு ணேயம் போல்விராய்க் 
கூடலாற் சிலர் பொருள் கொள்ளை கொள்வரே . 
முன்னவர் கலப்பினு மூரி நீர்ப்புவி 
மன்னவர் கலப்பினும் வணிகர் கூடினும் 
பின்னவர் கலப்பினும் பெட்டின் பாக்குவா 
ரென்னவ ருக்குமின் பாக்கு மீசன் போல் . 
முன்னிய வெச்சிவியா வருமு கத்தலால் 
வன்னியும் பொதுமட வாரு மொத்தன 
சென்னினு மிருவரு மீயும் வெப்பந்தான் 
ரன்னிடி னீங்கிடிற் சுடுதல் வேற்றுமை . 
கணிகையர் பொது நலங் கருத்தி னெள்ளுகர் 
தணிவரி தாகிய தரும மெள்ளுவா 
ரணிதரு மூருணி யறலை யெள்ளுவர் 
பிணிதவிர் முத்தியின் பமுமுட் பேணலார் . 
வெள்ளணி செவ்வணி மேவி மற்றவ 
ரொள்ளணி வீதிவா யுலாவு மங்கையர் 
தன்னரு மவர்பெருக் தவத்திற் பூந்தளி 
விள்ளரு மங்கையர் விராய தொக்குமே . 
கலையழுக் குறாமையாற் சிவிறி கைவிடார் 
நிலைதிறத் துடம்பின்வே ரெழாத நீர்மையான் 
மலைமலர் வாடுறா வண்ணஞ் சூடலா 
லலைகடற் புவியகத் தரம்பை மார்களே . 
இப்புவி யரம்பைய ரென்ற தென்னெனிற் 
றப்பில்பூ சுரரெனு மொழியுந் தப்பதா 
மொப்பரும் பரத்தைய ருறையுஞ் சேரியி 
னப்பெரு வளந்தெரிந் தளகை தோற்றதே. 

வேளாளர் வீதி . 
கரைபொரு நதிகளுட் கங்கை மேலதல் 
வுரைபெறு நதிகுலத் துதித்த வேதுவாற் 
நரைபுகழ் தூய்மைமுன் னாய சார்ந்தசீர் 
வரைவில்வே ளாளர் தந் தெருக்கண் மல்குவ . 


( எஅ ) 


( எக ) 


( 40 ) 


( அக ) 


( அஉ ) 


கூ 0 


திருப்பெருந்துறைப்புராணம் 


தினகரன் முனமிருள் செறிவ தாயினு 
முனகரு ணல்லருண் முயங்கு மாயினு 
மனகமெய்ச் சுகுணவே ளாண்மை மாக்கட 
மினமனை யிடைப்பசி யில்லை யில்லையே , 


(அக ) 


( அச ) 


( அசு ) 


அருமருந் தனையவே ளாள ரோம்புவர் 
வருவிருந் திலரெனில் வாட்டந் தீர்வரோ 
கருமுகில் வேண்டிய காலம் பெய்வதை 
யொருவுறி னுய்குவ துலக மெங்ஙனம் . 
மின்னிய புலமையர் மேவி நாடொறு 
மன்னிய பொருட்கவி மாலை சூடுவர் 
துன்னிய வுற்பலத் தொடையின் வாட்டமுள் 
ளுன்னிய திறத்தர்மற் றெதையு வப்பரே . 
கொடையொடு முகமனுங் குறிக்கொள் சீலகன் 
னடையொடு ஞானமு நக்க வுற்பலத் 
தொடையொடு செந்தமிழ்த் தொடையு காடொறு 
முடையவர் தெருவள முரைக்க முற்றமே . 

வைசியர்வீதி . 
கணிதமில் வயிரமுங் கமல ராகமு 
மணிமணித் தரளமு மவிர்கோ மேதமும் 
தணிவில்வித் துருமமுந் தாம்ப ரம்பலால் 
வணிகர்த நெடுந்தெரு வலன விந்ததேம் . 
எது புகூஉ வினவினு மினஞ்சுட் டாமலே 
யதுதர வல்லவ ரிம்மி யாயினு 
முதுகணக் கிடையொழி வாமு யற்சியர் 
கதுவுதல் விடுதலுட் கணித்துச் செய்வரர்ல் . 
கொள்ளு சாட் கொள்ளலுக் கொண்ட யாவையும் 
தள்ளுநாட் டள்ளலுந் தெரிந்த தன்மைய 
ரள்ளுநா ளுவப்பதி னவைதம் பானின்றும் 
விள்ளுநா ளுவப்பது மிக்க தாமன்றே . 
நிறையுயிர் புணர்தர முன்ன நின்றதாங் 
குறையுயி ரொழிதரல் குறித்துக் கற்பவ 
ருறைதரு கந்தொழி லொத்த தாமென 
மறைதலி லாப்பெரு மகிழ்ச்சி பூப்பரே . 
ஒருபுணர்க் கிரண்டு மூன் றற்ற காலையுங் 
கருதுறு தோன்றலி லுவத்தல் கைக்கொள்வா 
ரருநிதிக் கிழவனி னாதுந் தாளினாற் 
திருவெனு மவர்தெருச் செப்ப முற்றமோ . 


( அ ) 


( அஅ) 


( அசு ) 


( 40) 


திருநகரப்படலம் . 


நக 


( க.உ ) 


(கங ) 


( கச ) 


அரசாவிதி . 
மருவல ரொடுசமர் வலியச் செய்தவர் 
திருவறக் கவர்ந்து விண் செல்ல வுய்த்து மண் 
ஜெருசில லாத்தத்ே தாண்டின் புய்த்திடும் 
பெருமனிற் பொவிபவர் தெருப்பி றங்குவ . 
மகபதி யமர்த்தசாண் மற்றிம் மன்னர்பசற் 
தகவடைக் கலம்புக றகவெ னாச்சில 
நகமடைந் தெனப்பொலிந் துயர்கன் மாளிகை 
யிகவரு மன்னர்த மியல்பென் சொல்லுகோ . 
வண்டு தொட்டிடு முனம் வண்டு தொட்டிடா 
மண்டுதார் தரியலர் மார்பிற் சூட்டவான் 
கண்டு நேர் மொழியவர் கண்டு கொள்வரே 
லண்டுமற் றவர்திற லறையப் போவதோ . 
அரியுகைப் பவளைத்த மம்பு மங்கொடு 
கரியுகைத் திடுதலுங் கலினம் பூண்டவாம் 
பரியுகைத் திடுதலு முருளை பாய்பரிக் 
கிரியுகைத் திடுதலும் வல்லர் கேடிலார் . 
ஆடலும் பாடலு மனுப வித்திரா 
வூடலுங் கூடலு மொருங்கு துய்த்துகைக் 
தோடலும் வாடலு முறாப்ப கைத்திற 
மாடலு முளார் திற நவில முற்றுமோ. 

மறையவர்வீதி . 
மிகுமறை யங்கமோ டுணர்ந்த மேன்மையாற் 
நகுமறைக் கொடியொரு கையிற் றாங்கினார் 
ககுமறைப் பொருளுற நயந்த சிந்தையார் 
தொகுமறை யவர்தெருச் சொல்ல நின்றதே . 
தவமறை யவர்மகச் சாலை வானொரீஇக் 
குவலயம் பயிலுமா கூட்டி பூட்டலா 
லிவர்தரு பெரும்புக ழிந்தி ராதிய 
ரவரையும் பூசுர ராக்கி னாரரோ . 
முதல்வழி சார்பெனு மூன்று நூல்களு 
மிதமுறத் தங்கணைஞ் சிருக்கு மென்பதைச் 
சதமின்முக் எல்களுக் தோயப் பூணலாற் 
கதமறக் காட்டுவர் கரிசின் முன்னவர் . 
விற்படை வாட்படை யாதி வேறுள 
கொற்படை சுமப்பவரியாருங் கும்பிடப் 
பொற்படை மந்திர மென்று போற்றிடுஞ் 
சொற்படை சுமர்தனர் துன்ன லாரற . 


( கசு ) 


( கஎ ) 


( 500 ) 


கூஉ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


அதிதியர் பசித்தழ லவித்துக் கற்பெனும் 
பொதிதழல் வளர்த்திடும் பொன்னங் கொம்பனார் 
மதிநுதற் பார்ப்பன மடந்தை மார்செறி 
துதிமறை யவர்தெருச் சொல்லத் தீருமே . 


( க 0 க ) 


ஆதிசைவர் மாளிகைகள். 
மறையுட னாகம முணர்ந்த மாட்சியர் 
பொறையொடான் மார்த்தப ரார்த்தம் போற்றுவா 
ரறைபெரும் புகழ்மிகு மாதி சைவர்வாழ் 
நிறைவள மாளிகை நிலாமொர் சாரெலாம் . 


( க 02 ) 


வைதிகசந்திகாசிகள் மடங்கள் . 
மறைமுடிப் பொருளுணர்ந் தவர்ம யக்கமோ 
ரிறையுமில் லவர்பகை பெறிம ழுப்பொரூஉக் 
குறைவிறண் டியாத்தவெண் கோவணத்தின 
றைதிரு மடங்களு முள்ளவாங் கோர்சார் . 


(கங ) 


(கச ) 


சைவாசாரியர்களிருக்கை. 
மேவரும் பக்குவம் விரும்பி கோக்குபு 
மூவகைத் தீக்கையு முறையி னாற்றி முன் 
னேவருஞ் சரியை முன் னியங்க வுய்த்துயர் 
பாவனஞ் செய்பவ ரிருக்கை யும்பல . 

சைவசந்நியாசிகள் மடங்கள் . 
பதிபசு பாசத்தின் பகுப்பு ணர்ந்தற 
முதிர்தர வுருவமுன் மூன்று முற்றரு 
ளெதிருறக் கண்டுமே லின்ப மார்சைவ 
மதிமுனி வரருறை மடங்க ளும்பல . 

கல்விச்சாலையும் பிறவும் . 
இலக்கண விலக்கிய மெலாமுணர்த்துவார் 
கலக்கமில் கழகமுங் கவிமுன் னால்வரு 
முலக்கரும் வாதஞ்செய் துறையி டங்களும் 
விலக்கரு மற்றவு மேய வோர்புறம் . 

அன்னசத்திரம் . 
முரிவரு முல்லைவெண் முகைய மூரலுக் 
தெரிசெழும் பொன்னிறப் பருப்புந் தீஞ்சுவை 
யிரிதராக் கருனையும் பாகு மேனவும் 
பரிவொடு மூட்டுசத் திரமும் பல்லவே . 


(காரு ) 


( 605 ) 


( க o எ ) 


திருநகரப்படலம் . 


( 404 ) 


( க 0 க ) 


( 550 ) 


( ககக ) 


தண்ணீர்ப்பந்தர் . 
தினகர னெழுமுனீர் தெவ்வி மோரளா 
யின நிறை தோறுமுப் பிலிகு சங்கலக் 
துனலுற வாக்கியோர் கனியு மொப்பால் 
கனபுனற் பந்தரு மனந்த முண்டரோ. 

திருக்கோயில் . 
தூயபல் வளப்பெருந் திறைசெம் பொற்றா 
டாயது பற்பன்மாளிகைய தன்கணே 
மேயபன் மணிகடு வறவி ளங்கிடு 
நாயக மாமணி நம்பி ரான்றளி. 

மாணிக்கவாசகசுவாமிகள் மண்டபம் . 
சிகரமுன் மேயதோர் தெய்வ மண்டபங் 
ககனமார் விச்சுவ கன்ம னேயடைக் 
துகறைப் புரிந்ததென் றோத லாமலா 
லகனிலத் தாக்குக ரரியர் போலுமே. 
கோடிய கொடுங்கையுங் குலவு தூண்டொறு 
நீடிய விம்பமு நிகரி லுண்டொழில் 
கூடிய வாவுமுட் குறித்து நோக்கினு 
மாடிய சேடனு மறைய வல்லனோ. 

திருக்கோபுரம் . 
வானள வுரைப்பதற் கெளிய தாகுமோ 
வாளை வுயர்ந்தபொன் மணிசெய் கோபுர 
மீனள வோங்குபு மேலும் போங்கொடிக் 
காளை வதேநெடுங் ககனத் தாங்குமால் . 

திருமதில் , 
மதில்கடந் தவனென வயங்கு மையனிம் 
மதில்கட வானென வழங்க வோங்குபொன் 
மதில்பல கதிரவன் மதிமுற் கோள்கணம் 
மதிலென நாடொறும் வைக வைகுமே . 

குதிரைச்சேவகர் மண்டபம் . 
ஒருபரிச் சேவக னாய வுத்தமன் 
மருவுமற் புதப்பெரு மணிசெய் ம 

மண்டபம் 
திருவமிக் கோங்குறு தெய்வ நாட்டினு 
மருமைய தெனிற்பிறி தறைவ தென்னையே . 

தருந்தவிருட்சம் . 
மறைமுத லாகமம் பராரை வண்கவ 
இறைதரு புராணமந் திரங்க வொண்கிளை 
யறையிலை வரும்பலர் வாசர் தேனைந்தாக் 
குறைதவிர் ஞானமாக் குருந்த நிற்குமே . 


(ககஉ) 


( சகா ) 


( ககச ) 


( கரு ) 


கூச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( ககசு ) 


( ககஎ ) 


( ககக ) 


குருந்தழலச்சபை . 
செழுமலர்க் குருத்தமேற் கவித்தல் செய்திடப் 
பழுதில்பொற் றகடுறப் பாப்பு மோர்சபை 
யெழுதரு மறைமுடிக் கெட்டு றாவொரு 
முழுமுத லுருவென முன்ன மேவுமே . 

சிவயோகாம்பிகை கோயில் . 
ஒள்ளிய வருந்தவ யோக நாயகி 
வள்ளிய வருவென வயங்கு மோர்தளித் 
தெள்ளிய பொன்மயச் சிகர மாதிய 
நள்ளிய கவர்தரு கயனம் யாவையும் . 

மாணிக்கவாசகசுவாமிகள் கோயில் . 
மன்னிய மாணிக்க வாச கப்பிரான் 
றுன்னிய பெருந்தளித் தொக்க பன்மணி 
மின்னிய விளங்குதல் விழைந்து நோக்கிமிக் 
குன்னிய கதிர்வெதுப் புற்றி யங்குமால் . 

படைகற்புகை . 
ஆயபொற் படைகனின் றாவி மேலெழூஉ 
வாயிலின் வெளிப்படல் வழுதி முன்னைநா 
ளேயகொண் டலைச்சிறை யிட்டு விட்டிடத் 
தாயது செலுமொரு தன்மை தேற்றுமே . 
மகதியாழ் முனிவரன் வடித்த வீணையி 
னிகரிலா வொலிமறை நிகழ்த்து பேரொலி 
குறையிலாத் தமிழ்மறை குலாய பேரொலி 
முறையறு காலமு முழங்கு கின்றவே . 
இன்னவாம் பெருவள மியைந்த கோயிலு 
ளுன்னரும் பெருந்தவ யோக மாதெனு 
மன்னமென் னடையொடு மான்ம நாயகர் 
என்னலத் தருணெறி படாத்தி வைகுவார் . 
மறுவறு பெருந்துறை வளமெ லாஞ்சொல 
வுறுநசை யொருவிதத் தோதித் தீர்த்தன 
மறுபகை யுந்தவிர்ந் தையர் வாழ்தரப் 
பெறுவன நைமிச வளமும் பேசுவரம் . 


( கக ) 


( க 20 ) 


(56) 


( கஉஉ ) 


திருநகரப்படல முற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் உ அ . 


நைமிசப்படலம் . 


நைமிசப்படலம் . 


மந்தி ரிப்பவர் மனத்துளாய் மற்றவ ருறுகன் 
மந்திரிப்பவரின்னும் வான் பேரரு ணனிசு 
மந்திரிப்பவ ரானந்தத் துய்ப்பவர் வழுதி 
மந்திரிப்பவ ரவரெமைப் புரப்பவர் மன்னோ. 


மந்தி யாயிர கோடி வீழ் பசுந்துழாய் மார்ப 
னுந்தி யாகிய தாமரை முளைத்தெழு மொருவன் 
முந்தி யாரையும் படைத்தநா ளிடைத்தவா முயற்சிப் 
புந்தி யாதிய விடங்களிற் றோன்றிய புனிதர் . 


( உ ) 


அனையர் தம்வழித் தோன்றிய பற்பல வறிஞர் 
நினைய வல்லமற் றவரரு ணிரம்பிய செறிசால் 
வினையம் வல்லவ ராயபன் முனிவரு மேவித் 
துனைய வோரிடைக் குழுமியுள் எத்திது சூழ்வார் . 


வந்திடத்துமை மணாளன்மிக் காரருள் வழங்க 
வெந்தி டத்துநா மிருந்தருக் தவஞ்செய வியலு 
மந்தி டத்திடை யூறா தென்றெடுத் தறைய 
நந்தி டத்தவன் மதலையை கண்ணுவா மென்று. 


( ரு ) 


தண்ணந் தாமரைக் கிழவனை யடைந்தனர் தாழ்ந்தார் 
வண்ணம் பொன்னினும் வயங்குவா யருந்தவம் வயக்க 
வெண்ண மெங்களுக் கதற்கியை தேமிதென் றிசைப்பாய் 
வெண்ணந் தேந்தியோ னறிதரா னருளொடு வீராவி . 
என்ற புண்ணிய முனிவர்சொ லஞ்செவி யேற்று 
நன்றெகின் கொடி யுயர்த்தியோ ஒள்ளத்து நாடி 
முன்ற யங்கொரு தருப்பையை கேமியா முடிந்து 
சென்ற லங்கிட விவர்க்கிடங் காட்டெனச் செப்பி . 


( எ ) 


உருட்டி விட்டன னீதுரு ளாதுதல் திடமே 
தெருட்டி நின்றநீர் தவஞ்செயு மிடமெனச் செப்ப 
வருட்டி நக்குறித் தஞ்சலி செய்தன ரவனி 
வருட்டி யேகுமவ் வளை வழி மாதவர் சென்றார் , 
சென்ற கேமிவெண் டிரையெறி கங்கையர் தீரத் 
தொன்ற மேவிய வதக்குறு மொருவனத் துற்று 
கன்ற மைந்திடத் தங்கிய தாதலா னாளும் 
வென்ற வவ்வன கைமிச நாமமே வியதால் . 


(அ) 


கண் 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


மன்னு மாதவர் தவத்தினுக் கூறுவா வவுணர் 
என்னு மாசெயி னவர்தலை துணித்திடற் பொருட்டு 
மின்னு மாமணி மார்பினான் விடுத்தசக் கரம்போ 
லுன்னு நான்முகன் விடுத்தசக் கரமவ ணுறையும் . 
அகைக்கும் வெம்பொறி யாகிய பகைமை 

து மடக்கி 
நகைக்கு முண்மையா கியபெருஞ் செய்யகோ னடத்தி 
முகைக்கு மாதவ வரசவ ணமர்ந்து மூ வுலகு 
முகைக்கு நேமியொத் ததுமல ரோனுய்த்த கேமி . 


( க 0 ) 


வான வாறுதோய் தலின்மதி தவழ்தலின் மதலைக் 
கான மேவலின் வில்லுவல் கமழ்தலிற் கண்ணொன் 
றான செற்றியான் சடாடவி நைமிச வடவி 
யேன மான்மகன் காண்பதொன் றெய்தில் தொன்றே . 


( சுசு ) 


சிருக்கு மேவிய வலக்சைமா முனிவர்வென் றினவைத் 
தருக்கு மேயமா னொருபறத் துரினுபு தவிர்க்க 
மருக்கு லாமல ரிடக்கையா லவரதை வருட 
-லிருக்கு மோருரு வெய்தினேக் திடத்தழ லேய்க்கும் 


( 52 ) 


உரைக்குஞ் சீதள மவ்வன முறப்பாப் புதலால் 
விரைக்கும் தார்முடி வாவை ரொடுதின மிளிர்தர 
மரைக்கு நாயகன் சருக்கொள மேவுவன் குமுத 
திரைக்கு காயக னேயெனத் தோன்றுவ னிரம்ப . 


( கஈ ) 


கனிசெய் மாதவப் பெருமைய ரைந்தழ னாப்பட் 
கனிவி னாள்பல வமர்ந்துளங் கலங்குறா திருத்தல் 
பனிய டர்ப்பவன் வெப்பமுட் புகாவகை பாற்றித் 
தனிவ யக்குமவ் வனந்தரு தண்மையா லன்றோ. 


( கச ) 


பெருகு மாதவர் புரிமக குண்டத்துப் பெருந்தி 
யருகு தீர்கவைக் கொழுந்தெழீஇச் சுடுதலி னக்தோ 
வுருகு கம்முல கெனச்சுர ருள்ளஞ்சி யன்றோ 
கருது மாமுகில் வானயா றடி யுறக் கண்டார் . 
போக மாதவர் பலர்குழீஇ சனிமுயன் றஞற்றும் 
யாக சாலையி னெழும்புகை யிடைப்படிக் தன்றோ 
மேக சாலங்கள் கறுத்தன மற்றவை விராவ 
வாக மெங்கனுங் கறுத்ததா லுவர்க்கட லம்மா . 
காத மேவ னடிக்கலப் புறுவது கயத்தா 
ரோத மேவறா டிசிலெப் போது நீத் திருத்தல் 
போத வாம்பலா வினாவுயர் காவல்பூங் கதலி 

மாதிய தருங்கனிச் சுவையுணர்ந் தன்றோ. 


( கசு ) 


( கா ) 


நைமிசப்படலம் . 


உஎ 


கண்ட பேர்சுத ரிசனமா னமக்கெனக் கரையத் 
தண்ட வாத்தளி ரிலைமலர் காய்கனி ததையக் 
கொண்ட மேன்மைய தஃதுணர்ந் தேகுல மலர்மே 
லண்ட னேமிதன் பெயரியை வட்டவிர்த் தன்றே . 


( கஅ ) 


ஒளிக்கு மாறொரு முனிவரன் வையவு முறந்து 
களிக்குந் தானவ ரலைக்கவு மொருவன்கைக் கவர்ந்து 
தெளிக்கு மாநில நிறுவவும் படாத்திரு வனத்தை 
யளிக்கும் வன்மையி லாதயாம் புகழுதற் காமோ . 
இன்ன கைமிசப் பெருவன வாழ்க்கைய ரின்னு 
மன்ன மேனமு முணர்தரா னலங்குவெண் ணீறும் 
பன்ன வாம்புகழ்க் கண்மணி மாலையும் பரிப்பார் 
சொன்ன வைந்தெழுத் தோதுவ தலாற் பிற சொல்லார் . 


( 20 ) 


(உச ) 


சதம கத்திறை வாழ்பதாறஞ்சத தளஞ்சா 
ரிதம லர்ப்பொகுட்டிறைபதங் கொடும்பகை யெறியுங் 
கதமி குத்தசக் கரத்தவன் பதமெலாம் வமன 
பதமெனக்கருத் துறவினைப் பவாருட் பவரே . 
இன்ப மெய்தினு மெதிர்மறை யெய்தினு நமக்கு 
முன்ப மைந்தன வாமுட லூழென முன்னும் 
வன்ப மைந்தவர் வரைபொரு குணத்தவர் வயங்கு 
நன்ப யச்சுர தேனுவிற் பயன்படு கலத்தார் . 


( உ . ) 


. 


- 


கொடியகா லெழூஉக் குலவரை யொன்றன்மே லொன்று 
படிய வீழ்தர வெறியினும் பரவையே ழெழுந்து 
முடிய மூடினும் பூதமைத் தடுக்கிய முறைமை 
மடிய மேவினுந் தந்நிலை மடிதரா வலியார் . 
மன்னு சங்கரன் மான்மியப் புகழ்ச்சிர வணத்தார் 
பன்னு மற்றவ னருட்குறி பூசிக்கும் பண்பார் 
துன்னு மாகிக மாகம வுணர்ச்சியிற் றோலார் 
பின்னு மிப்பவஞ் சத்தியல் பொழித்துயர் பெரியார் . 


மாதவத்துயர் சவுனக னகத்தியன் வசிட்டன் 
கோத மன்சுதீக் கண்ணன் போ தாயனன் குசுரு 
காதல் விந்து சாண் டில்லியன் சருச்சரன் கபிலன் 
சாதறீர் புகழ் விச்சுவா மித்திரன் சங்கன் . 


(உரு ) 


அணி மாண்டவி யன்கருக் கன்னர பத்தன் 
பாணினிப்பெய ரான்பரா சரன்பயி லவனே 
கோணி ரண்டுநா லினன் பிர சண்டன்குச் சகனே 
மாணி ரப்பியன் புருசண்டி புலத்தியன் வச்சன் . 


(உக 


கூ அ 

திருப்பெருந்துறைப்புராணம் . 
திருதன் பார்க்கவன் றிரணதூ நாக்கினி கிரீசன் 
றிருதன் சம்புச தானந்தன் சனகன்மா தேவன் 
பிருகு ரோமசன் சனந்தன்மா தேசனே பிருங்கி 
வருப ரத்துவா சன்புல கன்வாம தேவன் . 
த்தி கூசுமாண் டன்றத்தாத் திரேயனங் கிரசு 
முத்தி சால்சனற் குமாரன்றா லப்பியன் முற்க 
னத்திரிப்பெய ரான்சுனப் புச்சனே யசிதன் 
சித்தி சாலக மருடணன் புகழ்ச்சுனச் சேபன் . 


(உக ) 


( உ .. ) 


இலகி தன்வசு காத்தியா யனனிரும் பகவன் 
வலசு கன்றதி சிப்பெய ராளிமார்க் கண்ட 
னலச னாதன்கண் ணுவன் விபண் டகனகு சாதன் 
மலமி லாபத்தம் பன்கிரி சரன்றுரு வாசன் . 


(உக ) 


கற்ற சந்திர சூடன்கா சிபனருட் காணன் 
முற்க லன்சம தக்கினி சரபங்கன் முழங்கு 
கற்க லைச்சிருங் கன்சுனன் புசுண்டனா ரதன்சீ 
ரொற்க மில்சிலா தன்றூம பானனொண் சுதன்மன் . 
பதுமன் சீருப மனியன்சா தாதபன் பரவு 
முதுபு லத்தசா பாவிபப் புருமொழி சுமந்து 
சதுமு கன்சொலுக் பிரவீரி வன்றவு மியனே 
விதுமு டிக்கன்பு சால்கவுண் டின்னிய மேலோன் . 


( 60 ) 


( ஙக ) 


அரித கன்சவு பரிபருப் பதனரு ளமைந்து 
பிரிய மார்தரு மாசுவி லாயனன் பிறங்கி 
விரியுஞ் சீர்ச்சுன கன்குணக் காலவன் மேன்மை 
திரித ராததே வலன்றிரணவிந்துமுற் செய்யோர் . 


( க . ) 


T 


சிறந்த வேசரிடைக் குழீஇயினர் திகழிம வரைத்தோன் 
மறந்த வாக்கொடி பங்கின ருளத்தருள் கூர 
வுறந்த வாறிரண் டாண்டன வுஞற்றுமோ ரியாக 
மறந்த பப்புரி வதற்குபக் கிரமித்தார் மன்னோ. 
விதிய மைந்தபுண்ணியமகச் சாலையின் மிக்க 
துதிய மைந்தபன் னியர்மகார் துவன்றுமா ணாக்க 
ரதிவி ருப்பினிற் றத்தமக் இயல்பணி யாற்ற 
மதியின் மிக்கவர் மனுப்புகன் மழல்வளர்த் திடுகால் . 
முன்னு மாதவர் தங்குழாத் திற்கொரு முகமாப் 
பன்னு போருட் சவுனக முனிமுகம் பாரா 
மன்னு மாநில வரைப்பினி லளவின்மான் மியத்த 
வின்னு மாலய னுணர்தரான் தனிபல வென்ப . 


(ஙசு ) 


நைமிசப்படலம் . 


கூக 


அனைய மாத்தளி யருவுருவுபயமென் றறையு 
மினைய மூன்றனு ளுருவமு முபயமு மெய்திப் 
புனைய நன்றமை தலம்பல வுள்ளன புந்தி 
நினைய கோக்கியும் கேட்டுமியா நிரம்பின முவகை . 


(ஙக ) 


ஆதி யோதிய வரூபமாய்ப் பரசிவ மமருஞ் 
சோதி யார்தல மின்றள வுணர்ந்திலர் தோன்றுங் 
கோதி லாயஃ துளதில் தென்பதுங் குறியே 
மோதினின்னல துணர்த்திடு வார்பிற ருளரோ. 


( ஙா ) 


( ஙஅ ) 


என்று கூறலுஞ் சவுனக னெடும்பொழு தெண்ணி 
நன்று கூறினீர் நானுமோர் தருகசை யுடையே 
னின்று தேற்றுவார் சூதனை யன்றிமற் றியாரே 
யன்று தீரவ னாற்றெளி வாமென வறைய . 
அந்த வேலையீ ரொன்பது புராணமு மளவாச் 
சந்த வோருருக் கொண்டு வெண் ணீற்றொளி தயங்கப் 
பந்த மேவிய கண்மணி மாலிகை பரித்து 
கந்த வைந்தெழுத் துளம்பதி தரகடர் தென்ன . 


( 
ங 
க 
) 


( 5 க ) 


இரவின் முன் செலல் பகலெனிற் பின்செல லியைந்தார் 
வரவு போக்கிலா னமக்கிவ னேயென மதித்தார் 
புரவு பூண்டவன் வாழ்க்கையோர் பொருளெனப் போற்றார் 
கரவு தீர்ந்தமா ணாக்கர்தரத் தொடருபு கலப்ப . 


( 50 ) 


அருள மைந்திடு காட்டமும் விகசித மாய 
பொருள மைந்திடு வதனமும் புண்ணியம் பொலிந்து 
தெருள மைந்திடு சிந்தையும் வடிவமுஞ் சிறப்ப 
மருள மைந்திடாச் சூதமா முனிவரன் வந்தான் . 


( சக ) 


வந்த சூதனை மழைவர வெதிர்கொளு மயிலிற் 
சந்த மேயபொன் வைப்பினை யெதிர்கொளுந் தணியாப் 
பந்த மார்வறி ஞனிற்குரு வெதிர்கொளும் பழ நூ 
னந்த வோர் நரி லருந்தவ ரெதிர்கொள நயந்தார் . 


( ச2) 


இருக்கை நின்றெழீஇ யாடினர் பாடின ரெதிர்சென் 
றிருக்கை யோதினர் பணிந்தன ரியம்பினர் முகமன் 
றிருக்கை நீத்தவ ரழைத்துவந் தாதனஞ் சேர்த்துத் 
திருக்கை யாலருக் கியமுதற் செய்வன செய்தார் . 
நின்ற காலையி னீயிரெல் லீருநே ரிருக்க 
வென்ற தோர்ந்திரு மருங்கினு முவப்புட னிருந்தா 
ரன்ற வேலையிற் சவுனகன் கைதொழு தறைவா 
னன்ற வரமக மொன்றாக் தொடங்கின நயப்ப . 


( சசு ) 


சம் 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( சக) 


( சஎ ) 


ஆய வேலையெற் பார்த்துறு வரரெலா மமல 
நாய னாரரு வாயமர் நற்றல முளதோ 
மேய பாரிடை யில்லதோ சொல்லென வினவத் 
தூய நிற்கொடு தெரிதர லாமெனச் சொற்றேன் . 
நீயு மப்பொழு தெய்தினை யாமெலா நெடுகா 
வாயு மாதவ மாற்றின மாலென வறிந்தாம் 
பாயு மால்விடைப் பகவனே யனைய பரிவும் 
நேயு மெங்களுக் கிசைத்திடல் வேண்டுமென் றிரந்தான் . 
உரைவி னாவிரு செவிக்கணு மமுதமூற் றியது 
புரைய வேறலும் புத்தியு ளுவப்புமிப் பொங்க 
பலாகொ ளேற்றினா னருள் சொலிவ் வினாவென பயத்து 
கரையு ளத்துற நெடும்பொழு தெண்ணுபு கண்டு . 
இருக ரங்களும் குவித்தனன் கண்கணீ ரிறைப்ப 
மருவு மன்புளந் ததும்பிட வாய்மலர்ந் தருள்வான் 
பொருவி லீர்வினா வியதல முளதொன்று புதிதன் 
றொருவு சாதுளத் துறுத்துமின் பெருந்துறை யதன் பேர் . 
இந்த மாத்தலம் வேதவே தாந்தங்க ளெல்லா 
முந்த வோதிடு மரூபமா யமர்ந்தும் முன்னோன் 
பந்த மேரக்கமாங் கருளுவ னதன்றிறம் பகர்வா 
ரிந்த மாநிலத் தில்லையெப் புவனத்து பிலையால் , 
அரிய வித்தல மான்மியங் காந்தத்தி னியார்க்குந் 
தெரிய மேவிய வுருத்திர சங்கிதை செப்பும் 
விரிய வோர்பவு டிகமுமுற் றரைக்கு மெய்த் தவத்தீர் 
பிரிய மேவிய மந்தன மாமது பேசில் . 
முதுபு கழ்த்தவ முனிவிர்காண் முழக்குமிப் புராண 
மிதுவ சைக்குசா மொருவர்க்கு முரைத்தில் மெனினுஞ் 
சதும தைப்பொருளுணர்ந்ததுக் களுக்குச் சாற்று 
வதுசி றப்பென மனமெழு மாதலால் வகுப்பாம் . 
பாக்கு மாதவர் பற்பலர் குழீஇத்தவம் பயில 
வோங்கு ரைமிகச் சிறப்பினிற் சிறிதெடுத் துரைத்தாம் 
வீங்கு சீர்கெழு புராணத்தின் மிளிர்வர லாற்றை 
இங்கு நாமினி யாவருங் தெரிதர விசைப்பாம் . 


( 
وه 
) 


( ரு ) 


( ரூஉ ) 


நைமிசப்படல முற்றிற்று. . 


தகத்திருவிருத்தம் நஙஉ . 


புராணவரலாற்றுப்படலம் . 


புராணவரலாற்றுப்படலம் . 


சண்ணிய மூகை பேச நல்லரு ணாட்டம் வைத்த 
புண்ணிய வாத வூரர் பொன்னடி சென்னி சேர்த்தா 
மெண்ணிய விப்புராண மொன்றுகொ லெல்லாம் பாடத் 
தண்ணிய வாக்கு முன்னா யாவையுந் தருவ ரன்றே . 


(க) 


வெள்ளிய வுருவம் வாய்ந்து வெள்ளிய வருவி போர்த்து 
வெள்ளிய மதியந் தாங்கி வெள்ளிய படிக மேனி 
வெள்ளிய நீறு பூசி வெள்ளிய பிறைசூ டோர்பால் 
வெள்ளிய முறுவ லானேர் வெள்ளிய கைலைக் குன்றில் . 


( உ ) 


இனிதம ரந்தி வண்ணத் தெம்பிரான் பாதம் போற்றிப் 
பனிமதி முகத்தளாய பருப்பத ராசன் செல்வி 
கனிவொடு மரூப மாய்நீ கலந்தமர் தலமற் றியாது 
நனிநசை யுடையேன் கேட்க நயந்தருள் புரிதி யென்றாள் . 


என்றலு முவகை பொங்க விரும்பெருந் துறையென் றோதி 
யன்றதன் சிறப்பு முற்று மமைதர வருளிச் செய்தா 
னன்றமை யுமையா ளோடு நந்தியெம் பிரானு கோற்கும் 
வென்றியம் புலிக்கா லண்ணன் மைந்தலும் விருப்பிற் றேர்ந்தார் . 


ஆயமா தவத்து நந்தி யண்ணறன் னடிகள் போற்றம் 
தூயசீர்ச் சனற்கு மாரற் குரைத்தன னனைய தோன்றன் 
மேயதன் னடிகள் போற்றும் வியாதனுக் குரைத்தா னன்னா 
னேயமோ டெனக்கு ரைத்தா னிகழுமோர் வகையா லின்னும் . 


மலைமக ளோடு நந்தி வானவன் கேட்ட காலத் 
தலைவற வொருக்கு கேட்ட வடு புலிக் காலோன் மைந்த 
னிலையும் மன்னி யப்பேர் நிகழ்மழ முனிவன் சிந்தித் 
துலைவிலற் புதத்த னாயாங் குறைந்தான்பன் முனிவ ரோடும் . 


உறைதரு நாளு ளோர்நா ளுயர்சிதம் பரத்திற் சொல்லை 
மறைமுத றந்தை காணப் புரியுமா நடனங் காண்பா 
னிறைபெரும் வாஞ்சை மேவ நிறைந்தபன் முனிவ ரோடுங் 
குறைதவிர் தில்லை மூதூர் குறுகின னெடுஞ்சீரன்னான் . 


தெரிபெருக் தளியுட் புக்குச் சிவகங்கை நன்னீர் தோய்ந்து 
பரிதரு சபைநேர் சென்று பயில்பர மாகந் தக்கூத் 
தரியவற் புதத்த தென்னா வமைதரத் தரிசித் தேத்திப் 
பிரியமிக் கவன்றன் றந்தை யடிகளும் பேணிப் போற்றி . 


( 
அ 
) 


சஉ 

திருப்பெருந்துறைப்புராணம் . 
செழுமுனி வாருஞ் சூழத் தெய்வத சபையென் றோதும் 
வழுவறு மாயி ரக்கான் மண்டப நாப்ப ணெய்திக் 
கொழுமணி பீடத் தேறி யிருந்தனன் குற்றத் தீர்ப்பான் 
முழுதுல களந்த மாயோன் முடியடி வைத்த மூர்த்தி . 
இந்தவா றிருக்கும் தெய்வ வியலுப மன்னி யப்பேர்ச் 
சந்தமா முனிவன் பாத தரமரை வணங்கிப் போற்றி 
நந்தவா தரவு பொங்கி நயப்புறக் கனிவு தோன்ற 
வந்தண்மா முனிவ ரெல்லா மமைதர வினாவ லுற்றார் . 
மருவருங் கயிலா யத்து மருவுநாட் டென்பா லேயோர் 
பொருவருஞ் சோதி தோன்றப் பொருக்கென வெழுத்து கும்பிட் 
டொருவரும் புளகம் பொங்க விருவிழி யுறைப்ப நின்றாய் 
வெருவரு முளத்தி னேமீ தென்னென வினாத லோடும் . 


( 50) 


(கக ) 


தூயமா தவத்தா லால சுந்தரர் தென்பாற் றோன்றி 
நேயவா தரவிற் றொண்டத் தொகையரு ணிரம்பப் பாடித் 
தாயனார் பாங்கர் மீள்வா ரென்றவர் சரித மெல்லாம் 
தோயநீ யருளிச் செய்தாய் சொல்லிய விரிவினாலே . 


( கஉ ) 


( க x ) 


காழிநா டுடைய ராய கவுணிய ராமூர் வந்த 
வாழிநா வரைய ராதி மறுபத்து மூவர் மாண்பு 
மாழிசூ ழுலகு போற்றும் திராவிட வேத மாய 
வூழிகா யகனு வக்க வுற்றதே வாரச் சீரும் . 
மற்றதும் தெரிந்தே மின்னும் வாசக வேதச் சீருஞ் 
சொற்றவர் சீரு மன்னார் வழிபடூஉத் தூய மேன்மை 
பெற்றமாத் தலத்தின் சீரும் பேசுகென் றுரைத்த லோடுங் 
கற்றவர் புகழு மந்த முனிவரன் களிப்புத் தூங்க . 
அருளமை யான்ம நாதர் சிறப்புமற் றவர்வி ராய 
பொருளமை தலச்சி றப்பும் பொங்கழற் புனற்சி றப்புக் 
தெருளமை மறையோன் மாயோன் றிறலுருத் திரப்பே ரண்ணல் 
வெருளமை யாது போற்றி மிக்கபே றறுசி றப்பும் . 


( கச ) 


மற்றவர் போற்றி வேண்டும் வரமெலாம் பெறுசி றப்பு 
மற்றமில் வாதவூர் ரவதாரம் புரிசி றப்புங் 
கற்றவர் புகழ மைச்சாய்க் காரியம் புரிசி றப்பு 
முற்றவெம் பரிமாக் கொள்ளப் பொருளுட னுறுசி றப்பும் . 
பெருந்துறை யடைந்து ஞான வடிவமாய்ப் பிறங்கித் தெய்வக் 
குருந்துறை குரவற் போற்றி யுபதேசங் கொல்சிறப்பு 
மிருந்துறை யெவர்க்கு மாய வாசக மெடுத்தி யம்பி 
யருந்துறை யல்லாப் புத்த ரா ரழித் திடுசி றப்பும் . 


( கசு ) 


( கஎ ) 


புராணச்சிறப்புரைத்தபடலம் . 


பூாபாண வடிவ மாகிப் பொலிந்தினி தமர்சி றப்பு 
காரணன் முதலோ ரேத்த விழாக்கொண்ட ககுசி றப்பு 
மாரண விசேட மாய வாசகத் தருஞ்சி றப்பு 
மேரண வெடுத்து ரைத்தா னியாவரு மின்ப மெய்த . 


தெருளுப மனிய வள்ளல் சிவகண முனிவர்க் கிவ்வா 
றருளுப தேசஞ் செய்தா னனையருட் டௌமி யப்பேர் 
மருடபு முனிசிந்தித்து மாற்றருந் தலைமை பெற்றா 
னிருடப முனக டந்த தீதுமே லுரைப்பா மன்றே . 


( கக ) 


மருடரு மலந்து மிக்கும் வன்மைமே வியபு ராணத் 
தருடரு வரலாற் றைத்தேர் தரவெடுத் தறைந்தா மப்பாற் 
பொருடரு கல்வி கேள்விப் புண்ணிய முனிவீர் தேர்மின் 
றெருடரு புகழ்ப்பு ராணச் சிறப்பினை யுரைப்பா மன்றே . 


( 20 ) 


புராணவரலாற்றுப்படலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் ஙருஉ . 


புராணச்சிறப்புரைத்தபடலம் . 


எந்தப் பிறப்புங் கொடியதென விம்மா நிலத்தி லெல்லாரு 
முந்தப் புகல்வ ரதுநிற்க வாத வூரெம் முழுமுதலைச் 
சந்தப் பனுவல் கொடுதுதிக்கச் சார்ந்த பிறப்பெப் பிறப்போமற் 
றந்தப் பிறப்பைப் பல்காலு மன்பிற் றொழுதஞ் சலிசெய்வாம் . 


(க) 


அருவா யுருவா வருவுருவா யாதி வாய்நித் தியமாயின் 
புருவாய்ச் சத்தாய்ச் சித்தாய்மற் சொன்றாய்ப் பலவாய் நிர்க்குணமாய்க் 
கருவாய்ச் சருவ வியாபகமாய்க் கண்ணாய்க் கண்ணுட் கருமணியாய் 
மருவாய் மலராய் மணியொளியாய் வயங்கு மான்ம நாதசிவம் . 


( உ ) 


மூல மலமாஞ் சகசமல மொழியா நின்ற வியாபகமே 
யேல வமைந்த வியாப்பியமே யென்னு மிரண்டு மாகாது 
சால வியாத்தி வாய்ப்பிணிக்கத் தழுவிக் கிடந்த வுயிரனைத்துக் 
கோல வின்பம் பெறவாதி சிருட்டி யாற்றக் குறித்தநாள் . 


ஈ) 


எல்லா வுயிரு முயுநிமித்த மிலிங்க மூர்த்தி யாய்த்தலமாய் 
சொல்லா நின்ற தீர்த்தமாய்த் துவன்ற வுலகெங் கணுமாயிற் 
நல்லா மலநோய் மருந்தாய வனைத்தாந் தலங்க ளாமுன்னே 
கல்லா தரவி னரூபமாய் நயந்த திந்தப் பெருந்துறையை , 


(ச ) 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


எங்கு மரூப வியாபகமா யியைவ தெனினு முடம்பனைத்துக் 
தங்கு நறும்பான் முலைத்தோற்றுந் தகைபோ லான்ம நாதசிவம் 
பொங்கு வளஞ்சால் பெருந்துறைக்கட் டோற்றும் புகலிவ் வேதுவினாற் 
கொங்கு மலிபூம் பொழிலதுகா ரணமாத் தலமாக் கூறுவார் . 


( ரு ) 


இதுகா ரணப்பேர் பெற்றதனா லெல்லாத் தலமுங் காரியமா 
முதுபா ரிடைப்பேர் பெறமுனிவீர் மொழிந்த துண்மை யெத்தலத்து 
மதுவார் கழுநீர் மாலிகைதோள் வயங்க வொளிர்கா ரணகுருவாய்ச் 
சதுமா மறையத் தலத்தன்றி யமரா நிற்குந் தனிமுதலே . 


அன்ன தலத்தின் மான்மியமுற் றறையா நிற்கும் புராணமுமுண் 
முன்ன வருளுங் காரணபு ராண மென்று மொழிந்திடுவா 
சென்ன புராணத் துளுஞ்சி தந்த வீது கரும ஞானமெனச் 
சொன்ன காண்ட மாய்ப் பொதுமற் றுண்மை யென்றுஞ் சொலப்படுமால் . 


இன்னு மியலுந் தந்திரமே யியம்பா நின்ற மந்திரமே 
மன்னு முபதே சம்மேயென் றுரைக்குங் கலைமூ வகையுமாம் 
பன்னு மிவற்றுள் வாதவூர்ப் பனவர் பெற்ற துபதேச 
முன்னு மிரண்டு மேனோர் பெற் றனவென் றுணர்மி னுணர்வுடையீர் . 


( அ ) 


ஞான மூண்மை டிபதேச கலையோ டொன்று கலத்தினவா 
வேன விரண்டு மற்றுமுள விரண்டு கலையோ டொன்றுவன 
வான வினைய பெருஞ்சிறப்பா லளவாப் புராணங் களிற்சிறந்து 
கான விதழி புனைவாருக் குவகை செயுமுட் கருதிடுவீர் , 


( க ) 


சத்தி பதியும் பரிபாகக் தங்கப் பிறந்தை வெறுத்தின்ப 
முத்தி விரும்பு மவரேவிப் புராணக் கேட்கு முறைமையினார் 
சித்தி யமைந்த புராணத்தின் சிறப்புச் சொற்றாந் தவுமியனைப் 
பத்தி யமைந்த புரூரவா வடைந்த பரிசு பாடுவாம் . 


( க ) 


புராணச்சிறப்புரைத்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் நசுஉ , 


புரூரவா தவுமியரையடைந்தபடலம் . 


ஒருவாத மலக்குரம்பை யேகாமென் றரைப்பாரும் 
பெருவாத வாருகதம் பிடகமுதற் பெட்பாரும் 
வெருவாதர் தேசபகுதி மேன்முத்தி யென்பாருக் 
திருவாத வூரரடி சிந்திக்குந் தரத்தரோ . 


புரூரவா தவுமியரையடைந்தபடலம் . 


கண்ணின்மணி மேக்கென்று கலைமகளா லவாவுகரு 
மெண்ணினளப் பரியவள் மியல்பமைந்த மாக்காம் 
விண்ணினம ராவதிதன் னிலைவழீ இ வீழ்ந்து வரி 
மண்ணினமர்த் திருந்தென்ன வயங்குறமத் தினாகரம் . 


(உ) 


அந்தவள நகர்புரப்பா னந்தவள் நீறணிவா 
னந்தவள வெனுங்களத்தார் நந்தவளக் கருங்காம 
முந்தவளத் துரும்பென்ன முயங்ககினை வடிவழக 
னெந்தவளக் கருமொவ்வா தெனப்பொலியு மிரும்படையான் , 
கலைபலவுங் கற்றவர்க்கோர் கண்ணாய கல்வியினா 
னிலையெனவா யுரைத்தல் பெய ரெனக்கொடுக்குங் கரதலத்தா 
னலைகடல் சூழ் நெடும்புடவி யனைத்து மொரு குடைநிழற்றிப் 
புலைமிடிவே ரறக்களைந்து போக்கியெழும் விறல் வீரன் , 
உரைப்பார்வர் யரைப்பவைதன் புகழேயாம் படி யுயர்ந்தான் 
தரைப்பால்வா ழுயிர்க்கன்றித் தரியலரே யானார்க்கும் 
விரைப்பால்வண் கற்பகத்தார் மிலைச்சவான் கொடுத்துவப்பான் 
றினாப்பான்மால் விழிவளரத் திசையுருட்டு சேமியினான் . 


ஒருபுடை வெவ் வராக்கொளினு மொருபுடையா லுலகனைத்துக் 
கருகிருடீர் தரவிளக்குங் கடவுண்மதிக் குலத்துதித்தா 
னிருநிலத்தி லுயிர்வருத்தக் தன் வருத்த மெனக்கொண்டே 
பொருதளித்திட் டவையுவப்ப வுவப்பெய்தும் புத்தியினான் . 


எண்ணியபல் பரசமயக் களைகடலை யெடாதிடந்து 
கண்ணியவண் பெருஞ்சைவப் பயிர்வளர்க்குங் காட்சியினான் 
நண்ணியதிப் பியகுணத்தான் மத்துவமா கெறிநிற்பான் 
புண்ணியமே வடிவென்னும் புரூரவா வெனும் பெயரான் . 


( எ ) 


(அ ) 


ஆன்றபல பெருங்கேள்வி யமைச்சர்புரோ கிதராதி 
யேன்றவர சுரிமையுடைச் சுற்றத்தா ரெலாஞ்சூழத் 
தோன்றமதிக் குடைநிழற்றித் துன்னலர்வெம் பகைமுருக்கித் 
தேன்றதும்பு வாகை கொளீஇச் செய்யகோ னடாத்திடுவான் . 
குணநிறைந்து பேரழகின் கொள்கலமா மனைவியருக் 
தனவரிய தன்னேவற் றலைவிற்கு மைந்தர்களு 
மணவரிய விருந்தினரு மொக்கலா யமைந்தாரு 
மணமலியன் பொடுதழுவ வாழுகாள் களுளொருகாள் . 
அள்ளல்வயற் பெருந்துறைவா ழான்மகா தப்பெருமான் 
விள்ளலமை யாதவருண் மேவுபரி பாகமுறத் 
தள்ளலமை யாச்சுற்றந் தனைநீங்க விடை கொடுத்தே 
யெள்ளலமை யாததனி பீடத்திருந்த தெண்ணுவான் . 


( 50 ) 


திருப்பெருந்துறைப்புராணம் . 
நீரிலெழு மொக்குளே நிகர்க்குமிள மைப்பருவ 
கீரிலெழுச் திரைபோலு நிரம்பவெழுச் துடைசெல்வ 
நீரிலெழு தெழுத்தினையே நிகரவழி தருமுடம்பிக் 
நீரிலமை பெருவாழ்க்கை யென்னென்று நிகழ்த்திடுவாம் . 


( கக ) 


( கஉ ) 


குடருமெலும் புங்கொழுவுங் குருதியுமீ ளுந்தசையுச் 
தொடருகரம் பும்போர்த்த தோலுமூ ளையும்வழும்பு 
மடருமுவர் நீருகனி வருவருக்கும் பவ்வீயும் 
படருமுடலையும் பொருளா நினைப்பரோ பண்புடையோர் . 
இயக்கமிரண் டொழித்திடுகா லெவ்வளவின் பவ்வளவே 
முயக்கமிகு மங்கையர்த மோகத்தால் வருமின்பம் 
சயக்கவிது கருதாது தாளுமவர்த் தோய்த்து வத்தல் 
வியக்கருமின் பெனல்வன்றி பவ்வீவீழ்க் துவத்தல் பொரூஉம் . 
மிதவையினோக் கமைத்துழலு மின்கொலைஞன் போற்கவரும் 
பதமிதெனப் பார்த்துழலும் பாழ்க்கூற்றுண் மையிஞலெவ் 
விதமுமுடம் பொழியும தன் மேற்புரிவ தொன்றுமிலை 
விதமகித மேயுயிர்க்குத் துணையாக வெய்திடுமே . 


( கங ) 


--- 


( கச ) 


புண்ணியமே விடிற்சவர்க்கம் புக்களந்த சாளமர்ந்தே 
யண்ணியபோ கங்களிப்ப வனுபவித்து மது தீர்ந்தா 
லெண்ணியபா தகமிகையா லிரவுரவ மாதியுற்றே 
பண்ணியவெவ் வியபோக மனுபவிக்கும் பதைபதைப்ப , 


( கரு ) 


இந்தவித முழவமுயிர் சுகமுறுவ தெக்கால 
மந்தமினஞ் சிவபெருமா னருள்பதியப் பாகமரீஇப் 
பந்தமறுத் துண்மைநெறி பற்றிடுவ தெக்காலஞ் 
சந்தமிகு மின்பமுத்தி சார்ந்துய்வ தெக்காலம் . 
வெள்ளியகீ றுறப்பூசி மேதகுகண் மணிபூண்டே 
யுள்ளியவஞ் செழுத்தினரா யுண்மைசெறி பியங்கடியார் 
வள்ளியமா மலர்ப்பாத மரீஇப்பணிசெய் தொழுகினாற் 
றெள்ளியஞா னாசிரியற் சேர்ந்தனைத்தும் பெறலாகும் . 


( கசு ) 


( கா ) 


இந்தவா சாட்சியினோ ரணுத்துணையு மின்பமிலைச் 
சந்தமுற தவநெறியே சார்வேனென் அளந்துணிந்து 
கந்தமலர் மாலை முடி காதலன் சென்னியிற்கலித்து 
முந்தவமை யரசுரிமை முழுதுமவன் வயமாக்கி . 
வேண்டுபொருள் கைக்கொண்டு விடையுங்கொண் டியாரிடத்துக் 
தாண்பெரி மன்னர் பிரான் றலங்கள் பல சேவித்து 
நிண்டுகளிப் பெழவருவா னிறைபுவனத் துயிரடைந்து 
மாண்டுகதி பெறுகாசி வளாகரம் வந்தடைந்தான் . 


( கஅ ) 


(20 ) 


புரூரவா தவுமியரையடைந்தபடலம் 
ஆனந்த வனத்தடைக்தாங் களவிலுவப் பினனாசி 
யானந்த முத்துயிர்க்க வாலோனிங் கடைந்தவித 
னானந்தஞ் செருக்கொழிந்த தென்றரவிந் தங்கவனி 
ரானந்தர் துறைக்கங்கை யாற்றினிடைப் படிந்தெழுந்து . 
தொழுதார்க்கே யருள்சுரக்கும் துண்டியா னையைத்தொழுது 
கழுதார்க்குங் காட்டகத்துக் கலப்புறினுங் கனிந்துகனிந் 
தழுதார்க்கு முன்னிற்கு மகிலா யகன்கழல்வண் 
இழுதார்க்குந் தளத்தடங்கணுமையம்மை பதம் போற்றி 
காலவயி ரவப்பெருமான் கழலிணைகை யாற்றொழுது 
தாலநிகழ் பெருங்கீர்த்தித் தண்டபாணியைவணங்கி 
மாலமையாப் பெருமுத்தி மண்டபத்தியா லாயும் போற்றிச் 
சீலமிகு மன்னர் பிரான் சென்றனன்மற் றாங்கொருசார் . 


( உக ) 


2 


( உ ) 


சென்றவிடத் தெதிர்தோன்றுந் திருமடத்திற் போய்புக்கா 
னன்றமையத் தான்புரிந்த கற்றவத்தின் பெரும்பயனை 
யன்றமையக் கண்டான் போ லானந்தம் பொங்கியெழத் 
தன்றகைமைக் குலகுருவாக் தவுமியனை யெதிர்கண்டான் . 


( உச ) 


வளமாருஞ் சிதம்பரத்தில் வண்புலிக்கான் முனிமைந்தன் 
களமாருஞ் சிந்தைகொளாக் காதலுப மன்னியன்பாற் 
வளமாரு மலர்த்தடஞ்சார் பெருந்துறைமான் மியமுழுது 
முளமாரும் படியுணர்ந்தால் குணர்ந்திருக்குஞ் சிந்தையனை . 
வெள்ளியகுப் பாயமென வெண்ணீறு சண்ணித்த 
வொள்ளியமே னியிற்றிரிபுண் டரம்பொலிய வொளில்வானைத் 
தெள்ளியகண் மணிமாலை சிரங்கரமார் பாதியுறப் 
புள்ளியதோ லாதனமேல் வீற்றிருக்கும் புண்ணியனை . 


(உரு ) 


காண்டல்பர சிவகோசங் கேட்டலவ னருட்காதை 

மண்டலவ னருட்பேறு வேறின்றென் றிருப்பானைத் 
தூண்டல் செயா மணிவிளக்கின் றோற்றசே ருறுவானைக் 
கிண்டல் செய்மால் கிடையாத்தாள் கிடைத்தமைந்த மனத்தானை . 


(உசு ) 


கண்டுபர வசனாகிக் கைகடலை மேற்குவிய 
மண்டுபுனல் விழிவார மயிர்ப்புளக முடல் போர்ப்ப 
விண்டுமொழி தழுதழுப்ப விம்மிநில மிசைவீழ்ச்தா 
னண்டுமடி யவர்க்கருளு மன்னமுனி வரனோக்கி 


(உ.எ ) 


மன்னார் யெழுகவென வாய்மலர்ந்து வாழ்த்துதலு 
முன்னாகான் செய்ததவ மொழியளவன் றென்றெழுந்தான் 
நன்னாத ரவுசிறப்ப நீறளித்தான் மகவேற்ற 
சன்னாமம் புகன் றணிந்தா னன்முனிவனிருக்சென்றான் . 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


என்ற மொழி மறாதொருசா ரிருந்தமதிக் குலவேந்த 
னன்றமையு முகநோக்கி நன்முனிவ னுரை செய்வா 
னொன் றமையின் சரசாதி பரிணாமத் அற்றனவோ 
வின்றெமக்கோ துகவெனபின் னருளினினி யனவென்றான் , 


( உக ) 


இனியனவென் றுரைத்தவனை யிருங்கருணை யொடுநோக்கி 
முனிவானம் பால்வந்த கருமமெவன் மொழிதியெனப் 
பனிமதியக் குலவேந்த னெழுந்துபணிக் தனனாயப் 
புனிதமுனி வரற்கொருசா ரிருந்துபுக லுவதானான், 


| 


( 60 ) 


அரசுரிமைச் செயல்புரியு மதனிலெனக் காசையிலை 
விரசுபல பிறப்பாலு மேவு துயர்க் கஞ்சினேன் 
பரசுசுக முத்தியுறப் பேராசை பதித்தடைந்தேன் 
வரசுகுணக் குன்றேயென் மனத்துனதின் னமுமுண்டால் , 


( ஙஉ) 


காரியமா முலகெந்தக் காரணநின் றுதித்ததுபே 
ராரியகன் றாக்கியளித் தழித்துமறைத் தருள்புரியுஞ் 
சீரியநா யகனியல்பென் சிறந்தகா ரணகுருவா 
யோரியவெத் தலத்தமர்வா னுரைத்தருள வேண்டுமால் . 
இத்தனையுக் தெரிந்து முத்தி யெய்துவான் சரணடைந்த 
பித்தனையென் காதருள வேண்டுமெனப் பின்னுமெழுச் 
தத்தனையன் பருக்கன்ப னாயவனைத் தூயவனை 
முத்தனையா னைப்பணிந்து முன்னிருந்த விடத்திருந்தான் . 
இருந்தமதிக் குலவேந்த னியல்பனைத்து முளத்தெண்ணித் 
திருந்தவிரு வினையொபபுச் செறித்தபெரும் காரணத்தாற் 
பொருந்தமல பரிபாகம் புணர்ந்ததா லெனக்கருதி 
யருந்தவன் சாம் பவதீக்கை யாற்றினனவ் வரசனுக்கே . 


(ஙங ) 


( கச ) 


கரமலரொன் றுறவெடுத்துக் கடல்புடைசூழ் புவியாண்ட 
புரவலனன் னுதல் விளங்கப் புண்ணியசாம் தம்புனைந்து 
பரவுதன தருகிருத்திப் பவளவாய் மலர்ந்தருள்வா 
னூரவுமிகு மழமுனிபா லுபதேசம் பெற்றுயர்ந்தோன் . 
வெருவாத மலபந்தம் வீட்டுதற்காத் தவுமியனைப் 
பெருவாய்மைப் புரூரவா வடைந்ததிறம் பேசினா 
மருவாரு மலர்ப்பொய்கை வாய்ந்ததிருப் பெருந்துறைவா 
முருவான்ம பாபகர்த மசாதிமூர்த் தம்புகலவாம் . 

புரூரவா தவுமியாையடைந்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் கக .. 


( கூசு ) 


ஆன்மநாதர நாதிமூர்த்தச் செயலுரைத்தபடலம் . சக 


ஆன்ம நா 
நாத 

ர் 
அநாதிமூர்த்தச் செயலுரைத்தபடலம் . 


ச) 


வெருவாத பரசமயக் குறும் பெறிந்து சைவமென விளம்பா நிற்கும் 
பெருவாய்மை யரசோங்கப் புவியிடைவே தாகமங்கள் பிறங்கச் செய்தே 
யொருவாது குருந்துறையும் பெருந்துறையுற் றானந்த வுத்தி மூழ்குக் 
திருவாத வூரரடி சிந்திப்போ மும்மலமுஞ் சிந்திப் போமே . 
அரசகே ளாகமஞ்சொ லநாதிமூர்த் தத்தினை முன் பறைவா மெங்கும் 
விரசுபசுக் களுக்கெல்லாம் பதியாகித் தனிமுதலாம் விமல மாகி 
யுருவருவ மருவுருவ மில்லாதா யுணர்வினுக்கோ ருணர்வாய் நித்த 
மருவுபரி பூரணமாய்ப் பராபரமா யுயிர்க்குயிராய் வயங்கு மொன்றே . ( உ ) 
வாக்குமனா தீதகோ சரமாய வப்பொருடான் மலத்தைப் பற்றிப் 
போக்குவர வுற்றுழலு மெவ்வுயிர்க்கு மிரங்கியின்பம் புணர்த்த வேண்டித் 
தேக்கருளா லைந்தொழிலுஞ் செய்யுமதற் கைந்தொழிலாஞ் செயலுந் துன்பம் 
போக்கநினைந் திடுமறிவு முதன்மையும்வே றொருவர்தரப் புணர்ந்த வன்றே . ( ங ) 
இயல்பேயா மதற்குமே லொன்றுமிலை முடிவிலதே யெவையு நாச 
மயமாகப் புரிந்துயிரை மலத்தொடுக்கி மலபாகம் வருதற் காப்பின் 
வியனாகுஞ் சூக்குமசிட் டியைவிதித்துத் தூலசிட்டி விதித்தற்காக 
வயன்மாலைப் படைத்தவரா லசுத்தமா யையைப் பிறப்பித் தளிக்கப் பண்ணி . ( ச ) 
துதிமேய வுருத்திரரை மகேச்சுரரைச் சதாசிவனரச் சுத்த மாயைக் 
கதிகார ராக்கியவ ரதிற்றூல கிருத்தியங்க ளாக்கச் செய்து 
மதிமேவு மெல்லாக்கா ரியங்களுக்குங் காரணமாய் மன்னித் தானே 
பதியாகி நிற்குமஃதிச்சையினாற் கொளுமுருவின் பான்மை உறில் .. ( ரு ) 
ஆதிதொறு மாதிதொறு மிச்சாஞா னக்கிரியை யாகி மூன்று 
பேதமுற வளர்பரா சத்தியையே சுயம்புருவாப் பேணி நின்று 
சோதிவடி வாய்வாக்கு கான்கினையும் விந்துவினிற் றோன்றச் செய்து 
மேதகவி னவற்றுதித்த வக்காத்தைச் சொற்பதமா விரித்துப் பின்னர் . 
போதமிகு வேதமா கமமங்க மிருதிபல பொருளும் காட்டும் 
பேதபுராணங்கலைகண மந்திரதந் திரங்களெலாம் பிறங்கப் பேரி 
நீதமிகு மவைபொதுவுஞ் சிறப்புமாம் படிமுறையி னிறுவிப் பின்னர்த் 
தீதணுகாக் கன்மகாண் டமுஞான காண்டமுமாய்த் தெரிவித் தெங்கும் . ( எ ) 
திருவரச னாளுமுல கினுக்காணைத் திருமுகங்கள் செலுத்தி யச்சொன் 
மருவுநெறி நடப்பவருக் கின்பமுமக் கெறிகடவா மடமை யார்க்கு . 
வெருவுபல துன்பமுமே வுறவிதித்தல் போலிரண்டா விளம்பு காண்டத் 
தருமான்னூல் வழிநடப்போர் நடவார்களுறும்பயனுஞ் சாற்றிப் பின்னர் . 


( 
அ 
) 


சி 


ரு 


திருப்பெருந்துறைப்புராணம் 


காரணகாரியகுருவாய்த் திருமேனி கொண்டுயிர்கள் கதிவி ராவச் 
சீரணுகு முபதேசஞ் செய்வானவ் வுபதேசச் செயல்க டாமு 
மேரணுகு சமயமுடன் விசேடதிரு வாணமென வெடுத்துக் கூறும் 
தாரணியி லொருமூன்றாச் சாற்றுவரத் தீக்கை நெறி சார்வோர் தாமும் . ( க ) 
கருதுதிரி மலத்திலொரு மலமுடைய விஞ்ஞான கலர்க ளென்றும் 
பெருகுமிரு மலமுடைய பிரளயா கலக்களென்றும் பிரித ராமே 
மருவியமும் மலமுடைச்ச கலர்களென்று மூவகையாய் மன்னு மிந்தப் 
பொருவருபல் லுயிர்களுக்குப் பக்குவமு கால்வகையாப் பொருத்து மன்றே . ( 50 ) 
மந்ததர மென்றுமந்த மென்றுந்தி லிரதரமென் றம்மா செல்லா 
மத்தமுற வருமதி விரமென்றும் பெயரசமற் றவைக்கு வாழைப் 
பந்தமுறு தண்பெசு விறகுலர்த்த விறகிருச்தைப் பண்பா மென்றே 
மந்தலிலக் கால்வகைப்பக் குவங்களுக்கு மூவமையென நவில்வார் வல்லோர் . (கச ) 

வேறு . 
இன்ன நான்கு வகைப்பாக மியைக்தோர் கதியெய் துதற்குரித்தாய் 
மன்னு மினிய மார்க்கமுநால் வகைக ளாகு மவைபகரி 
லுன்னு சரியை கிரியைசிவ யோக ஞான மெனவுரைப்ப 
ரன்ன வகையும் பொதுவுண்மை யென்ன விரண்டா மவையுரைப்பாம் . ( கட் ) 
உலக போகர் தனக்காசை யுற்றுப் புரிதல் பொதுவாகு 
மலகி லதனை வமனபத மாக மதித்துப் பரசிவனுக் 
இலகு மாசை யொடுமியற்று மினிய தொழிலே யுண்மையாம் 
பலபோ கமுந்தாழ் வுயர்வாகப் பரம னீவன் பலமிரண்டுள் . 

( கங ) 
உண்மைச் சரியை முதன் முடித்தோ ருயர்சா லோகா தியையடைவர் 
வண்மைப் பொதுவுற் றோர்களஃறிணையாம் பதத்தில் வதிவாரத் 
திண்மைப் பலன்கள் பெறமுயிர்க்குச் செககா ரணனாஞ் சிவன் குருவாய்த் 
தண்மைக் குணமெய் யபதேசஞ் சாற்றும் வகையுஞ் சாற்றுவாம் . 

( கச ) 
இயல்பு பொதுவுண் மையதாயெவ் வுயிர்க்கு மியையு மவ்விரண்டி 
னயலின் மருவு குணம் பொதுவா மமல வுண்மை தன்னியல்பா 
மயல் செய் பொதுவி னுறுமுயிர்க்கு வருகா ரியதே சிகனாகிப் 
பயன்மே வமல வுயிருடலாய்ப் பதிந்து செய்வ னுபதேசம் . 
தனதா மியல்பிற் சாருயிர்க்குச் சத்தி யெனுந்த னியல்புருக்கொண் 
டினிதா யெகா ரணகுருவா யியம்பி யிடுவ னுபதேச 
முனகா முரைத்த மகாமாலய முழுதும் புத்த மாதலினாற் 
கனிவோ டதில்வாழ் விஞ்ஞான கலரே பிரளயாகலரே . 

( சசு ) 
ஆய விவரு ளொருவர் தமக் கறிவுக் கறிவா பொருமலந்தீர்த் 
தேய வருள்வன் மற்றொருவர்க் தியைய முக்க ணாற்புயங்கூர் 
பாய மழுமான் காளகண்டம் பதித்து விடையின் மேற்றோன்றித் 
தோய வமர்ந்த விருமலமுந் தூரத் தேக வருளுவனால் . 

( கல ) 


ஆன்மநாதா நாதி மூர்த்தச் செயலுரைத்தபடலம் . ருக 


அசுத்த மாயைத் தனுவிடங்கொண் டமருஞ் சகலர்க் கவரேபோல் 
விசுத்த கருணைத் திருவுருத்தி பகமாய் மேவி விரும்பிமுன்னின் 
விரித்துக் காத்த மிரும்பைவலித் திமோ போல விழுத்துகனி 
வசித்துப் பிடித்து நிறீஇயிருளா மருளும் வெளியு மறமாற்றி . 


( கஅ ) 


நோக்காற் பரிசத் தால்வாக்கா னுவல்பா வனையான் மிகுநூலா 
லாக்குஞ் சிவயோ கப்பயில்வா லருள்சே ரினிய வவுத்திரியாத் 
றீக்கை புரிந்து பரியாகஞ் செய்தவ் வுயிரைத் தானாக்கி 
வாக்கு மனத்துக் கெட்டாத்தன் மலர்ச்சே வடிக்கீழ் வைத்திடுவன் . 


(கக ) 


மன 


இன்ன வாறு காரியகா ரணதே சிகரா யியலியல்பின் 
மினிய 

சதாசிவமே மகேச மோல் லுருத்திரமே 
யென்னு மிவைகா ரியவடிவா மிலகு மகாதி மூர்த்தமொன்றே 
முன்னு பரம காரணதே சிகரா மவர்சீர் மொழிவாங்கேள் . 


( 20) 


காண்டற் கரிதா கியபரிபூ ரணவா னந்தக் கடலாகிப் 
பூண்டெவ் விடத்து மவரேயெப் பொருளு மாசி நிறைதரவும் 
பாண்டி நாடே பழம்பதியாப் பகரு மநாதி மூர்த்தவிட 
மீண்டு மருவும் பெருந்துறையா யெவருங் காணும் படிகாட்டி , 


( உக ) 


இனிதாஞ் சிவதீர்த் தங்கணவக் தருபே தங்க ளுறவியைத்துத் 
தனது கருணை யாமருளே தழைத்த குருந்தா யிடவதன்பா 
லுனுதற் கரிய கோயிலொன்று காட்டி யோகாம் பிகையினொடும் 
புனித வான்ம காதரெனப் புவியேழ் போற்ற வீற்றிருப்பார் , 


(உஉ ) 


அவரே யெவர்க்குக் காரணதே சிகரென் மறிதி யுலகெங்கு 
மவரே யமர்கா ரியகுருவா யமர்ந்து விளையா டுவரென்று 
மவரே யகாதி மூர்த்தரென்று மநாதி மூர்த்தத் தலந்தீர்த்த 
மவர்சே ரிடத்தே யமையுமென்று மறையு நிகமாகமமனைத்தும் . 


( உக ) 


இருள்சேர் மலஞ்சேர்ந் தெவ்வுயிரு மிடர்ப்ப டாம லெடுத்தாளு 
மருள்சே ரான்ம நாயகர்த மாதி மூர்த்தச் செயலுரைத்தாம் 
வெருள்சே ராம லெவ்வுயிரும் புரந்து வீடு விரும்பினோய் 
தெருள்சே ரருட்ச தாசிவமூர்த் தத்தின் றிறனுஞ் செப்புவாம் . 


ஆன்மநாதரநாதிமுர்த்தச் செயலுரைத்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் சஉஉ . 


திருப்பெருந்துறைப்புராணம் . 
சதாசிவமூர்த்தமுரைத்தபடலம் . 


கல்லரு கடுங்கப் புலிங்கமும் புகையு ககவிரு விழியினுக் தோற்றி 
வெல்லரும் பகட்டு மிசைவரு மியமன் விறற்றடி யடிமுடிக் கொல்வா 
ரல்லருஞ் சுவண நகர்நிலை வழுக்கி யவனியில் வீழ்ந்தமர்ந் தன்ன 
சொல்லரு மொளிசால் வாதவூரடிக இணையடி முடிக்கொளா தவரே . 


( க ) 


எவைக்குங்கா ரணமா மநாதிமூர்த் தத்தி னியலுமா யிரத்திலொன் றாக 
நிவப்புறு பரையே யாதியே விருப்பே நிகழ்தரு ஞானமே தொழிலே 
யுவப்புறு சிவதத் துவத்துறச் சத்தி யுதித்தல் போ லொன்றினொன் றுதித்துத் 
தவத்தினுக் குரியோர் தொழுதுயு நீமித்தஞ் சதாசிவ மைந்தையுக் தருமால். ( உ ) 


திகழ்பரா சத்தி யிடத்தினிற் சிவச தாக்கியர் திருந்துமா தியினிற் 
புகழ்மிகு மமூர்த்தி சதாக்கியர் மிக்க புநிதவிச் சாசத்தி யிடத்தின் 
மகிழ்தரு மூர்த்தி சதாக்கிய ரறிவின் மன்னுகத் துருசதாக் கியரோ 
ரிகழ்வுறாக் கிரியா சத்தியிற் கரும சதாக்கிய ரினிதுதித் திடுவார் . 


(ங) 


பத்திலொன் றாயச் சத்திக டொறுமுற் பவித்தமற் றவருருப் பகரிற் 
சுத்தமா கியநற் பராபரம் பரஞ்குக் குமந்தூல சூக்குமந் தூலம் 
வைத்தவைந் திலிங்க மாய்விளங் கிடுவர் மன்னுமவ் விலங்கங்கொள் வடிவும் 
புத்தியி னுறக்கேள் சிவசதாக் கியர் தாம் புகழ்மிகு சுத்தமே வடிவாய் . 


அந்தமி லாத வதிகசூக் குமமா யளந்தறி வொண்கிலா வொளியா 
யுந்துமா காய மின்னென வளர்ந்தெவ் வுலகமும் வியாபித்து நிற்பர் 
கந்தலி லமூர்த்தி சதாக்கியர் சோதிக் கதிர்கோடி தோன்று தூண் போன்று 
நந்தலி லொளியு எறிவதற் கரிய ககு திரு மேனிகொண் டமர்வார் . 


மூர்த்தியா கியநற் சதாக்கிய ரிச்சை முதிர்குணத் தொடுக்கலை யோடு 
மாத்தமா பியைந்தக் கினிப்பிழம் பிலிங்க மாகியுச் சியினொரு முகமும் 
கூர்த்தமுக் கண்ணு முடையராய்ச் சிறந்த கொள்கையுற் றிருப்பர்கத் துருவுஞ் 
சீர்த்திகொண் ஞானத் துதித்தலா லத்த ரெனுந்திரு காமமொன் றுற்று . 


சீலமா கியநற் குணமுறும் படிகத் தேசுடை யிலிங்கமா யதன்மே 
னாலமை முகங்க ணாப்பணிற் றுலங்க நயனம்பன் னிரண்டுடை யவராய்ச் 
சூலமொண் மழுவா எபயகால் வலக்கை சுமந்திடத் தரித்திட காற்கைக் 
கோலகா கம்பா சம்மொளிர் கண்டை கோதிலா வரதகன் கமைத்து . 


( எ ) 


சீரணு கியகல் லிலக்கணத் தோடு சிறந்து வீற் றிருப்பராற் கருமப் 
போணு கியமெய்ச் சதாக்கியர் தாமும் பிறங்குறு கிரியையி னுதித்த 
காரண மதனா னாதமே வடிவாய்க் கலரவிந்து பீடத்தின் மேலாற் 
பேருத லிலாத தொழிலமர் பிண்ட காயராய்ப் பிறங்குருக் கொண்டு . 


( 
அ 
) 


மகேச்சுரமூர்த்தமுரைத்தபடலம் . 


முன்புரைத் திட்ட சதாக்கிய நான்கு முதிர்சாத மாய்வந்து கூட 
வன்புற வொன்றாய்த் திரண்டரு வுருவ மாகியீ சானந்தற் புருட 
மின்புறு மகோரம் வாமதே வஞ்சீரிலகிய சத்தியோ சாதம் 
வன்பமை யைந்து முகங்களா யிலங்க மாட்சியிற் றெரித்துவீற் றிருப்பார் . (க ) 


இந்தாற் கரும சதாக்கியர் வடிவ மியம் புறிற் சகாகிட் களமா 
முந்ததிற் சகளம் பரவிந்து காத கலைகளு முடிவிலா வபர 
விர்துாா தத்தின் கலைகளுஞ் சத்தி கலைகளும் விராய்முப்பத் தெட்டாய்ப் 
பந்தமுற் றருவாய் மருவுநிட் களமுன் பகர்ந்தவைஞ் சத்தியே யாமால் . 


( 40 ) 


சத்தியா கியநிட் களவெளி யதனிற் சகளமிக் திரதனுப் போலுஞ் 
சுத்தமா கியதர்ப் பணநிழல் போலும் தோன்றிடு முத்தியை விழைந்தோர் 
சித்தமா கியபங் கயத்தினி லிவரைத் தெளிதரு படி ககன் னிறமும் 
வித்துரு மச்செஞ் சடைமுதன் முடியும் விளங்குமா னனங்களோ ரைந்தும் . ( க்க ) 


மூவைந்து விழியு மீரைந்து காமு முண்டக மலர்ப்பத மிரண்டுச் 
தாவிலாச் சூலம் பரசுவாள் குலிசக் தயங்கப யம்பொலி வலமும் 
வாவுப்பன் னகம்பா சாங்குசன் கண்டை வரதமே வியவிடப் புறமு 
மேவிடச் சகலா பரணமுற் றவராய் மிகுமிலக் கணமுடை யவராய் . 


(கஉ ) 


சந்தன மொளிகூ ராடைபூ மாலை தரித்து நீள் கையுகிர் விளங்கச் 
சிந்தையும் மகிழ்புன் னகையொடுஞ் சாந்த குணத்தொடும் திகழ்தரத் தியானித் 
தந்தமி லாதே யகத்தினும் புறத்து மருச்சனை புரிவர்மற் றவர்க்குப் 
பந்தமா கியமும் மலத்தொடர் பறுத்துப் பாகதி யருளுவ ரென்றும் . ( கங ) 


இப்படி வடியா ரிருதயக் தோறு மிருப்பது போலவெஞ் ஞான்ற 
மொப்பறு சிவலோ கத்தின் வீற் றிருப்ப ருவர்செய லுரைத்தன மப்பாற் 
செப்பருங் குணத்தி னுலகெலாஞ் செங்கோல் செலுத்திடு வேந்தர்தம் வேந்தே 
தப்பற வதித்தார்க் சருண்மகேச் சுரர்தத் திறத்தையுஞ் சாற்றுதும் கேண்மோ . (சச ) 


சதாசிவமூர்த்தமுரைத்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் சகூசு. 


மகேச்சுரமூர்த்தமுரைத்தபடலம் . 


பதுமமல ரிருப்பாயும் பாற்கடன் மேற் கிடப்பாயும் பகரக் கேண்மின் 
விதுமுடியா கமஞ்சகல ரென்று றுமைப் புகலுதலால் விழைத்தெர் காளுஞ் 
சதுமறைசூழ் வாதவூரடிகணிகர்த் தனமெனவுட் சற்று மெண்ணீர் 
புதுமையுற வெண்ணிலபக் குவயாமு மெண்ணுவதிற் புகரொன் றின்றே. 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( 
க 
) 


காரியகா ரணவுருவாஞ் சதாசிவரிற் றோன்றிமிகு கருணை யோடும் 
பாரினமர் வெள்ளிவே தண்டமே யெங்காளும் பதியா வாழு 
மேருறுன் மகேச்சரர்தம் பெருமையையா மறிந்தமட்டு பியம்பு வோங்கேள் 
போருறுவேற் புரவலவென் றினியதவு மியமுனிவர் புகல்வ தானார் . 
மவந்தருபே தங்கடொறு மேகனாய் நடித்திடுதல் லான்ம நாத 
சிவன்றிகழுஞ் சதாசிவரின் மகேச்சுரராய்த் திகழ்க்தெழுந்து சிறப்பினிந்தப் 
புவன முழு துயுநிமித்தம் பொருந்திருபத் தைத்துருவிற் புணர்ந்து நின்றிவ் 
வவனிமிசை விளையாடு மற்புதந்தேர்த் தியாவரெடுத் தறைய வல்லார் . 
புண்ணியர்க ளறிவதலாற் புன்மையறி வுடையோர்கள் புத்திக் கென்று 
மெண்ணியறிர் திடலரிதா மியாவரா யினுந் துணிந்திவ் வுலகு தன்னி 
லுண்ணிறைந்த வன்பினொடு மோருருவை நினைந்திடிற்பல் ஊழி காலம் 
பண்ணுதவப் பலனங்கை நெல்லிவென வக்கணமே பலிக்கு மன்றே . 
அன்பர்நிமித் தம்புகழ்சால் சிதம்பரமுற் புடவியிடத் தழிவி லாத 
வின்பவுரு வாய்ப்பொவியு மாலயத்துஞ் சிவலோகத் திடத்தும் தோன்றி 
மின்பரவு பேரொளியின் விளங்குமகா கயிலாய மிசைவாழ் கின்ற 
கன்புகழ்சேர் மகேச்சுரரை நல்லோர்க டியானிக்கு நலமுங் கேளாய் . 
கோடிசூ ரியப்பிரபைத் திருவுருவு மைம்முகமுங் குழைகள் பத்து 
காடுமு வைந்து திரு கயனமுமீரைங்கரத்தி னலஞ்சேர் சத்தி 
நீடுதிரி சூலம்வேல் கட்டுவால் கம்வாத இறைந்து காதல் 
கூடுதம ருகங்கனிமா துளம்பாம்பு செபமாலை குளிர் நீ லப்பூ. 

( சு) 
இவையுடைய ராய்த்தியா னித்தறிவ ரவருள்ளத் திரக்க மேவித் 
தவமவிபல் லுயிர்களுக்கும் வீடருளத் தமதாதி சத்தி தன்னா 
லவமனுக்குச் திரோபவமாக் தொழில்புரிந்தா ணவமலநோ யகற்று பாக்குப் 
பவமுறுகற் சுவர்க்கமும் ணிரயமுமே மருந்தாகப் பண்ணி மேலால் . 

( எ ) 
பண்டிதஞ்செய் வைத்தியராய்ப் பிணிதீர்த்தப் பலன் கொடுப்பர் பலனீ தற்கா 
வெண்டிசையிற் கொண்டவுரு வெண்ணரிதா பிடினுமவற் றினிதாய் மேலாய்க் 
கொண்டுவிளை யாடுமொரு குறியிருபத் தைந்தாமக் குறிகொண் டெங்கு 
மண்டர்பிரா னுவந்தாடும் விளையாட லொவ்வொன்றா வறையக் கேணி . 


( 
அ 
) 


வேறு . 


மந்திரவா ரியன்மனையை மதியாது புணர்பிழையா 
வித்திரனா தியருடற்ற விளைத்தபய மெனும்பொழுது 
வந்திரவோ னடிமையென வெடுத்து முடி வைத்திடலாம் 
சந்திரசே காரெனும்பேர் தாங்கினார் சங்கரனார் . 
பத்தர்தொழுங் கேதாரப் பதியிலுமை தவம்பரிந்து 
சுத்தமுனி வானெனையுஞ் சூழ்ந்து தொழும் படியின்னே 
யொத்தன்மேனியிற்பாதி யுதவுகென வுதவுதலா 
லத்தாா ரீச்சரரென் றாயினார் தாயனார் . 


(50 ) 


மகேச்சுரமூர்த்தமுரைத்தபடலம் . 


அளிப்பவர்காப் பவர்சென்னி யடங்கவறுத் துறக்கோத்து 
வெளிப்படமா லிகையாக்கி விழித்தியா லுலகனைத்து 
மொளிப்பவழற் றுபுகடன முமைகாண வியற்றுதலாற் 
வெளிப்பாடராசரெனச் சிறந்தாரொப் பிறர்தாரே . 


மெலியாத பனிவலாயில் விமலையுதித் திறப்புரியு 
மொலியாரு மருந்தவங்கண் வெளைமணம் புணர்ந்துலகு 
சலியாது பெரும்போகம் தவப்பயில கல்குதலாற் 
கலியான சந்தரரா யினர்கனற்கட் பெருமானார் . 


( 52 ) 


மிக்கவர்யா மெனுமுனிவர் மிடைதாரு வனத்துமக்குத் 
தக்கவர் நா மெனவனையர் தையலார் நிலைகுலைவும் 
றுக்கவரா கப்பயிக்க முறவடைத லாற்பயிக்கம் 
புக்கவரா யினர்சரணம் புக்கவரைப் புரப்பவரே . 


( கச ) 


ஆயவுல கழிவுறகா லறக்கடவுண் மேவுவதோ 
மேயவிது நமக்குமென விடையுருவல் கொண்டடைந்து 
தூயமல ரடி போற்றத் துவன்றூர்தி யாகென்றே 
பேயவதன் மேற்கொளலா லிடபவா கனரானார் . 
தனையடையு முனிவருக்கா னிழற்றங்கி மறைமுடிவாச் 
தனையுணர்த்தி யமருகாட் டன் ழொய் மாலேவத் 
கனையுணரா னாய்க்கருப்புத் தனுவளைத்தோர் கணைவிடுவே 
டனையெரித்த லாற்காம தகனரா யினரம்மா . 


(சசு ) 


பாலமுனி தமைப்பூசை பண்ணியமர் திறக்குறியா 
தேலமுனி லொபொச மெறிந்துடற்றம் பமன் வெருவி 
மாலவன் மார்புதைத்து மாய்த்ததிறத் தாற்கால 
காலரெனும் படியானார் காலமெலாங் கடந்தவரே . 
மேருவொரு சிலையாக வெய்டவரா காணாகக் 
காருருமால் கணையாகக் கைக்கொடுசென் றேவிண்ணும் 
பாருமுவப் புறப்புரமூன் றெரித்தருளும் பான்மையினால் 
யாருமவ மைத்திரிபு ராத்தகரென் றிசைப்பயால் , 


( 
கல 
) 


(44 ) 


கன்னிவினோ தத்தின் முகக் கண்புதைத்து விடுத்தகாட் 
என்னிவிர 

லுகுவேர்வை தொடுகடல்சூ ழுலகழிக்க 
முன்னியதென் றமரர்க சங்கவதை முடிக்கொலைான் 
மன்னியமா மறையுரைத்து வயக்கிடுங்கள் காதரப்பேர் . 
தீயவழற் கொழுந்தெழுத்து சேளைக்க தகம்புரிந்து 
பாயமுனிச் சனம் பிறப்பித் தேவவிரைஇப் படர்கரியை 
யாயவிறற் சிங்கமென வடர்ந்துரித்த காரணத்தாற் 
ரயவரை யானையுரித் தவரெனச்சொல் லுவரின்னும் . 


( க்க ) 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


நங்கார மொழிந்து சிறு விதிசிறியோர் தமையந்து 
பங்கார வுதவேனென் றுரைத்துமகம் பண்ணுங்கா 
லுங்காரத் தொடுதோன்றி யுதையழித்த லால்பாக 
சங்கார் ராயினார் சங்கரநா மந்தரித்தார் . 


20 
) 


) 


பாலிடத்தா னெய்போலப் பரந்ததனைப் பசியவிலை 
யாலிடத்தான் றொழுது தொழு தன்புருகி யருந்தவத்தான் 
மேலிடத்தான் றோன்றியிடம் விராவவமைத் திடுதிறத்தான் 
மாவிடத்தா னென்றொரு பேர் மறையிடத்தான் முங்கினான். 


( உக ) 


தராதலமீ தருச்சுனன் செய் தவநிலையி லொருகேழல் 
விராவுதல்கண் டொருவேட வேடமரீஇ விகன்றவனங் 
கிராமலெடுத் தெறிந்தடிபட் டிரங்கியருள் செய்தவினாற் 
கிராதவடி வத்தரெனக் கிளப்பனவா லெந்நூலும் . 


( உ.உ ) 


(உக ) 


சங்கார காலமெலாந் தழலாக விழித்து வெளிச் 
சிங்கார பீடமிசைச் சிருட்டி திதி செயுமவர் தம் 
பங்கான முழுவெலும்பு பரித்தமருங் காரணத்தாற் 
கங்காள நாதரெனக் கற்றுணர்ந்தோ ரெடுத்துரைப்பார் . 
வரசாத மலிசேய்ஞல் வளம்பதியாற் சாரடியே 
விரசாதனமாக்கொடமை விழைத்துபா லாட்டல்கண்டும் 
பரசாத வனைத்தடிந்தார் பாலுவந்து தண்டீசப் 
பிரசாத ரெனுகாமம் பெற்றார்சத் தியோசாதர் . 


( உச ) 


அண்டர்மக பதிமலர்மே லயனெடுமா லாதியராக் 
தொண்டர் முறை விடற்கிரங்கிச் சுடுவிடமுண் டருடிறத்தால் 
வண்டரிசைத் திடுகொன்றை மாலைவே ணியர்நீல 
கண்டரெனும் பெயர்பெற்றார் கைகுவித்தியா வருயிறைஞ்ச, 


(உக ) 


எக்கரவு மில்லானா யிணர்த்துழாய் மானாவா 
லக்கரமோரைந்தோதி யடியிற்கண் ணப்பியன்பு 
மிக்கரவோ வெனகேமி விழைந்தளித்த காரணத்தாற் 
சக்கதானேசசெலு மொருதிருப்பேர் தாங்கினார் . 
சோச்சக்த மெய்தாமே ஏக்கருத்தி பாய்கிமிரர்தா 
ராக்கந்தம் பாலாவா னனைத்துயிருச் தொழுதுய்யக் 
சாக்கத்துக் குழலுமையாள் கந்தரொடு மமர்தலிறசோ 
மாக்கந்த ரெனுசாமம் பெற்றுவயங் கினரன்றே . 
மதிக்கருள்கூர் தும்பிமுக வல்லசுரன் றனைமாட்டித் 
துதிக்கருளோ ரிடத்தேத்தத் துவன்றுபுகர் முகத்தயா 
நிதிக்கருள்கூர் தலினுலகெங் கணுநிறைந்தார் நீடுகண 
பதிக்கருள்வா சென்றுங்க மாகமங்களினும்பகரும் . 


( உ.எ ) 


( உ அ ) 


மகேச்சுரமூர்த்தமுரைத்தபடலம் . 


பசு 


(உக ) 


போதனெடு மாலொருகாற் புண்ணியா யகர்தம்மோ 
டாதலுறு மொருவரெனு மகந்தை கெட வொருகான்மெய் 
மோதவிரு பாலவரை முளைப்பித்த தாலேக 
பாதவுருத் திரரென்று பகருவா ரொருநாமம் . 
அகாரமுருப் பலவாய வக்கரந்தோ றுறுதலென 
விகாரமறப் பல்லுயிர்களிடத்தும் வியா பகமாகி 
யுகாமையுறப் பெரும்போக முதவுதிறத் தாலென்றுஞ் 
சுகாசனத்த ரெனும் பெயருக் தோன்றவுரைத் திருமறையே . 


(mo ) 


ஒன்றுசிவா லயங்கடொறு முதீயெதிர் திசைதோக்கி 
யென்றுமியல் பதியொடுயிர் கலத்தலிது போலென்று 
நன்றொருசின் முத்திரைக்கை கூறாயந் தமர்தலினா 
லன்றலின் மூலாசிரிய ரென்றுரைக்கு மருமறையே . 


( கூக ) 


பாயமல ரிருப்பானும் பரவைமிசைக் கிடப்பானுஞ் 
சேப்பற வையும் விலங்கு மாய்த்தேடித் திசைத்திகோ 
னேயமிக வோரிலிங்க நின்று வெளிப் படுதலினான் 
மேயவிலின் கோற்பவரென் றுரைத்தருளும் வேதமெலாம் . 


துணைத்தெழுந்த முலையுமையா நீலபசு வாய்மதுர 
மிணைத்தெழுந்த பாலாட்ட வெளிப்பட்டவ் வுருவிரித்துப் 
பணைத்தெழுந்த களிப்பினொடு மணைத்திடலாற் பரமர்தமக் 
கணைத்தெழுந்த , காயகரென் சொருபெயரா கியதம்மா , 


இந்தவித மோரிருபத்தைந்துருக்கொண் டினிதியன்று 
பந்தயிர் களுக்கொழிக்கும் பண்புகர் மகேச்சுரர்தா 
நந்தமது பெருந்துறையி னாடுகுருந் தடிவாழு 
மந்தமில காதிமூர்த் தத்தான்ம காயகரே . 


ஆதிசத்தி வாலுயிர்க ளத்தனையுந் திரோபவித்துச் 
சோதிமுத்தி யெளிதுய்க்கு மகேச்சுரர்தக் திறஞ்சொற்றாங் 
கோதியற்ற லொழிந்தவுயி ரெவையுமுளங் குறித்தருளு 
நீதியுற்ற வுருத்திரசி கண்டாரு ணிலையுரைப்பாம் . 


மகேச்சுரமூர்த்தமுரைத்தபட்லமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் சஏக . 


ரு.அ 


திருப்பெருந்துறைப்புராணம் , 
உருத்திரமூர்த்தமுரைத்தபடலம் . 


வெள்ளியபங் கயக்கிழத்தி விம்மியிறு மாந்தமுலை வீக்கத் தாக்கத் 
துள்ளியவெண் டோள் வரையான் வரைந்தவெழுத் துற்ற பயன் றோன்ற வோரார் 
கள்ளியாகத் திருவாத வூரடிகள் வாய்மலா நம்மா னேருற் 
சொல்ளியகை யால்வரைந்த பலவெழுத்து ளோரெழுத்தை யோர்ந்து ளாரே , ( க ) 


வாரிபுடை சூழ்புடவி நடுநிற்கு மாமேரு வரைக்கோர் பாங்கர் 
மூரிநெடுங் கைலைமகா கைலையது காரியமா மொழிய நிற்கு 
மேரியலு மகேசாரு ளேதிவுருத் திரராங்க ணிருந்து வாழ்வார் 
சீரியாான் முகனெடுமா விந்திரனா தியர்நிதமுஞ் சேவித் தேத்த . 
அவரேபல் லுலகினுக்குஞ் சங்கார காரணரா யசல மீன்ற 
துவர்வாயி னுமையவணா யகராய்ப்பல் லுருத்திரர்க்கோர் தோன்ற லாராய் 
நவமேய தலங்கடொறு மிறையவராய் விழவாதி நலங்கொண் டென்றுந் 
தவமேய வுயிர்க்கெல்லாந் தக்கபலன் கொடுத்தருளுந் தலைவ ராவார் . 


( 
கூ) 


சுத்தவித்தைக் கதிபராய் மாலயனா தியரேவற் றொழில்கள் செய்ய 
நித்தியரா யமர்வர்கனிந் தடியர் தியானத்திலுறு நிலைமை கூறின் 
மத்தமறு கெருக்கிதழி மதியரவு சதிசடைமேல் வைத்து நாலு 
கைத்தலத்து மான்மழுவு மபயவா தமுநீலக் களமுங் காட்டி . 
பைங்கணா மையினோடும் படர்கேழற் கோடுகெடும் பாம்பும் விண்ணோ 
ரங்கமா லையும் புயத்தி லணிந்து புலி யதளுடுத்த வழகு தோன்றச் 
சங்கணிந்த குழைதோன்றக் கருணைமுகப் புன்முறுவ மயங்கிச் தோன்ற 
கொங்கமையுங் குளிர்ந்தமலர்ப் பதந்தோன்ற நின்றுகதி கொடுப்ப ரன்றே . ( ரு ) 
ஆதிபூ கயிலாயப் பெருந்துறைப்பைக் குருந்தினம ரான்ம நாத 
ரோதியவிச் சுத்தவித்தைக் கிறைமையுருத் திரராகி யுருத்தி ரப்பல் 
பேதமெலாம் படைத்துமிகு சங்காரத் தொழிலருளும் பெருமை தன்னைச் 
சீதமதிக் குலவேந்தர் வேந்தனே யாமுனக்குச் செப்பக் கேண்மோ . 


வேறு , 


சிவஞ்சத்தி சிறக்குஞ் சதாக்கிய மகேசத் திகழ்சுத்த வித்தையோ ரைத்துக் 
துவந்துவ மான்ம சாயகர் தமக்குச் சுதந்திர வடிவமா தலினா 
லெவர் புரி தொழிலு மவர்புரி தொழிலா மிதற்குவே றையமொன் றுண்டோ 
நவந்தரு விதத்து மேககா யகனே நடிப்பனென் றாகமஞ் சொலலால் . 
சுத்தமா யையினு மசுத்தமா யையினும் தோன்றிய வண்டத்தின் றொகை 
ளித்தனை யெனவெண்ணுதலரி தாமா வியலுறு மைந்தொழி லியல்பும் 
வைத்தனர் பலவா வவற்றிலிவ் வண்ட மாய்த்து பின் துதித்திடுங் கால 
வித்தரா யேசன் காரநா யகர் முன் னிகழ்த்திய விலிங்கத்திற் றோன்றி . 


( எ ) 


(அ) 


உருத்திர மூர்த்தமுரைத்தபடலம் . 


ஒருசதா சிவராய் மகேச்சுர ராய்முற் றொழித்திடப் படுமுருத் திறரா 
யிருவித மெனுமுன் பின்னென லொழிந்தே யெவ்வுரு வேண்டினு மியைந்து 
மருவதி காரக் கையிலையின் மேவி வயங்குமைம் முகப்பிரே ரகத்தாற் 
பருவதி கார வைவரைப் படைத்துப் பஞ்சபூ தத்தினு நிறுவி . 
மந்திரம் பதம்வன் னம்புவ னந்தத் துவங்கவை யாறென வகுத்துத் 
தந்திரம் புகலத் துவாவயன் முதலோர் தாமுறப் பகிர்ந்தளித் தவருக் 
குந்துமைந் தொழிலி னொவ்வொன்றே மிகுமா றுதவியவ் வைவர்க டம்மி 
னந்து பூ மிசையோ னாரண னீங்க நலமிகு மற்றைமூ வரை 

ரையும் 

( 50 ) 
சமைதம தினமாக் கொண்டயன் மாலைத் தாம்புக லேவல்செய் வாரா 
யமைவுசெய் தயனாற் றிசைபுரப் பவரை மரரை வித்தியா தரரைக் 
கமைமுனி வரிராக் கதரியக் சரைக்கந் தருவர்சித் தர்கள் கரு டர்களைச் 

மபெறு யாழ்க்கிம் புருடர்கின் னரரைத் துவன்றுவிஞ்சையர் மருத் துவரை ( க்க ) 
ஈரெழு மனுவை நவக்கிர கரைமீ தெழுமுடுக் கணங்களைக் கடலைப் 
பாருறு மலையை நதிகளை வனத்தைப் பறைவையை நரர்களை மற்று 
மூருவ திருப்ப தியாவையும் படைக்க வுதவிசெய் தவையெலாம் புரக்கத் 
தாருறு துழாயச் சுதற்கருள் புரிந்து சக்கரப் படையுகன் கருளி 

( 2 ) 
ஆணவ மயக்கா லிருவர் செய் தொழிலு ள றம்பிறழ் தொழினட வாம 
னீணிலங் கீழ்மே லெண்டிசை முழுது நினைந்துகாத் திடுவதற் காகப் 
பேணுருத் திரப்பேர்ச் சிவகண நாதப் பெருக்கையும் படைத்தங்கங் கமைப்பர் 
மாணுமக் கணத்துத் தொகையினுட் சிறிது வகுத்திடக் கேட்டிமன் னவனே . ( க x ) 


சுமை 


வேறு . 


( கச ) 


சோதி யாயருட் சுயம்பிர காசமாய்ச் சுடர்க்கயி லையின் மேவு 
மாதி காரண ராமுருத் திரர் தமி லாயிரத் தொருகூறா 
நீதி சேரநா சிருதரைப் படைத்தபி னிகழநா தரைமேலா 
வோத னந்தரை வியோமரூபனரவியா பகரையு முதிப்பித்து . 
அருவி யாபக ரிற்பிரிந் தவரெனு மாடகே சுரர்க்கென்று 
மருவு மோரெழு பாதலம் புரந்திடு மாண்புகல் கியபின்றைப் 
பெருவி யோமரூ பரிற்பிரிந் தவரெனப் பேசுகூர் மாண்டர்க்கு 
வெருவு மாகர கனைத்தையும் புரந்திடும் வெற்றிசா றொழினல்கி , 
அனந்த ரிற்பிரி வானகா லாக்கினி யுருத்திரர் தமக்கன்பிற் 
கனந்த ரும்பிர மாண்டத்தின் வளமெலாங் கடிவதற் கருணல்கி 
யினம்பொ ருந்ததா தரிற்பிரி வானவா தாராத் தியையென்று 
மனங்களித்திலே சாகவண் டங்களைத் தாங்கென வரகல்கி . 
எண்ணி லாவயி ரவர்களைத் தம்மிடத் திருந்துதித் திடப்பண்ணி 
நண்ணு கேத்திர தீர்த்தங்காத் திடலெனு நயக்குமோர் தொழிலிந்து 
வண்ண நன்னுதற் கண்ணிடை வீரரை வரவழைத் தவர்மெய்விற் 
றிண்ண மாம்பா பூதகோடிகள் வரச் செய்து சே வகராக்கி . 


(கல ) 


சு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


ஐய னார்தமை யரியெனு மோகினி யரிவையின் வரப்பண்ணிச் 
செய்ய கேமியுஞ் சூலமும் பாய்பரித் திரளும் வெண் கயமாவும் 
வெய்ய பல்படைப் பூகரும் பெற்று நீ மிக்கவுக் கிரத்தோடும் 
வைய கத்தமர் பதியறம் வளர்த்திடென் றன்பொடும் வரநல்கி . 
மான்ம ழுப்பெறு கரத்தரா யிடபவா கனத்தராய்ச் சடைதாங்கிக் 
கான்ம லிந்தபூங் கொன்றையு மரவமுங் கடவுட்கண் மணித்தாரும் 
பான்ம லிந்தவெண் ணீறுமெய் யுறப்பெறு மீசர்பன் னொரு பேர்கள் 
வான்ம விந்தகீ ழுத்தர மூலையில் வசித்திடும் படி செய்து . 


( கஅ ) 


( கக ) 


வேறு . 


( 


( 
20 
) 


(உக ) 


( 22 ) 


தனது சத்தியி னுற்ற கூ றாச்சத்த மாத 
ரினிய பத்திர காளியி டாகினி துர்க்கை 
வனமு றுங்கவு மாரிசண் டிகைபக வதியே 
கனப டைக்கலத் தொடும் வரு மாகடைக் கணித்து . 
கோடி கோடிபல் கோடியா கியகுறட் பூதம் 
பாடி யெங்கணு மாடிடப் பரப்பியெம் பரம 
னேட லர்ந்தபைந் தருப்பொலி கையிலையி னிருந்து 
நீடு மைந்தொழில் புரிவனத் தொழில்செயு நெறியால் . 
நாளி லேபசு புண்ணிய மிகுந்துகன் னலஞ்சார்க் 
காளு மாசிவ புண்ணிய மபுத்திபுத் தியினுற் 
றோளி நற்பொதுச் சிறப்பிரு வகையில்வந் துறுவன் 
காளு லாமிருண் மலத்தினைப் பயப்பயக் கழித்து . 
பாக மேவிய வுயிர்கள்புன் சமயத்திற் பதியா 
தியோக நாயகி தலைவனுட் சமயத்தி லுறுதித் 
தாக மாய்க்குரு வருள்பெற காடிடுந் தாகம் 
போக மீதுறிற் பொதுவகைத் தீக்கைகள் புரிந்தும் . 
முத்தி யேபெறு வோமெனத் தாகமுண் முதிர்ந்து 
பத்தி மேவுயிர்க் குண்மைத்தீக் கைகள்பண்பிற் செய்துக் 
குத்தி ரம்மிலாத் தலந்தொறுங் காரிய குருவா 
யொத்தி ருத்திரு முத்தியன் பளவறிந் துதவி . 
நிலங்கு காரண குருவுரு வாய்ப் பெருந் துறையு 
ளிலங்கு கற்றிருச் செழுமலர்க் குருந்தடி யிருந்தே 
புலன்கொ ளும்படி ஞானகோக் காலருள் புரிந்து 
கலன்பொ ருந்து பேரன்பினாற் பெறுமின்ப நலத்தை , 
அநாதி மூர்த்தரா மான்மநா யகரினி தருள்செய் 
னாத வன்பவக் கடலுரு துயிர்களை யெடுத்து 
மனாதீ தானந்த வருட்பெருங் கடலினுண் மடுத்துப் 
பினாத ரம்பெறு பேரின்ப போகம்வீ சிடுவார் . 


( உக ) 


(உச ) 


( உக ) 


வெள்ளாற்றுப்படலம் . 


திருப்பெருந்துறைக் குருத்தில் வாழ் சிவனையே சிறந்த 
கருத்தி னான்மிகுங் காரண குருவெனக் கழறு 
மருத்த மென்கொலோ வென்று நீ கேட்டிடி லரச 
பொருத்த மாயுனக் கறிந்திடும் வகையிங்குப் புகல்வாம் . 


( உ.எ ) 


கேளெனத்தவு மியர் சொல்வார் கேவல சகல 
நீளவத்தையிற் படுமுயிர்த் துன்பெலா நீக்கிக் 
கோளி லாதநற் சுத்தத்தி லிருத்தமுன் குருவா 
வாளு நற்சிவ லிங்கமாச்சங்கம மாக . 


( உ.அ ) 


ஆதி பிற்பர சிவன் கொளு முருவமூன் றவற்று 
ணீதி சேர்சிவ லிங்கமுஞ் சங்கம நிறைவம் 
போத மேவுகா ரியகுரு வாயருள் புரியும் 
பேத மற்றகா ரணகுருத் தன்மையைப் பேசில் . 


(உக ) 


தலந்தொ றுந்திகழ் தாபா சங்கம மாகி 
மலங்க ணீக்கிட மாப்பெரும் பூசைகொண் டிருந்து 
நலங்க ளீவதல் லாற்றனிக் கோயினற் குருவுக் 
கிலங்கு மத்தலத் திராமையாற் காரிய வியல்பே . 


( 60 ) 


ஆத லாலவர் காரண குருவென்ப தறிதி 
காத லாலுருத் திரர்பெருஞ் சிறப்பினைக் கரைந்தா 
மோத லாலுள நினைத்தலாற் றீண்டலா லுறுநோய் 
தலாலுயர் வெள்ளிய நதிப்புகழ் விரிப்பாம் . 


ங 
க 
) 


உருத்திரமூர்த்தமுரைத்தபடலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் நளஉ . 


வெள்ளாற்றுப்படலம் . 


( 
க 
) 


கடுவலிப் பாசம் வீசி யயிரெலாங் கவர்ந்து கொள்ளு 
மடுதிறற் கூற்றஞ் சீற்றத் தடி பிடி யெனுஞ்சொற் கேளார் 
கொடுமலத் தாற்றல் குன்றி முதலொடுக் குலையக் கொன்ற 
வடுவினம் வாதவூரர் வாசகத் தொருசொற் கேட்டார் . 
படுவள விதப்பக் கொண்ட பாண்டிநா டாளும் வேந்தன் 
வடுவறு குணத்தான் மிக்கான் மதிக்குலத் துதித்த தக்கான் 
றொகெழற் காலா னெல்லாப் புரவலர் தொகைக்கு மேலான் 
கெடுதலில் சீர்ச்ச வேத கோவென் றசைக்கும் பேரான் , 


( 
உ 
) 


சுஉ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


தூயவெண் ணீறு பூசித் துலங்குகண் மணிகள் பூண்டு 
சேயவைந் தெழுத்து மெண்ணி திருமலன் பதம்பூ சிப்பா 
னாயபஃறலங்க டோறு மணைந்தணைந் துறச்சே விப்பான் 
பாயபஃ றமருஞ் சூழ வெழுந்தனன் பகர்நன் னாளில் . 


தழுவுதன் நாட்டிலுள்ள தலமெலாஞ் சென்று சென்று 
வழுவற வாங்காங் குள்ள தீர்த்தமு மரபினாடித் 
தொழுதிளங் களிக்கும் வேந்தன் றொக்கமா தவத்தின் பேற்றா 
லுழுவலன் புடையோ னாகிப் பெருந்துறை யுற்றா னன்றே . 


( ச ) 


மிக்கினி தடுத்து வார்தம் வெம்பவக் காடு தீத்தற் 
கக்கினியாயே மன்னு மக்கினி தீர்த்த மாடி 
நக்கினி யாச்சோ மூன்று மெரித்தார்கல் லருள்செய் பாக்குப் 
புக்கினி வெயிலு வந்தார்ப் போற்றுது மென்று போந்தான் . 
மாதவப் பிரிய மென்ன வயங்கு நீ றாதி மெய்யம் 
மாதவத் துலங்க வங்கை மலர்குவித் துளத்து வேறென் 
ணாதவத் திறம் போய் மாய வன்புமிக் கோங்க நேர்வந் 
தாதவப் பிரியர் பாத மடைந்து தாழ்க் தெழுத்து போற்றி . 
அருந்தவ முனிவ ராலு மாரண னெடுமா லாலும் 
பெருந்தலை மறைக ளாலு மளந்தின்னும் பேச வொண்ணா 
திருந்தசெஞ் சுடனா யெங்கு மிருப்பினும் விசேட மாகக் 
குருந்தடி யமரும் வாழ்வைக் கண்டுகும் பிட்டா னன்றே . 


( சு ) 


(எ) 


ஏகநா யகியை யன்பர்க் கிருவினை யறுத்தின் புய்க்கு 
மோகநா யகியை யண்ட முழுதுமா யினுமெம் மாற்கோர் 
பாகநா யகியைப் பாகம் பண்ணியெம் மையுமாட் கொண்ட 
யோககா யகியைக் கண்ணுற் றுருகுபு பணிந்தா னன்றே . 


( 
அ 
) 


எழுவுறழ் தடக்தோள் வேந்த னிரிதரா திந்த வண்ணஞ் 
செழுமலர்க் குருந்த மேய சிவபாஞ் சுடரை யோக 
முழுமுதல் வியைப்பூ சித்து முனிவிலத் தலத்து வாழ்காட் 
செழுவொரு சதியி லாமை யெண்ணுபு கிலேசங் கொண்டான் . 


( 
கூ) 


தலம்பல வினுமே லாமித் தலந்தனி லருள்சா தீர்த்தக் 
குலம்பல விருக்கு மேனுங் குலத்திழிக் தாரு மூழ்கி 
நலம்பர மாக வெய்த நதியிலா திருத்த னன்றோ 
நிலம்பர விடுமா றொன்று நிருமித்தல் வேண்டு மென்று . 


( 50 ) 


ககுகுருந் தடிவா ழான்ம காதர்தந் திருமுன் சென்று 
கெகுமனங் கனியக் கண்க ணீருகுத் திடநேர் தாழ்த்து 
ககுபால் லுடையா யென்னைக் கைக்கொளென் றெழுந்து நின்று 
புருமுகம் புரியு மாறு போற்றின னீது வேண்டும் . 


( க்க ) 


வெள்ளாற்றுப்படலம் . 


கங்கையோர் பத்துஞ் சென்னி யொருசடைக் கரக்கச் செய்தாய் 
மங்கையோர் பங்கா விந்த மாப்பெருந் தலத்தி யார்க்கு 
மங்கையா மலக மென்ன வருள் செய்மா சதியொன் றின்றே 
சல்கையி லாது மேவத் தந்தரு டாரா யென்னில் . 


( 2 ) 


அடியனேன் கண்ணீரேபல் லாறாகப் பெருகா நிற்கு 
முடி விலக் நீரு மோலிச் சடையெலா முகக்கு மாறு 
ரெடியதோர் வேலையுண்டா மதுநிகழ் வதற்கு முன்னே 
கொடியனேன் கவலை நீரக் கொடுத்தியோ ராற்றை யென்றான் . 


( கக ) 


என்றலு மான்ம நாத ரிரங்கியா காய வாக்கா 
னன்றருள் செய்வார் மன்னா நயக்தொரு சைய மெய்தி 
நின்றருந் தவஞ்செய் வாயே னினைத்தவா முடித்து மென்றா 
ரன்றது கேட்ட வேந்த னடங்கரு மகிழ்ச்சி யெய்தி . 


( கச ) 


சையமால் வரையை யெய்தித் தவாவரு ளான்ம நரதர் 
செய்யதா மரைத்தா ளுள்ளஞ் செறிதரச் செறித்து நின்று 
மெய்யவா மன்னரேறு மெய்யவா வாது வாட்டி 
வெய்யவா தவமுன் வாவு மேவுறத் தவம்பு ரிக்தான் . 


அருந்தவஞ் செயுஞ்சு வேத கேதுமன் னன்பு நோக்கிக் 
குருந்தடி யமரு மையர் கோலமா மறையோ ராகிப் 
பொருந்தமற் றவன் முன் செல்லப் பொருக்கெனக் கண்டு தாழ்ந்தான் 
வருந்தலை பன்னா ளூஞ்செய் மாதவ மகிழ்ந்தே மென்றார் . 


( கச ) 


என்றவ னெதிரோர் தீர்த்த மினிதினுண் டாக்கி மீது 
நன்றிரு பாக மாகிக் காவிரி நாப்ப ணாகச் 
சென்றிரு பாலு மோடித் தில்லையின் வடக்கோர் கூறாய் 
மன்றகா மகிழும் தெய்வப் பெருந்துறை வடக்கோர் கூறாய் . 


( 4 ) 


ஓடுபு பரவை சாரு முரைத்தவிக் குடிஞை காம 
நாடுகின் பெயர்முற் சொல்லா னானிலம் புகல்வ தாக 
வாடுகர் கம்பேரின்பத் தாடுக ராகக் காட்சி 
உடுநர் நமது காட்சி கூடுக ராக வின்னும் . 


(கக ) 


இருபகுப் பாயி யங்கு மிக்கதி யிரண்டு பாலும் 
பொருவரு வளங்க ளெல்லாம் பூப்பன வாக மூழ்கி 
யொருவருஞ் சிராத்தஞ் செய்வோ ருலப்பினா எளற்ற ழுத்தி 
வெருவுறும் பிதிரர் தம்மைக் கரையேற்றி விடுவாராக . 
ஆயவன் கயாசி ராத்த மாயிர மேனு நின்பேர் 
மேயான் னதிச்சிராத்த மொன்றனை வெல்லா வாகத் 
தூயமற் றிதனைக் கண்டார் தொட்டாருட் கொண்டா ரியாரும் 
பாயகம் முலகஞ் சேரும் புண்ணியப் பால ராக . 


(20 ) 


( உக ) 


( உ . ) 


காசு 

திருப்பெருந்துறைப்புராணம் . 
உலகுப காரமாக வொருகுருந் தடியின் மேவு 
மலகினம் மருள்கு றித்தே யலகினான் முயன்று தோற்று 
வலனுடை யிவ்வ ரங்கண் மாட்சியிற் பெற்ற நீயு 
மிலகும் மடிக்க ஒப்பி னெய்தியின் புறுவா யாக . 
என்று பல் வரமு நல்கி மறைந்தன ரெங்களைய 
ரன்நெதி ரமைந்த நீர்த்த மலையெறிந் திருபா லாகி 
வென்று மேம் படுகா வேரிக் கிருபாலும் விராவி யோடிச் 
சென்றுவான் பாவை தோய்ந்து திருந்துமா நதியா விற்றே . 
அதிசயம் பயப்பப் பொன்னித் தென்றிசை யவாலிச் செல்லு 
மதிவழி வந்து மன்னனகுபெருந் துறைக்கு தீ A 
மதியமை துறையின் மூழ்கி வயங்குவெண் ணீறு பூசிப் 
பதியெனு மான்ம சாதற் பணிந்துள முவந்தா னன்றே . 
அற்றைகா வாதி யாக வமரரே முதல்யா வோருங் 
கற்றைவார் சடையா என்று கட்டளை யிட்ட வாய்மைப் 
பற்றையா தரித்து மன்னன் பெரும்புகழையும்பா ராட்டி 
வித்றையா நிற்கு காமம் வெள்ளாறென் றிசைத்தா ரன்றே . 
வானந்த மலைவி ராவ மாப்பெருக் கெடுத்து சேருங் 
கானந்த முறப்பெயர்த்துக் கடுத்துமேல் வரும்வெள் ளாற்றை 
யீனந்தம் பானீப் போர்தோய்த் தானந்த மெய்த லாலே 
யானந்த வெள்ளா றென்று மறைகுவ ரறிந்து ளோரே . 


(215 ) 


( உச ) 


மணிபல கொழித்து வாரி வரையகில் சந்து ருட்டிக் 
கணிதமின் மலர்ப ரப்பிக் கடுகுபு வருவெள் ளாற்றி 
னணிகெழு மஞ்சனங்கொண் டான்மநா யகரை யாட்டுக் 
துணிவினர் பெறுமாப் பேற்றை யாமேயோ சொல்ல வல்லேம் . 
பொருவருஞ் சுவேத கேது மன்னவன் புரிந்த நோன்பால் 
வருபெருந் திரைவெள் சாற்றின் மாட்சியை யெடுத்துச் சொற்றா 
மிருவரு முணரா வைய ரினிதம ரிடமாய்ப் பாவர் 
மருவரும் பெருந்து றைச்சீர் விசேடமும் வகுப்பா மன்றே . 


(உசு ) 


( உள ) 


வெள்ளாற்றுப்படல முற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் – உக . 


பெருந்துறைவிசேடப்படலம் , 
பெருந்துறைவிசேடப்படலம் . 


பாய மாமலர்க் கற்பக நிழல்வாழ் பவன்பதம் விழையார்கன் 
காய தாமரை மலர்மிசை யிருப்பவ னரும்பதம் விழையாரின் 
பேய நாடொறும் பாம்பணைக் கிடப்பவனிரும்பதம் விழையார்வான் 
றோய் வாவிசூழ் வாதவூர்த் தம்பிரான் றணைப்பதம் விழைச்தாரே . 


(க) 


உ) 


அநாதி முத்தனா மான்மநா யகப்பிரானைக்தொழி லினிதாற்ற 
வநாதி யேசெழும் பிரணவ பீடமா வவாயமர் திறத்தாலு 
மனாதி மேற்பரை குண்டலி வடிவமா மன்னிய திறத்தானு 
மனாதி யொப்பவ பாதிமூர்த் தத்தல மறைபெருந் திறையென்னும் . 
மேய மேன்மைசால் பிரணவ நாதகல் விந்துவக் கரமற்று 
மாய மாமறை யாகம மாதிய வனைத்து ஏற் பொருளெல்லாக் 
தூய யோகநற் பீடமாக் கொடுபரை தோன்றமே வுதலாலே 
பாய சீர்த்தியத் தலமொன்றே யுலகெலாம் பரித்துமே விடுமம்மா . 
விரிய வெப்புவ னங்களும் வாழ்பவர் விண்ணவர் விண்ணாளி 
யரிய தாமரை மேலவன் மாலவ னளப்பிலா முனிவோர்க 
டெரிய வந்துவந் திறைஞ்சுபு நினைபொரு டிருத்தகக் கொளக்கொண்ட 
பெரிய தாயபண் டாரமொத் தது திருப் பெருந்துறைத் தலமம்மா . 


( ச ) 


திருவ மல்கிய திறத்தினாற் றிருமக டிருவநல் குறுகல்வி 
மருவ மல்கிய திறத்தினாற் கலைமகண் மாண்புசான் மெய்ஞ்ஞான 
வுருவ மல்கிய திறத்தினாற் பராபரை யொத்ததுற் றவர்க்கின்ப 
மிருவ மல்கிய கருணை சால் பெருந்துறை யெனுந்திருத் தலமம்மா. 
உயிர கத்தமர்க் தான்மகா யகரெனு மொருபெயர் பெற்றாரால் 
கயிர்த பப்பிர சன்னமா யமர்தலி னனைத்துயிர் களும் போலுஞ் 
செயிர ரத்தடைர் தார்க்கன்பு செறித்தலாற றிருவாத வூரண்ணல் 
கயிர வத்திரு வாய்மலர் வார்த்தையுங் கெடுக்குமத் தலமம்மா . 


சரியை வேண்டினர்க் கதன்பய னல்கலாற் றவிர்தரா தினிதாற்றல் 
கிரியை வேண்டினர்க் கதன்பய னல்கலாற் கிளர்பெருஞ் சிவயோகம் 
தெரிய வேண்டினர்க் கதன்பய னல்கலாற் றிருத்திய சிவஞானம் 
புரிய வேண்டினர்க் கதன்பய னல்கலா னான்மநா யகர் போலும் . 


( எ ) 


வேது . 


வரவு ருத்திர நாயகர் மன்னிய கயிலை 
பரவு சீர்ப்பெருந் துவாதசாந் தத்தலம் பண்பின் 
விரவு மான்மநா யகரம ரித்தலம் விளம்பிற் 
சரவு தீர்தரு சோடசார் தம்மெனக் கரைவார் . 


( அ ) 


சுசு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


னுன் 


( 50 ) 


(கக ) 


இன்னு மப்பெருங் கயிலையை யுலகமென் றிசைக்கு 
மன்னு மாபுரு டனுக்குற விசுத்தியா மதித்துப் 
பன்னு நான்மறை திருப்பெருந் துறையெனும் பதிதா 

னு மாதுரி யாதீத மாலென வுரைக்கும் . 
சகள ரூபமால் கயிலை முன் னெவ்ககைத் தலத்து 
மகள ரூபமாந் திருப்பெருந் துறைப்பதி யதிக 
நிகள மாகிய பந்தறித் தின்பமா நிறைவொப் 
புகள மாவறப் புணர்த்திடு திறத்தினாற் பொலியும் . 
இந்த மாத்தலந் தனக்குயர் வொப்பதொன் றில்லை 
யந்த மாதியு முளதென வறைவது மில்லை 
யெந்த காளுந்த னியல்பினிற் றவிர்தலு மில்லை 
வந்த மேவினோ ருட்பிறப் புறு கரு மில்லை . 
கங்கை யாறுசூழ் காசியா தியதலங் கலப்புற் 
றங்கை யாமல கம்பொர வாற்றுபுண் ணியங்கள் 
சங்கை தீருமா மேருவே யெனினுமித் தலத்து 
மங்கை பாகர் முன் புரியணுத் துணையுமா னாதால் . 
ஒருபெருந்துறைத் திருவிழாச் சேவிக்க வுறுவார் 
மருவு தற்கிடம் கொடுத்தவ ருணப்பதம் வழங்குக் 
திருவ மிக்கவர் திருமடஞ் சமைத்தவர் தெய்வப் 
பொருவில் சீர்த்தியு மவர்பெறும் பேறுமியார் புகல்வார் . 
நந்தனப்பணி யியற்றுநர் நறுமலர் பறித்துப் 
பந்த முற்றிடத் தொடுத்தணி பவர் தளிப் பரவ 
முந்த நெய்விளக் கிடுபவர் பிறபணி முடிப்போ 
ரெந்த வானருங் கீழ்ப்பட மேற்படு மியல்பார் . 
அன்ன தானநன் காற்றினும் பிறிதறஞ் செயினு 
மன்ன வற்பமு மேருவாய்ப் பெருத்திடு மரபாற் 
சொன்ன வத்தலத் தடைந்தன ராற்றிடத் துணிவா 
ரென்ன வேறுபஃறலத்துமெய் தாரறி யியல்பார் . 


( கஉ) 


( கங ) 


( கச ) 


வேறு. 


நலமலி யித்த லத்தி னாமங்கே எனாதி மூர்த்தத் 
தலமருள் வடிவ மாய பெருந்துறை சான்றோ ரியாருஞ் 
சொலவொளி மயமாய் மேய சிவபுரம் தோன்றெஞ் ஞான்றும் 
கிலமில தாய ஞான கேத்திர மின்னுங் கேளாய் . 
மன்னிய புகழ்க்கு ருந்த வனம்யோக வனமெஞ் ஞான்று 
மின்னிய புகழான் மிக்க தென்கயி லாய மேன்மை 
பன்னிய வொருகால் வேத புரம்பவித் திரமா ணிக்கந் 
துன்னிய யோக பீடப் பதியின்னுஞ் சொல்வ துண்டால் , 


( கசு ) 


( 5 எ ) 


மூர்த்தி நாமவிசேடமுரைத்தபடலம் . 


கஎ 


(கஅ ) 


பராசத்தி புரமெய்ஞ் ஞானந் தவமெனப் பகரி ரண்டும் 
விராவுற்று நிறைந்த தேச வனம் விளங் காதி கைலை 
யொராவற்பி னொளிர்மும் மூர்த்தி புரமுப தேச மூதூ 
ரிராவற்ற நாம மின்னும் பலவவை வியம்பப் போமோ . 
பெயரிவைக் கேதுப் பின்பு பேசலாற் றெரிய லாகு 
முயர் தலப் பெருமை சொற்றா மொருதரஞ் சொலினுஞ் சன்மத் 
துயரறுத் தின்ப வாரி தோய்த்திடுங் கருணை மூர்த்தி 
மயலறு பெயருஞ் சற்றே வகுத்துரை யாடக் கேண்மோ . 


பெருந்துறைவிசேடப்படலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் நிசஅ. 


மூர்த்தி நாமவிசேடமுரைத்தபடலம் . 


மறைபுகல் சரியை யாதி வயங்குகாற் பாதம் பற்றி 
முறைமையி னொழுகல் வெஃகார் முதுவள வாத வூரெம் 
மிறையிரு பாதம் பற்றி யியங்குதல் வெஃகி னோரோர் . 
குறையில ரடுத்துளார்தங் குறைவினாய் முடிப்ப ரன்றே . 
நலமலி யநாதி மூர்த்தி நயத்தலா லகாதி மூர்த்தத் 
தலமென்ப ரகாதி மூர்த்தத் தலேனென் றொருகா மம்பெற் 
றிலகுவ னிறைவன் முன்ன மெதிர்வழக் காடி வெட்டு 
நிலவடு வகத்தினின்று நீரெழு நீர்மை தன்னால் , 


( உ ) 


பெருந்துறை யென்றோர் நாமம் பெற்றது சிவபி ரானும் 
பெருந்துறை யீசனென்னப் பெரியவ ரெடுத்துச் சொல்வர் 
திருந்துற நன்மை நல்கிச் சிவபுர மாய தாங்குத் 
திருந்துற வமர்த லாலே சிவபுரே சப்பேர் பெற்றான் . 
ஞானநல் குதலான் ஞான கேத்திர மெனும்பேர் கண்ணிற் 
றீனமி றலமு ஞான கேத்திரே சப்பேர் பெற்றான் 
வானவர் பிரானுங் குந்த மரீஇக்குருந் தவன மாயிற் 
றானதா யகன்கு ருந்த வனேசனென் றறையப் பெற்றான் . 


பரைசிவ யோகஞ் செய்தல் பற்றியோ கவன மென்ன 
வுரைசெய்வ ரிறைவன் றானும் யோகவ னேச னானா 
னிரைவட கைலை நோக்கித் தென்கயி லாய மென்பார் 
கரையிலாப் பெருமா னுந்தென் கபிலாய நாத னானான் . 


திருப்பெருந்துறைப்புராணம் 


பிரமனால் வேத மேற்கப் பேசுத லானால் வேத 
புரமிறை யவனால் வேத புரேசனென் சொருபேர் பெற்றான் 
வரபவித் திரமா யந்த மணிப்பெயர் பூண்ட தானத் 
தான்பவித் திரமா ணிக்க வாசனென் றறையப் பெற்றான் . 
துதிபுரி யோக பீடத் துன்னலால் யோக பீடப் 
பதியரன் யோக பீடப் பதியவ னெனும் பேர் பெற்றான் 
மதிபரை தவஞ்செயாற்றாற் பராசத்தி புரமாய் மன்னு 
நிதிநிகர் பிரானு மந்தப் புரவாச னெனறி கழ்ந்தான் . 


( 
எ 
) 


வனமறை யொளியாற் றேசு வனமெனு மொருபேர் பெற்ற 
தனககா யகலுக் தேசுவனேனென் றறையப் பெற்றான் 
மனமுறா நிட்க ளஞ்சார் வலத்தாதி கைலை யென்பர் 
பனவர்கா யகனு மந்தக் கைலையம் பரம னானான் . 


( அ ) 


அரன் முதன் மூவர் போற்ற லாற்றிரி மூர்த்தி காமப் 
புரமிறை யவன்மும் மூர்த்தி புரவாச னெனும் பேர் பெற்றான் 
வரவுப தேசஞ் செய்யும் வலத்துப தேச மூதூர் 
கரவிலா ஓபதே சப்பேர் நகரகா வலப்பேர் பெற்றான் . 


- 


(க 0 ) 


எரிபுரை சடையி னாரொன் றிரிந்தமும் ஏற்றி னாரோ 
இரிமையி னளாவி முந்நூற் றொருவரென் றொருபேர் பெற்றார் 
தெரிதரு சதாரி வாதி யைவரும் தியானஞ் செய்து 
பரிவொடு துதிக்கு நீராற் பரமசு வாமி யானார் . 
சகமெலாம் வணங்கக் கண்டு தக்கவா றுபதே சித்துச் 
சககுரு வெனும் பேர் பெற்றார் விப்பிரர் தமக்கி ரங்கி 
நகவழக் குரைத்து வென்று சாயகத் தன்மை மேவி 
நகவில்கைக் கொண்ட வையர் விப்பிர நாத ரானார் . 
அருமறை யவரா யத்தி பயனஞ்செய் வித்த லாலே 
யொருவருஞ் சத்தகாத ருபாத்தியா யருமா னார்மேல் 
வருதிறல் வழுதி முன்னா வாம்பரி யுகைக்கு மாண்பாற் 
சுருதி சொ லுண்மை யாரச் சவமாத ரெனும் பேர் பெற்றார் . 
அயன்முத லொருமு வர்க்கு மருளுப தேசஞ் செய்க 
செயன்மரு வலின்மும் மூர்த்தி தேசிக ரெலும் பேர் பெற்றார் 
பயனமை யான்ம காதர் நாமங்கள் பகரி னின்னும் 
வியனுள வாகுங் கண்டு விளம்பிட வல்லா ரியாரே . 
இத்திருப் பெயரு பொன்றை மறவாம லியம்பு வோரு 
முத்தம மருவ லமந்தர்க் கிட்டுற வழைக்கின் றோருஞ் 
சத்தறி விபை ரூபத் தனிமுத லொடுக லக்கு 
முத்தரே யாவ ரின் மொழியவும் வேண்டும் கொல்லோ 


) 


( 52 ) 


( ச ) 


யோகபீடச்சிறப்புரைத்தபடலம் . 


அன்னிய மில்லா வான்ம காயக ரருணா மங்கண் 
முன்னிய வெடுத்துச் சொற்றா மூவுல குய்யு மாறு 
மன்னிய மலையான் மங்கை வந்தள வளாவு மேன்மை 
துன்னிய யோகபீடச் சிறப்பினைச் சொல்ல வற்றாம் . 


மூர்த்திநாமவிசேடமுரைத்தபடலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் ருசுங . 


யோகபீடச்சிறப்புரைத்தபடலம் . 


ஞாலமிசைப் பயிலுவன சற்றேனு முணராது ககுசு வேதக் 
கோலவுருக் கொண்டவனி முழுகிடந்து பாதலத்துக் குறுகி யாங்குஞ் 
சாலமுயன் றனமந்தோ வெனகெடுமா றார்வெய்தத் தரணி மேலச் 
சீலமல ரடிபயிலத் தெரிவாத வூரரடி சிந்தித் துய்வாம் 


-- 


தோற்றுமதி யுங்கலையு மலருநறு மணமுமொன்றாய்த் தோன்று மா போற் 
றேற்று திரு வருளான்ம நாதரியற் குணமாகிச் செல்வ மாகிச் 
சாற்றிலய போகவதி காரமெலாஞ் செய்யுமொரு சத்தி யாசிப் 
போற்றுமறை யாகமபு ராணவிதி காசமுதற் பொருணு வாகி , 
தரை முதலா மைம்பூத வடிவாகி யவற்றுறுதத் துவங்க ளாகி 
யுரைசெயுஞ்செல் காலநிகழ் காலமெதிர் காலமெலு மொருமூன் சி 
விரையவரு பரிதிமுத லொளியாகித் திசையாய்க்கீழ் மேலு மாகி 
வரைவில்பல்லா விரகோடி யண்டமா யவையீன்ற மாதா வாகி . 


எள்ளுக்கு ணெய்யிருக்கு மியல்பேபோ லெங்குகிறைத் திருந்து போகக் 
கொள்ளுமுயிர்க் குறிப்பனைத்து முணந்துசுவர்க் காதிபலன் கொடுத்துப் பின்பு 
மெள்ள மெள்ள வபுத்திபுத்தி பொது மூன்றிற் சிவதரும மிகுவித் துண்மை 
தெள்ளுசிவ சரியை முதற் புண்ணியத்தா லனைத்துயிருஞ் சிவத்திற் சேர்த்து . ( ச ) 


தரைவாழ்கா ரியரூப சத்திவடி வாயெல்லாத் தலத்து மேவு 
முனாசிறந்த பெருமானுக் கிடப்புறமும் வலப்புறமு முற்று மேவிப் 
புரையிலுயிர்க் கருள்செய்வா னோரைம்பான் பீடத்துப் பொலிவா ளாகி 
வரையவற்று ணாற்பத்தொன் பான்பீடம் காரியமா வயங்கக் கொண்டு . 
தவமலியும் பெருத்துறையிற் காரணசத் தியின்வடிவக் தானே யாகி 
யுவமையிலாத் துரியபதத் தொளியேகா ரணயோக பீட மாக 
நவமொடதிற் சிவயோக நாயகியென் றொருகருணை காமத் தோடுஞ் 
சிவபரா சந்தியென வீற்றிருப்ப ளப்பீடச் சிறப்பும் கேண்மோ . 


என 


திருப்பெருந்துறைப்புசாணம் . 


( 
அ 
) 


ஓங்கார மெழுகோடி மந்திரத்தின் வடிவினையு முட்கொண் டென்று 
நீங்காத வடிப்பீட மாயிருப்ப வதன் மேலா னிலவு பீடம் 
பாங்கான நால்வேதா கமமங்க முதாலாம்பல் கலைக ளெல்லாம் 
தாங்கோசை கொண்டமுப்பத் தெண்கலையா மவற்றின் பேர் சாற்றக் கேண்மோ . () 
நிவர்த்திபிர திட்டைவித்தை சாந்திசார் தியாதீத நிலைமை வாய்ந்த 
வுவப்புறுகல் லபரவிந்து கலையைந்தா மொளிரபர நாதந் தன்னுட் . 
டுவட்சிவள ரிந்திகை விகையுரோ சிகையினொக துலங்கி யேயும் 
பவித்துயர்மோ சிகைவவரு மூர்த்துவகா மினிகலைகள் பகரு மைந்தாம் . 
தலையமைசு சூக்குமைக் குமையமிர்தை மிருதைவியா பினிதா மாய 
கலைகள்பர வித்துகலை யாகவுரை பரசாத கலையு மைந்தா 
நிலைவியா பினிவியோ மரூபையனக் தையனா தைரி கழ்த்து 
முலைவிலநா சிருதையென வொளிர்நாத விந்திரண்டு மொருகாற் கூற்றில் . ( 
மதியிருபா னொசூக்குமை பைசந்தி மத்திமைவை கரியஞ் சோதி 
யதிவாமை சேட்டைரவுத் திரிசயைால் விசயையப ராசி தையேர் 
பதிவடிவப் பிராமிமுத லெழுமாத ராம்பதினெண் கலைக ளோடுந் 
திதிமுப்பத் தெண்கலையும் பொற்பதுமா சனமாகத் திகழ வாங்கு . 
சீரொன்று மினியகாற் பத்து முக்கோ ணத்தமருஞ் செல்வி யாகிப் 
பேரின்ப முதவுபிர மக்கிழத்தி யாயிருப்பள் பிறைசேர் சென்னிக் 
காரெசன்று மறைமிடற்றா ரெவ்வுருக்கொள் ளிலுமவர்கா தலியாய் வாசத் 
தாரொன்று குழலுமையாண் முதலான சத்திகளாய்த் தயங்கி யென்றும் . 
சிவன்புரியா டலுக்கேற்கும் திருக்கோலம் கொண்டுலகந் தெரிசித் துய்ய 
வுவந்துவிளை யாடலினி தாற்றுவளிச் சிவயோக 

வுமையா 

டானே 
யவம்புரியும் தக்கன்மக ளெனறவிர்க்க வரைக்குமக ளாசி யந்த 
நிவந்தவரை நின்று பெருந் துறையடைந்து தவம்புரிந்த நீர்மை சொல்வாம் . - (கஉ ) 


( 
க 
) 


( 
50 
) 


வேறு . 


பெருவிதி பயந்த சிறவிதி யென்பான் பிறங்குறச் செய்தமா தவத்தி 
னிருமையி னண்ட பகிரண்ட மனைத்து மீன்றதா யேயொரு மகளாய் 
மருவிகன் கமர்காட் பாம்பரன் மணந்து வண்கயி லாயத்தை யடையத் 
திருகுசா லனைய சிறுவிதி கொடிய தீயவா ணவமலச் செருக்கால் . 

( கக ) 
மருகரு ளொருவ னாகவெவ் வுலகும் வழுத்துமா தேவனை நினைந்தே 
பெருகரு ணந்தி யதுஞையும் வேண்டான் பிறங்குவான் கயிலையின் மேலா 
லொருகருங் கண்ட னுமையொடு மமரு மோலக்க முற்றன னாங்குத் 
திருகரு கமைக்கண் டெழுத்திலா னிந்தச் சிவனெனச் சினந்தனன் மீண்டு , (கச ) 
ஒருமக மியற்றித் தாமத குணத்த னொருவனை விலக்கிமற் றுள்ளார் 
சருமனி துகரக் கொடுப்பனென் றெழுந்து சாலையொன் றியற்றின னாங்குப் 
பொருதழல் வளர்க்க விமலைமா தேவன் பொன்னடி சென்னியிற் சேர்த்துத் 
திருவிலி மாற்போய்த் திருத்துவ னென்று சேர்த்தன ளவன்மகச் சாலை . 


யோகபீடச்சிறப்புரைத்தபடலம் . 


எக 


தனிமனத் தமர ரெண்ணினான் முயன்றுங் கனவினுங் காணரு முதல்வி 
தனியொரு தன்பா லெளிவரல் கண்டுத் தானவ் மதித்தன னிருந்தான் 
முனிவொருங் கடைந்து புரிமகங் கெமோ மொழிந்துயோ கத்தழல் புகுந்து 
பனிவரை மகவாய்ப் படர்ந்தன ளது செய் பண்டைநற் றவம்பழு தாமோ . ( கச ) 


வரையிறை மனைவி மேனைபா ராட்டி வளர்த்திட வுயிரெலாம் வளர்ப்பாள் 
புரையற வளர்ந்தம் மனைகழங் காதி புரிகுழன் மகளிரோ டாடி 
விரைமலர் குற்றுச் சிற்சினாள் கழிய விமலனை மணப்பது கருதித் 
திரையமு தனையா டவஞ்செயல் குறித்தா டிவவியாழ் காரத னடைந்தான் . ( கஎ ) 


கனிமனத் தடைந்த மகதியாழ் முனிவன் கௌரிதன் றாண்மல ரிறைஞ்சிப் 
பனிமலர்க் குழலா யுலகெலாம் பயந்த பாவைகே டிருவுளத் தமைத்த 
முனிவருங் கரும் மியாதென வினவ மொய்குழல் வெண்ணிற முனிவா 
தனிமுத லடைந்து மணஞ்செயற் காய தவம்புரிந் திடுதிறங் குறித்தேன் . 


( கஅ ) 


அதுபுரி வதற்கா மிடமெது வாமென் றாய்ந்திருந் தனனெலா முணர்ந்த 
முதுபுகழ் முனிவா முன்னுபு நீயே மொழியென மறுவலும் வணங்கிச் 
சதுமுகன் முதலா முயிரெலா மீன்ற தையனிற் குணர்த்துவ னியானோ 
கதுமென வினாய திறத்தினாற் புகல்வேன் கருத்துற விருத்தெனப் புகல்வான் . (கக ) 
குளிர்புனற் பொருனைப் பாண்டிகன் னாட்டிற் குருந்துறை பெருந்துறை யென்றோ 
ரொளிர்பெருந் தலமுண் டத்தலப் பெருமை யுணர்த்துத லியாவர்க்கு மொல்லா 
களிர்மலர் மிசையோ னாதிமூ வருக்கு நயந்தருள் புரிந்ததா னறுமாந் 
தளிரியன் மேனி யன்னையத் தலமே தவஞ்செயத் தகுதல மென்றான் . ( 20 ) 


எனமுனி மொழியக் கேட்டமாத் திரத்தே யெம்பிராட் டிக்கழன் மெழுகின் 
மனகனி யுருகக் கண்கணீர் வார மதிப்பரு முவகைமீக் கூர 
வனவர தமும்பாண் டியவள நன்னா டாற்றுமா தவப்பய னடையக் 
கனகமா மதில் சூழ் பெருந்துறை யடையுங் கருத்து றக் கொண்டன என்றே . (உக ) 
தந்தையா யியையும் படி மொழிந் தெழுந்து தடவிமானத்தின் மேற் கொண்டு 
சிந்தை கூ ரளவில் பரிசனஞ் சூழத் தெய்வதுந் துமிபல வியம்ப 
வந்தையின் முனிவ ரரமுழக் கெடுப்ப வமரர்கள் பூமழை பொழிய 
நிந்தையி றெய்வப் பெருந்துறை யடைந்தா ணினைதரா ரிருதயத் தடையாள் (உஉ ) 
மருவிய செம்பொன் விமானமின் றிழிந்து மலர்க்கரஞ் சென்னிமேற் குவித்துத் 
திருவிய றளியுட் புகுந்தழ னாமத் தீர்த்தான் காடி நீ றணிந்து 
குருவிய னயன மணித்தொடை பூண்டு கோதிலைச் தெழுத்துளங் குறித்தே 
பொருவிய லாத வாதவப் பிரியப் புகர்முகக் களிற்றினைக் கண்டு . 
தளிவலஞ் சூழ்ந்து தம்பிரான் வடிவந் தானெனும் குருத்தினை யருச்சித் 
தொளிவள ரான்ம காயகர் திருமு னுற்றன்பு மிகப்பணிந் தெழுந்து 
களிகொள் மலர்க்கை தலைமிசைக் குவித்துக் கரரணா நீதவான் பொருளே 
தெளியா னின்னை மணப்பது வேட்டேன் றிருவருள் புரியென நிற்ப் . (உச ) 


எட் 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


மறைமுதற் பொருளுள் ளிரங்கியா காய வாணியா லருள்செயு மணங்கே 
கறையறு மணியு மதனிடத் தொளியுங் கலந்தென நீயுமோர் காமு 
முறைகுவ மெனினு நீபுரி தவங்கண் டுனைமணத் திடுவதற் குள்ள 
நிறைதரு விருப்பங் கொடுநினை வாலை பாம்படி நினைத்தன மன்றே . 
நினைத்தவா றாகி யித்தலத் தடைந்தாய் நிட்களஞ் சகளநிட் களத்தோ 
டனைத்தவாஞ் சகள மெனுமொரு மூன்று வரும்பெறல் யோகநா யகியே 
முனைத்தமிட் களமாஞ் சகள நீ யிரண்டு முயங்கிய தியோகபீடங்கா 
ணனைத்ததா மனைய பீடமே லமர்ந்து கவின்றட் களத்தொடுங் கலந்து . ( உக ) 
மாதவம் புரிமோ புரியுதீ யுணரும் வண்ண நாங் காட்சிதந் தருளித் 
தீதற நினைந்த விதமுடித் திடுவாஞ் சேறியென் றருள்செயக் கேட்டுக் 
காதலங் கடலு எழுந்திமே லெழுவாள் கடுப்பத்தாழ்ந் தனள்விரைந் தெழுந்தா 
ளோதலன் கமையா யோகபீ டத்தை யுற்றமர்க் தருந்தவம் புரிவாள் . (உஎ ) 

வே 

வறு . 
குந்த வக்கருள் கூந்தல் சடிலமாக் 
கந்த ரத்தணி கண்டிகை யாரமாச் 
சுந்தரத்திரு நீறுது தைந்தது 
சந்தி ரக்கலை போலத்த யங்கிட , 

( உ.அ ) 
சிற்றி டைக்கொடி தாங்குதல் சீரையாப் 
பொற்றுணைக்குழை பூண்டது சங்கமா 
மற்றொ ரொப்பிலா மாதுமை கோயிலு 
வற்ற போதந்த யோகபீடத்தமர். 

( உக ) 
கருணை காயகி காதலொ இந்தழீஇப் 
பெருகு நீரொடு நீருறு பெற்றிபோ 
லொருவி லோருரு வற்றவ ளோடொன்றாய் 
மருவி னாள் யோக பீடத்தின் மாதவம் . 

( * 0 ) 
ஒருப தம்மடித் தோர்பத மூசிமேன் 
மருவ ஓன்றி மலர்க்கையி ரண்டையும் 
குரும ணிச்சடை மீதுகு வித்து மூக் 
குருவ கன்னுகி மீது கண்ணுற்றிட . 


அவாவொ டுங்கும் பகத்தினால் வாயுவை 
யுவாம தித்தலத் தொன்றவொடுக்கியே 
சிவாய மந்திர நாவிற்செ பித்து மேற் 
றுவாத சாந்தத்திற் சோதியுந் தானுமாய் . 
ஏக போகமா யெங்கும் வி யாபக் 
மாகி யின்பல தீதசு கத்தொடு 
மோக மாய்க்குருந் தத்துறை மூர்த்தியைப் 
பாக வட்கொல் பண்ணினன் மாதவம் . 


( ங 2 ) 


( கூக ) 


யோகபீடச்சிறப்புரைத்தபடலம் . 


எங் 


அந்த வேலையெம் மையன்கு ரோதனைச் 
சந்த மாருமை செய்தவங் காத்தி நீ 
யெந்த வைப்புமுய் பாக்கென் றியம்பலு 
கந்த மற்றவ னுந்தயந் தானதை . 
செய்யு மேன்மைத் தவத்தின் செயலுணர்ர் 
தைய னங்கவட் கற்புத மாம்படித் 
துய்ய வெள்விடை மீமிசைத் தோன்றிநின் 
றுய்ய யோகதி யானத்து ணர்த்துவான் . 


உன்றன் மாதவங் கண்டிங் குவப்பொடு 
மன்றல் செய்திட வந்தனம் யாமென 
வின்றி தென்கொலென் றெண்ணி விழித்தது 
மன்று மேவிய யாசலத் தங்கனே 

கணோர் . 


யோக பீடத்திங் குற்ற வுருவொடுக் 
தாக மோடங்கன் றங்கிடக் கண்டன 
ளேக நாதனு முன்பிட பத்தின் மேற் 
போக மேவுருக் காட்சி புரிந்தனன் . 


( ஈஎ) 


கண்டு நாணொ டெழுந்துகை கூப்பிக 
லண்டர் கோன்மணஞ் செய்வதற் காமெயிற் 
கொண்ட கோலமுட் கொண்டொரு கோயிலு 
ளாண்டொ டிககை யுமை போ யிருத்தலும் . 


( ங ) 


இமைய மன்னனு மேனையு மியாவரு 
முமையங் குற்ற வதிசய முண்ணினைந் 
தமைத ராமகிழ் வுற்ற வமைதியிற் 
சமைய வாவயி னியாவருஞ் சாருவார் . 


புண்ட ரீகனு மாலும்புத் தேளிரு 
மண்ட லச்சடை மாதவ ரியாவருங் 
கொண்டன் மேயவே தண்டக்கு ழாங்களு 
மெண்டி சைக்கண நாதரு மெய்தினார் . 


( 10 ) 


அற்பு தத்தொடு மண்ணன் முன் போய்த்தொழ 
வெற்பு காதனை கோக்கிவிண் ணோரெலாம் 
பொற்பு மேவுநின் பூவையை யண்ணல் வேட் 
டிற்பு குந்தின மின்றென வோதலும் . 


மயன்விதித்த மணப்பெரு மண்டபத் 
துயர்மணப்பொலி வுற்ற வுமையைமெய்ப் 
பயன்கொள் வெற்பன் பரமற்கு நன்மணச் 
சயமு தப்புனற் றாரைய ளித்தனன் . 


( 72 ) 


திருப்பெருந்துறைப்புராணம் 
திமணம்புரி தோகையொ டும்பரன் 
கதிகொண் மால்விடை யேறிக் கயிலையும் 
றதிக மாம்விளை யாட்டின மர்ந்தனன் 
பதியு மன்பர் துதித்துப் பரவவே . 


(சங) 


அம்மை யோககன் காற்றிய பீடத்தின் 
வெம்மை தீர்சிறப் போதினம் வேந்தனே 
யெம்மை யாளிறை யேவலி 

னாலடை 
செம்மை வீரன் றிறமும் விளம்புவாம் . 


(சசு) 


யோகபீடச்சிறப்புரைத்தபடலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் சுமஎ . 


வீரபத்திரப்படலம் . 


யாவரும் புகழ்சி வானு பவமெவ்வா றிருக்கு மென்னின் 
மேவரு முருவொன் மற்றுப் பெருந்துறைக் கோயின் மேவித் 
தாவரும் பூசை யோடு சாறுங்கொண் டடைந்தோர்க் கெல்லா 
மோவருஞ் சோறு நல்கி யுவந்துவீற் றிருக்கு மன்றே . 


சிறுவிதி யென்பான் செய்த திமகச் சாலை யெய்தி 
மறுவறு முமையாள் சீறித் திருவுரு மறைத்த பின்னர்த் 
தெறுவவிக் குறுத்தாட் பூதச் சேனையோ னெற்றி காப்ப 
னுறுவிழி திறந்தா னந்தின் றுதித்தனன் வீர னென்பான் . 


(உ) 


சடைமுடி யண்டத் துச்சி தடவரப் புயந்தி காந்த 
முடைபட் கெருங்கக் கண்க ளுலப்பரும் புலிங்கங் கொட்ட 
மிடைபுகைப் படலம் வாயின் வெளிப்படப் பிறையுந் தஞ்சென் 
றடைதரு மெயிறு தோன்ற வாரழற் சுவாலை வீங்க . 


( 
க) 


குல 


பலகைவாள் வைரம் வைவேல் படுதழற் கணிச்சி 
மிலகுசக் கரத்து ரோண மங்குசம் பாச மின்னுங் 
குலவுவன் றண்ட திண்டோ மரமுதற் குலவ வேந்திக் 
கலகமொன் றறத்து மிக்குங் கைபல பொலியா நிற்க . 
கொண்டமே னியிலுண் டாய குறவியர்ப் பிடைச்சனித்த 
புண்டவா வெயிற்றுப் பேழ்வாய்ப் பூகவே தாளக் கூட்ட 
மண்டரு கடுங்க வோரெண் ணாயிர கோடி சூழத் 
தொண்டர்தம் பெருமான் முன்பு தொழுதெழுந் திதனைச் சொல்வான் . 


( 
ச) 


வீரபத்திரப்படலம் . 


எழுடல் குடிக்கோ மேரு வரைபெயர்த் தெடுத்து மற்றை 
முழுவரை யெலாந்தூ ளாக மோதுபு முடிக்கோ மாலைச் 
செழுமல ரோனைக் கையாற் பிசைந்து பொட்டிடுகோ செந்தீ 
யொழுகவெல் கணும் விழிக்கோ வுறுதரை கவிழ்த்தல் செய்கோ . 


( எ ) 


திகைக்கடாக் களிற்றை யொன்றாச் சேர்த்துவால் பிடித்த டிக்கோ 
முகைக்குமண் டங்க ளாய முழுதுங்கைக் கொண்டு பந்தி 
னுகைக்குமோ ராடல் செய்கோ பற்பல வுரைப்ப தென்றீ 
ககைக்கெலா முணவு 

செய்கோ வருளென நவின்று நின்றான் . 
மோகமார் மூடத் தக்கன் முதலியாரு நமக்கு நல்கும் 
பாகமின் றென்று கூறிப் பண்ணுவான் மகமன் னான்பா 
லேகிநீ பாக முண்டோ வில்லையோ வெனக்கே டீய 
னாகிய வன்ம றுக்கி லடர்த்துவா வென்றா னையன் . 


( அ ) 


இடுபணி யிதுதா னோவென் றெயிறெலா மிலங்க நக்குக் 
கொடுவலிப் பூதஞ் சூழக் குறுகினன் யாக சாலை 
விடுதல் செய் யாம னான்கு வாயிலுங் காவன் மேவத் 
தொடுகழற் காலான் வைத்துத் துண்ணென வுட்புக் கானால் . 
வீரனுட் புகுத் 

லோடும் வெம்புலிப் போத்துக் கண்டு 
சோருமான் குழாங்க ளென்னத் துண்ணென நடுங்கி வீழ்ந்தா 
ரியாருமற் றனைய வேலை யழிதகைத் தக்கன் முன்போ 
யோருமெம் பெருமான் பாக முண்டுகொ லிலைகொ லென்றான் . 
இலையென மொழியா னுண்டென் றியம்பிடா னிருப்ப வன்னான் 
றலையற வாளால் வெட்டித் தழல்படு குண்டத் திட்டு 
நிலைகுலைந் தோடு மெச்சன் றலையையு கேரே வெட்டி 
யலை புரிந் தனன்மற் றுள்ள வமரர்கள் பலரு மாய . 


( 
க 
) 


( உ ) 


சிறுவிதி மனைவி முன்னாச் செறிந்தபன் மாதர் தம்பாற் 
குறுகுபு முன்போ யம்மை கோபத்தில் வருபெண் டெய்வ 
நறுவிரைக் குழல்வார் காது காசிவன் முலை முன் னாகச் 
செறுவலி கொண்டு கொய்து தொசின மொழித்த தன்றே . 
கொடுவலிச் சுழலுஞ் செங்கட் குறியதாட் பூக மெல்லாங் 
கடுகிமற் றமர மாதர் கலையரை யறசெ நிழ்த்துப் 
படுமுலைக் குவடு பற்றித் தழீஇத்தழி இப் பருகி வாய்நீர் 
விடுதலற் றிருந்த காம விடாய்தவிர்த் திருந்த வன்றே . 
உடையநெய்க் குடமனைத்து முருட்டுபு பொரியைச் சித்தி 
மிடைதரக் குவித்த வோம விறகெலா மொன்று செய்து 
புடைமகக் குழியி னிட்டு தீரனீர் புகட்டிப் போக்கி 
சடைமழச் சிறபூதஞ்செய் குழம்பினை சவில்வா சியாரே . 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


இவ்வண்ணங் கோபத் தீயை யாகத்தீ யோடு மாய்த்துச் 
செவ்வண்ண மேனி வீரனின் றனன் சிவனை யுள்ளி 
யவ்வண்ணம் போல வெங்கு மாயவ னதனை யோர்த்து 
நவ்வண்ண மறுப்பா னாங்குத் தோன்றின னரை வெள் ளேற்றின் . 
விடைமிசை யமலற் கண்டு தாழ்ந்தெழூஉ வீரனிற்ப 
வுடையவ னிரங்கி யாரு முயிரடைந் தெழுமா செய்தி 
சடையவ வெனலு மையன் சாற்றிய வாறெ ழுப்ப 
நடைதளர்ந் தெழுந்தெல் லாரு நாணொடும் பிரானைத் தாழ்ந்தார் . 


( சசு ) 


தாழ்ந்தெழுந் தொதுங்கி நிற்குந் தண்டுழாய் முகுக்க நாதிப் 
போழ்ந்தசிந் தையரை நோக்கிப் பொய்மனத் தக்கன் வார்த்தை 
வீழ்ந்தநீர் பட்ட பாடு விரிப்பதென் சிவத்து ரோகத் 
பாழ்ந்தமை தீரு மாதம் பெருத்துறை யடைமி னென்றான் . 


( கன ) 


என்றுரைத் தலரைப் போக்கி வீரனோ டிமில்வெள் ளேற்றுக் 
ஈகைத் தொருவே தண்டங் குறுகி வீற் றிருந்தா னம்மை 

சைச் செல்லுங் காலைச் சேறிநீ காவற் கென்று 
நன்றிசைத் திடலால் வீர பத்திர நம்பன் போந்தே . 


( கஅ ) 


( கக ) 


அம்மைசந் நிதியி னின்றே காவல்செய் தமரா நின்றான் 
செம்மைகொ ளவற்றாழ்க் திட்ட சித்திகள் பெறுவா ரியாரு 
கம்மையாள் பவன் சொற் பற்றி சாரணன் முதலோர் ஞால 
மும்மையேத் தாங்கணெய்தி முருக்கினார் சிவத்து ரோகம் . 
பகலருந் திறல்சால் வீர பத்திரப் பெருமான் றோற்றத் 
திகலருஞ் சிறப்பு மம்மை சந்நிதி யியைந்த வாறு 
முகலருக் களிப்பிற் சொற்றா மொளிர்பெருச் துறையி லொன்று 
தகவருக் தீர்த்த மேன்மை யனைத்தையுஞ் சரற்று வாமால் . 


(20 ) 


வீரபத்திரப்படல முற்றிற்று . 

அகத்திருவிருத்தம் சுஉ எ . 


தீர்த்தப்படலம், 


அயனரிதாழ் தில்லை மூ வாயிரரு மையரே 
பயனமையும் வாசகத்தின் வாச்சியகீர் பகருமென. 
மயன் மருவாச் சபைதேரே மரீஇச்சுட்டி யுணர்த்தினா 
ரியன் மருவு செஞ்சரண மெம்மனோ யிர்க்கானம் . 


தீர்த்தப்படலம் . 


எஎ 


பலமாரும் பெருந்துறையி னவதீர்த்த பளுமுள 
வலமாருஞ் சிவமாதி மலரவனீ றாக்கரையும் 
குலமாரு கவபேத மவையெனக்கூ றுவரறிந்தோர் 
சலமாரு மதில் பொடித்தா ரகாதியே சமைத்தனரால் . 


ஆயாவ தீர்த்தத்து ளமலமாஞ் சிவ தீர்த்த 
மேயசபைக் கீசான விதிக்கிலுமை தளிவாயிற் 
பாயவெதி ரொருகூபப் படிவமா வினிதமருச் 
தோயமதில் வானவருக் துளைந்தாட லரிதாகும் . 


23 


அன்னசிவ தீர்த்தத்தி னொருதிவலை வருத்திடுவார் 
முன்னமமை மலமாயை கன்மமுத லறமுருக்கிப் 
பன்னமல ரணையான் முற் பல்லோரு கறமுறுப்ப 
நன்னலமார் சிவக்கலப்பு கண்ணியனு பவித்தமர்வார் . 


( க ) 


மலையரையன் மகள் யோகம் பயிலுதற்கு மருவியகா 
வலைவரிய வத்தீர்த்தத் ததிவிருப்பங் கொடுபுவனத் 
தலைவனைத்தாழ்ந் தொருதிவலை தலைமிசைக்கொண் டவர்சன்ம 
நிலைகுலையும் படிவாந்தா வெனக்கொண்டு நிறுவினாள் . 
எண்ணரிய மகத்துவஞ்சால் சிவதீர்த்த மேனையநீர் 
கண்ணரிய புகழான்ம காதகூ பப்பெயர்பெற் 
நண்ணரிய வபிடேக மாட்டுதற்கே பாங்காகுங் 
கண்ணரிய வதன் பெருமை கட்டுரைக்க வல்லவரியார் . 
ஆதிகா யகன் கோயிற் றென்மேற்கி லருளுருவப் 
பூதிரா பான்றழற்கண் பொருந்தகோக் குறப்பாய்ந்த 
கோதிலாத் தழலெழுபா தலமுருவக் குதித்தெழுந்த 
தீதிலாப் புனற்பெயாக் கினிதீர்த்த மெனப்புகல்வார் . 
ஆயதனை யறிஞர்சத்தி தீர்த்தமென வறைதருவார் 
பாயவதன் மகத்துவத்தை யாமேயோ பகத் தருவோம் 
தோயமதைத் தொடிற்பருகிற் றுரைத்தாடி னோக்குறிலு 
ளேயநினைத் திடிற்றகவி னியல்பயனை யாப்பவரார் . 
திருந்து புகழ் மலரவன்புத் திரனான சுவாயம்பு 
பொருத்து தவத் தாற்பிறந்த பத்திரரோ ரிருவருளர் 
வருந்துதலி லொருவனா மம்பிரிய வர்த்தனனா 
விருந்திறல் சான் மற்றொருவன் பெயருமினி யறையக்கேள் . 
சத்தான குணமுடையான் தண்ணளிக்கா கரமானான் 
முத்தானக் களிற்றரசர் முடி தேய்க்கு மொய்கழலான் 
சொத்தான மலர்க்குழலார் மடலெழுதும் குலக்காம 
னுத்தான பாதனென வொருபெயர்பெற் றவனம்மா . 


( 
க 
) 


( க ) 


அடி 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( உக ) 


அன்னதை காத தீர்த்த மென்றறி வுடையோர் சொல்வார் 
பொன்னவிர் கமலம் பூத்த புனலதிற் படிவோ ரியாரும் 
பன்னரு மிம்மையோடு மறுமையும் பண்பிற் றுய்த்து 
மின்னவிர் சடையான் பாத மேலிவீற் றிருப்ப ரீற்றில் , 
தென்றிசைக் கடற்றீரத்திற் செல்வமும் கல்வி யுஞ்சேர் 
தொன்றிய வளத்தா னாளு மோங்கரி மந்தி ரப்பேர் 
துன்றிய புரமொன் றுண்டு சுரநகர் வாழ்க்கை யோரு 
கன்றிய லாங்கு மேவ நண்ணுவர் வேட்கை மாதோ . 


( ங ) 


அந்தநற் புரத்தி லெம்மா னாலய மொன்றுண் டென்று 
நந்தமக் கருளு மீச னாமமோ மக்தி ரேசன் 
பிந்தலி லருள்சா லம்மை பிரமகா யகியென் பேராள் 
பந்தமி லிருவ ருக்கும் பண்ணினர் திருவி ழாவே . 


( கஉ ) 


( ஙசு ) 


சாறுசெய் தினத்து ளோர்காட் டையலோ டைய னூர்தி 
யேறுகொண் டலங்கா மஞ்சா ரெழிற்றிரு வீதி யெய்திப் 
பேறுதங் கடியார்க் கெல்லாம் பெறற்கருங் காட்சி கல்கிக் 
கூறுதன் கோயி லுள்ளாற் குறுகிவீற் றிருத்தா னன்றே . 
இருள்செறி கால மாக விற்புகு நடவை தேருக் 
தெருளின்மித் திரனென் பானோர் மறையவன் சிகரிக் கப்பாற் 
பொருளிலை யெனக்கழித்த தீபத்துட் பொருந்து மொன்றை 
மருளறக் கழியிற் கோத்து வழிக்கொடு கடந்து போனான் . 
அன்னவன் முன்பு செல்லச் சிலர்தொடர்க் தகத்துட் போவான் 
மின்னகு தீப நோக்கி விரைதரத் தொடர்ந்து சென்றார் 
சொன்னவச் சிவால பத்தெண் ணெய்கவர் துரோக மேவ 
வென்னரும் வறுமை மூடப் பட்டிறர் தளற்றி லாழ்ந்து . 
செடிதான் கழிந்த பின்றை நிலத்திழி பிறப்பி னுற்சார் 
கொடியமற் றிதற்கு மூல மெனக்கூறு மித்திரன்றான் 
நடிதரா நிரப்பு மூடித் தரையிற்பன் னாளு ழன்று 
கடியவெர் நோய்க்கோட் பட்டுக் காலனூ ரடைந்தா னன்றே . 
தவயி னிரய மெல்லா மளப்பினா எனுப வித்து 
மேவரு கிருமி யாதி வேறுவே றுதித்து மாய்ந்து 
பாவமன் ஞமலி யாசிப் பல்லிடத் துழலுங் காலை 
யோவரும் பெருத்து றைப்பாற் பிதிர்வன முற்றா னன்றே . 
சுடுவனச் சாம்பர் வீழ்ந்து புரளலுந் தூய ஞானம் 
வடுவறச் சிறிதுண்டாக மற்றந்த வலியி னாலே 
பமெலர்த் தேவ நீர்த்தம் படித்துபா தகந்த டிந்து 
கொடுமலக் குறும்பு மாய்த்துக் கூடுபே ரின்ப முற்றான் . 


( கச ) 


தீர்த்தப்படலம் . 


அக 


அறத்தினை வேண்டி னாலு மளப்பரும் பொருள்க ளாய 
திறத்தினை வேண்டி னாலுந் திகழ்தரு மின்ப மென்னு 
நிறத்தினை வேண்டி னாலு நிகழுமிம் மூன்ற னுக்கும் 
புறத்தினை வேண்டி னாலும் பொலியால் கிமேத் தீர்த்தம் . 


( நஅ ) 


உமைமண வாளன் கோயி லுத்தர திசையின் கண்ணே 
யமைசிறப் புடைய வீதிக் கருகொரு தீர்த்த முண்டாற் 
கமைமுனி வரர்க ளாடிக் களித்தருந் தவஞ்செய் நீராற் 
சமைதரு முனிவர் தீர்த்த மென்மனார் தலைமை சான்றோர் . 


( ஙக ) 


( 10 ) 


இன்னுமற் றதனை விந்து தீர்த்தமென் றெடுத்துச் சொல்வார் 
பன்னுமற் றந்நீ ராடிற் பாதக மனைத்து மாயுந் 
துன்னுமும் மலக்கி ழங்குந் தொட்டெறி வன்மை மேவு 
மின்னுமஞ் சடையான் பாதக் கலப்புமே விடுவ துண்மை : 
கொழி தமிழ் மணக்குஞ் செவ்வாய்க் குறுமுனி வரனெங் கோமான் 
பழிதபு பொதிய மேவும் படிவழி யியங்குங் காலைக் 
கழிதவத் துருவா சன்றன் காதல ரிருவ ராய 
வழிதகைக் கொடுவா தாவி வில்வல னடுத்து மேவி. 


வஞ்சகத் தூட்டல் கண்டு மற்றவர் தமை நீ றாக்கி 
நெஞ்சகத் துறுவன் மைந்த ரிவரென நினைந்து நாளு 
மஞ்சகத் தொழித ராத பெருந்துறை மருங்கு வந்து 
தஞ்சகக் கழுவா யாற்றத் தமிழ்முனி வரனி னைந்தான . 


( சஉ) 


தண்ணிய முனிவர் தீர்த்தஞ் சார்ந்து சங் கற்பன் கூறிப் 
புண்ணிய முனிவ னாடிப் போர்த்திய பழியனைத்து 
மண்ணிய விசேடம் பெற்றான் மற்றுமத் தீர்த்த மாடி 
யெண்ணிய பேறு பெற்றா ரெண்ணிலா ருலகி னம்மா . 


அகத்திய முனிவன் பின்னு மமைந்தவெள் ளாற்றின் மூழ்கி 
மகத்துவ மிகும்வெள் ளா ற்றின் வடகரை யிலிங்க நட்டுத் 
தகத்திகழ் பூசை செய்து தன்பெயர் நிறுவிப் போனா 
னிகத்தியல் போக மாதி யெய்துவா ரது சிப்பார் . 


( சச ) 


அங்கண ருபாத்தி யாய ராமர் கழ மாகத் 
தங்கிய வாங்கோர் தானந் தனக்குப்பச் சிமதிக் கின்கட் 
பொங்கு மோர் தீர்த்த முண்டாற் புகாற வகரர் தோய்த்து 
பங்கமில் வரங்கள் பெற்றா ராதலாற் பாரி னுள்ளோர் . 
வலிதரு மசுர தீர்த்த மெனும் பெயர் வழங்கா நிற்பர் 
சலிதரு தரமி லாத சதாசிவ தீர்த்த மென்றும் 
பொலிதரு புலவர் சொல்வா ரங்கதிற் புகுந்து மூழ்சின் 
மெலிதரும் பாவ மெல்லாம் வீட்டின்ப மெய்து மன்றே . 


அஉ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


மருவிய குருந்தி னுக்கு வாயுமூலையிலோர் தீர்த்தம் 
பெருவற வாயு மூழ்கி வயிற்றுபோய் வீட்டி வாழ்ந்தா 
னொருவிலத் திறத்தால் வாயு தீர்த்தமென் றுரையா நிற்பர் 
திருவினர் மகேச தீர்த்த மென்னவுஞ் செப்பு வாரால் . 


( சஎ ) 


உரைத்தவண் புனலா றின்னு முரைக்கவேண் டியவோர் மூன்று 
திரைத்தடம் பின்பு சொல்வாந் திருப்பெருந் துறைய கத்து 
வரைத்தடந் தோட்கு ராதி வாவரு மடிய மாட்டிப் 
புரைத்தசீர்க் குமாரன் வந்து பொருந்திய திறமுஞ் சொல்வாம் . 

தீர்த்தப்படல முற்றிற்று . 


( சஅ ) 


ஆகத்திருவிருத்தம் சு எடு . 


குமாரர் வருகைப்படலம் . 


அதுமுதலுதுமுதலென்ற நைந்திடா 
திதுமுத லெனத்துணி யியல்பு நல்கிடு 
முதுமுத னலென மொழியும் வாசகப் 
புது முதன் மலாடி புத்தி மன்னுமால் , 


( 5 ) 


ஒருசிறு விதிமகச் சாலை யுற்றவன் 
மருதக ரூனுணச் சமைத்த வானவர் 
வெருவறக் கடையெலா மேனி கொண்டெனப் 
பெருவவிச் சூர்முத லோர்பி றந்தனர் . 


( உ ) 


எண்ணினா வருந்தவ மியற்றி கெற்றித்திக் 
கண்ணினான் பால்வர மனைத்துங் கைககொண்டா 
பாண்னுபே ரண்டமா யிரத்தெட் டாளுவா 
ஆனணிலா மருள் சிறி தேனு முற்றிலார் . 


அன்னவ நலைத்திட வலையின் வாய்த்துரும் 
பென்னவா னவரெலா மலைத் லேய்க்தனர் 
சொன்னமா தேவர்க்குத் துரோகஞ் செய்ய 
னின்னதோ வின்னமு மெய்து மென்பரால் . 


( * ) 


ஆலைவாய்க் கரும்பென வவுன ராலுடை 
மாலயன் முதலிய வானு ளோரெலாம் 
வேலைகஞ் செழத்தமைக் காத்த வித்தகன் 
சோவருழ் திருப்பெரும் இறைவர் தெய்தினார் . 


குமாரர்வருகைப்படலம் . 


அங 


அய்யனே யபயம்வெவ் வரிண மேந்திய 
கய்யனே யபயம்வெங் காலற் செற்றகாற் 
செய்யனே யபயமா தவத்தர் சிந்தைவாழ் 
மெய்யனே யபயமியா மெலிவு மேவினேம் . 


முத்தனே யோலமெம் முதல்வி கொண்டரு 
ளத்தனே யோலம் விண் ணவாம் பெருந்துறைக் 
கத்தனே யோலமெங்களைக ணாகிய 
நித்தனே யோலமென் றிறைஞ்சி நின்றனர் . 


( எ ) 


ஆயவக் காலையி லான்ம நாயகர் 
நேயமுற்றவர் முகம் பார்த்து நீரெலால் 
காயமேற் போம்வட கயிலை யண்ணுமின் 
பாயதும் பகைதபு பான்மை மேவவே . 


( அ ) 


என்றலும் வடகயி லாய மெய்தினா 
ரன்றலி னந்தியெம் மண்ண றாடொழூஉ 
மன்றமர் பிரானுக்கெம் வரவு செப்பென்றா 
ரொன்றவ னனுஞைபெற் றன்பு கச்செய்தான் . 


உருத்திர மூர்த்தியை யுவந்து கண்டனர் 
கருத்தமை தரவடிக் கடிபணிந்தனர் 
பருத்தெழு மகிழ்ச்சியிற் குடந்தம் பட்டனர் 
திருத்தக வவர்முக நோக்கிச் செப்புவான் . 


( க 0 ) 


ஒன்று கி ரஞ்சலி ரும்பர் காள்வளங் 
குன்றுறாப் பெருந்துறை கூடி மேவலா 
லன்று நும் பகையெலா மழிவ தாகுமா 
லின்றுநா மதற்கு வே றியற்ற லுண்டெனா. 


( க்க ) 


ஆறுமா முகங்கள் கொண் டமர்த்துட் டாதுவை 
வீறுவா ணுதற்கணில் வெளிப்படுத்திடக் 
கூறகா லழறலைச் சுமந்து கொண்டுபோய்த் 
தேறுமா கங்கையிற் செலுத்தக் கங்கையும் , 


( கஉ ) 


மறுவறு பெருஞ்சர வனத்தி னுய்த்திட 
வறுபொறி களுமறு குழந்தை யாகியோல் 
குறுதினத் துமையவ ளொன்று செய்தொளி 
பெறகயி லைக்கிரி பிறங்க வுய்த்தலும் . 


( கங ) 


ஆறுமா முகத்தவ னாய கம்பிரான் 
வீறுசெய் தம்பிய ரொடும்வி ராவியே 
மாறுதீர் பெருவிளை யாட்டின் மன்னும் 
றேறுமா லயன் முதற் றேவர் கூடுபு . 


( கச ) 


அச 


திருப்பெருந்துறைப்புராணம் , 


மறைமுத லடித்தலம் வீழ்ந்து வாழ்த்தியே 
முறையிட விரங்கிய முக்க ணாயக 
னிறைபதி னொருவரை நிகழ்தன் சத்தியை 
யறைப்படையாகச்செய் தங்கை கல்குபு . 


(கரு ) 


இன்னும் வேண்டுவவெலா மினிதி னீந்திவட் 
டுன்னும்வா னவர்பகை தொலைத்து வாவென 
மின்னுதம் பியரொடும் ரோடுமேய் 
மன்னுதா ரகனுயிர் மடிய மாய்த்தபின் . 


( கசு ) 


வழியமர் தலமெலாம் வழுத்தி யாவரு 
மொழியலை வாயிடை யமர்ந்து முந்து பொன் 
பழியவு ணர்கணிலை பகர வோர்ந்தட 
லொழிவரு மிளவல்சூ ரூருற் றொய்யென . 


மீண்டபி னியாவரு மேவிப் பின்வர 
மாண்டசீர் வீரமா மகேந்தி ரம்புகுந் 
தாண்டவ னவுணர்த மனிக மாய்தரத் 
தூண்டடு படையெலாந் தூண்டல் செய்யுகாள் . 
அரிமுகத் தவுணனே யாதி யாகிய 
வெரிமுகத் தவரெலா மிறந்து போம்படி 
தெரிபடை செலுத்திமேற் றிகழுஞ் சட்டியி 
லுரியசூ ராயமா வுடல்பி எந்தனன் . 


( கஅ ) 


கோழியு மயிலுமாக் குலவ னோக்கியாங் 
கூழிகா ணிருங்கொடி யூர்தி யாக்குபு 
ாழிவா னவர் சிறை விடுத்தொர் மாலவரைச் 
குழியா & னயின் பிடி தோள்பு ணர்ந்தரோ , 


( 20) 


ஏலம்வா னகங்குடி யேற்றி மாமறை 
நாலுமோர் பெருந்துறை நண்ணியப்பரை 
யாலுமே தகவுசா லன்பிற் போற்றிட 
மாலுமா றிலாரொடும் வக்த னன்னரோ . 


( உக ) 


அம்மையப் பரைஎத்தொழு தடிவணங்குபு 
வெம்மையில் பெருங்களி மேவு சிந்தையான் 
கொம்மையொண் மயின் மிசைக் கொண்டு கோபுரச் 
செம்மைசே ருத்தர திசையீ சானத்தில . 


( உஉ ) 


டதிசை கோக்குபு மகிழ்ந்து வைகினா 
ஓடனடைந் தவரெலா மொருக்கு கோக்கியால் 
கிடமிகு பெருந்துறைக் குமார வென்று 
மடனிகு மன்பொடு வணங்கி வாழ்த்தினார் . 


பெருந்துறைப்படலம் . 


அடு 


உறிய பெருந்துறைக் குமாரர் சேவடி 
காறிய மலர்பறித் தணியு நல்லவ 
ரேறிய சனனபா தகமெ லாமிரித் 
தூறிய சிவானந்தத் துவந்து மன்னுவார் . 


(உச ) 


கொடி மதிற் பெருந்துறைக் குமாரர் வந்தவா 
றொடி வற வுரைத்தன மோங்கற் றோளினாய் 
கடிதலில் பெருந்துறை யெனற்குக் காரணம் 
படியற விளம்புவாம் பண்பிற் கேட்டியால் . 


( உடு ) 


குமாரர்வருகைப்படலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் எ 00 . 


பெருந்துறைப் படலம். 


(க) 


கதிரழல் கண்ணே மெய்யே கஞ்சமே லிருப்பான் பாகே 
யதிர்வளைக் கரனம் பேறில் லேயினு மாவதாக 
வெதிரில்வான் பரமா காரென் றியற்றமி ழுண்மை சொற்ற 
முதிர்புகழ் வாத வூரெம் முதல்வரே யெமையாட் கொண்டார் . 
இறையவ னொருமா தேவ னேயெனத் துணிந்த நீரார் 
மறைமுழு வதுமுணர்ந்து வைதிகத் துறையி னின்றார் 
குறையற வங்க மாதி யாவுமுட் கொண்ட சீலர் 
பொறையுரு வமைமுந் நூறு மறையவர் புகழான் மிக்கார் . 
ஆற்றறித் தொழிலே யின்னு மறைபசுக் கொலையே யேனு 
மேற்றலோர் பழியு மில்லா ரியாவருந் தொழும்பே றற்றார் 
சாற்றலென் னெம்பி ரானைத் தங்களு ளொருவ னாகப் 
போற்றல் கொண் வெப்பா ரென்னி லியாமேயோ 

புகழ 

வல்லேம் . 


( 2 ) 


தங்களு ளொருவ னாகத் தம்பிரான் றன்னைப் பெற்ற 
துங்கமார் கதையென னென்னிற் சொல்லுவா மன்ன கேண்மோ 
திங்களங் குலத்த னாய செழியர்கோ மகனொருத்தன் 
பங்கமி லான்ம நாதர் பணி செயற் குரிமை யாய்ந்து . 


( ச ) 


கங்கைசூழ் காசி நின்றுங் கற்றமுந் துறு வாய்மைத் 
துங்கமா மரை 

றயோர் தம்மை வருவித்தான் றோலா மேன்மை 
வங்கவர் பாண்டி காட்டி னவிழ்மலர்க் குருந்த நாளுச் 
தங்கிய வனத்தை மேவச் சுகுணபாண்டியனுஞ் சார்ந்தான் . 


भका 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


வழுதியர் பெருமாற் காக்கள் கூறினர் மறையோ ரெல்லாம் 
தொழுதன னிருக்கை கல்கித் தூயபொற் கலிங்க முந்நூ 
றொழுகொளித் தட்ட மேலா லெண்ணின னொருக்கு வைத்துச் 
செழுமுகத் தொவ்வொன் றாகச் சிறப்புறக் கொடுத்தா னன்றே . 


( அ ) 


எஞ்சிய தொன்றேற் பாரில் கில்லாத ஏறைனென் னென்றான் 
விஞ்சிய புகழார் தம்மை மேதகப் பலகா லெண்ணி 
யஞ்சிய மனத்த ராகி யையமுற் றொருவர்க் காணேந் 
துஞ்சிய புகழா யென்ன செய்குவாஞ் சொற்றி யென்றார் . 
வழுதியு மறைவ லாரு மயங்கின ரிருக்குங் காலை 
யெழுதரு மறைக டேறா விறையவன் குருத்தினின்று 
முழுமறை யவனாத் தோன்றிப் பூழியன் முன்ன ரெய்திச் 
செழுமுந்நூற் றுவரெம் மோடென் றுரைத்தனர் தியக்கத் தீர்த்தார் . 
இழுதையர் தமைச்சா ராநா மெஞ்ஞான்று மிவரை நீங்கேக் 
தழுவுவ மெனநீ றள்ளி வழுகிதன் னுதலிற் சாத்திப் 
பழுதறு மாக்கள் கூறிப் பாவு பொற் கலையு மேற்றுத் 
தொழுதகு மறையோர் கூட்டத் தொருவராத் துன்னி னாரால் 
மதிநலம் பொலிமுந் நூற்று வருளிவ ரொருவ ரென்றே 
யதிசயம் பயப்ப வான்ம காதருக் கறைந்தா ரோர்பேர் 
திதிபுரி தென்னர் கோமான் மறையவர் செய்யு மன்புக் 
துதியிறை யவர்தாஞ் செய்யு மருளுஞ்சீர் தூக்கி நின்றான் . 
மின்னகு வேலான் செம்பொன் மாளிகை வெவ்வே றாக்கி 
யன்னவர்க் குதவி யவ்வூர் மானிய மாக நல்கி 
யின்னமும் வேண்டுஞ் செல்வ மியாவையு நிரப்பிப் பின்னர்த் 
தன்னக ரடைந்தா னான்ம நாதர்தா டலைமேற் கொண்டே . 


( 50 ) 


( கக ) 


( 42 ) 


ஓதிய மறையோர் தம்மு ளொருவரா யான்ம காத 
ராதியில் வந்த வாறீ தறைந்தன மப்பாற் கேண்மோ 
சோதியை யான்ம காதச் சுயம்புவை யருச்சித் தேத்திப் 
போதியன் மறைவ லானும் புகழ்மறை யவர்கள் வாழ்நாள் . 
எண்ணிய மறையோ ரெல்லா மிராப்பக லன்பு பொங்கப் 
புண்ணிய வான்ம நாதர் பூசனை முயலு மாற்றா 
லண்ணிய சிறுவர்க்கத்தி யயனஞ்செய் விப்ப தற்கோர் 
தண்ணியர் வேறி லாமைத் தளர்வுளத் தடைக்தா ரன்றே . 
இருமுது குரவர் கோயிற் பணிவிடை நமக்கெஞ் ஞான்று 
மொருவரும் வேலை யாகு மொருபெரும் பேறு பெற்றோம் 
வெருவறு சிறார்க்கு வேதம் பயில்விப்பார் வேறு காணேச் 
திருவரு ளுணரே மென்று சிந்தைசெய் திருக்குங் காலை . 


( கங ) 


( கச ) 


அஎ 


பெருந்துறைப்படலம் . 
மான்றசிந் தையராய் வந்து மாலயன் முதலி யோர்க 
டோன்றநின் றிரத்தல் செய்யச் சுடுவிட மமுதாக் கொண்டார் 
சான்றமா மறையோ ருள்ளத் தளர்வினை யொழியார் கொல்லோ 
வான்றதா மேயு பாத்தி யாயராய் வெளிக்கொள் வாரால் . 


எங்கணும் வியாபித் துள்ள வழகெனப் பட்ட வெல்லா 
மங்கணுற் றொருவி ருத்த வடிவமா யமைந்த தென்னத் 
திங்கணன் கமரா நின்ற செஞ்சடை யான்ம நாதர் 
கங்கணான் கினன்வேண் டாவோர் கிழவுருக் கைக்கொண் டாரால் . 


( க்க ) 


மன்னிய துமையீன் வேணு வனத்திடைப் பெற்ற தேயோ 
வன்னிய மில்லாப் பாசூ ரதனிடைப் பெற்ற தேயோ 
மின்னிய வின்னு மெங்குப் பெற்றதோ விளம்பீ ரென்னத் 
துன்னிய வேணுத் தண்டஞ் சுடரொரு கரங்கொண் டூன்றி . 


( கா ) 


அரைக்கலை முடியி னின்று மரைக்கலை யாய தென்னப் 
புரைத்தவெண் கலிங்கம் பின்பு போக்கு கோ வணத்தி னோடு 
வரைத்தமுன் கொய்செ ருக்கு மடித்தெடூஉச் செருகி மேலா 
லுரைக்குமே கலைவி ளங்க வுடுத்தது சரியக் காட்டி , 


( கஅ ) 


(கசு ) 


மதியமு தொழுக்கி யாங்கு வயங்குமுப் புரிநூற் கிட்ட 
பொதிதரு முறைகொ லென்னப் பொற்றமேற் கலிங்கஞ் சாத்தித் 
துதியபாற் கடலி னாப்பட் டோன்றிய மொக்குண் மேலோர் 
பொதியபுண் டரீகஞ் சார்ந்தாற் போனரை முடிபின் னால . 
எவ்வுருக் கொண்ட போது மிதுவிடே மெனக்கொண் டாங்குச் 
செவ்விய துதலின் மெய்யிற் செறிந்தவுத் தூள னத்தோ 
டவ்விய மனுக்கு நீற்றுப் புண்டா மழகு செய்து 
கவ்விய தாய வெள்ளிக் குப்பாயக் கட்டிற் றோன்ற . 
திருத்தகக் கொண்டு மெய்யிற் சிவமணங் கமழ்வ தோர்ந்து 
பருத்தகார் வண்டி னங்கள் பற்பல வந்து வீழ்ந்தாங் 
கருத்தநான் மறைக ளேத்த வலிருங்கண் மணிகள் பல்ல 
பொருத்தமார் சென்னி யாதி யிடமெலாம் பொலியா நிற்ப . 


{so ) 


( க ) 


வயுைருத் திரித்து வேறோர் வளையுருக் கொண்ட தென்னக் 
களையவிர் செவியிற் செம்பொற் குண்டலன் கவினச் சோத்தே 
யினை மதுத் துழாயி னான்க ணெலும்பது பிணங்க பிற்கத் 
தளைபவித் திரமோ ரங்கை விரற்றலைத் தயங்கப் பூண்டு . 
எழுதுதற் கரிய தா யியைக்ததோர் பாதக் காப்புச் 
செழுமல ரடியிற் சேரத் திகழ்வலக் கண்ணின் வெப்பம் 
தழுவுதன் மறைக்கு மாறோர் தடங்கரங் கவிகை தாங்க 
முழுமுத லவரிவ் வாறோர் முதுவடி வுற்றா ரன்றே . 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


தளர்நடை தனக்கு மோராற் றலைச்செயும் தண்ட மென்று 
கிளருல குரைத்த றேற்றக் கேடிலஃதூன்றிக் கொண்டு 
விளர்குடை நிழலி யங்கி வேதிய ரவைமுன் னாக 
வளரொளி மறையோர் வந்தார் வாய்சிவ சிவவென் றார்ப்ப . 


(உச ) 


வந்தமா மறையோர் தம்மை யிருந்தமா மறையோர் கண்டு 
முர்தசே செழுந்து சென்று முகமலர்க் தினிது போற்றிச் 
சந்தமார் தமதி ருக்கை கொடுவந்து தாழ்ந்தி ருத்தி 
யெந்தவூ ரிருந்தும் போந்தி ரையரே யியம்பு மென்றார் . 


எங்குரா மிருப்போ மூரென் றிசைப்பதொன் றில்லை யேனுந் 
தங்குவாஞ் சிவபு ரத்துந் தவாதவன் . பினர்த மாட்டு 
நங்குதீர் மறைவல் லீர நாதர்க்கோ ரிடமு முண்டோ 
பொங்கு நூல் சிறுவ ருக்குப் போதித்தல் வல்லே மென்றார் . 


( உக) 


ஐயரிம் மாற்றங் கூற வந்தண ராகி யுள்ள 
செய்யருண் மிகம கிழ்ந்து சிறவர்போ தனையில் வல்ல 
மெய்யரே லோரி ருக்கு விளம்புவீ ரென்றார் காலெண் 
கையர்கா ணாதார் செவ்வாய் மலர்ந்தனா கருணை செய்வார் . 


( 27 ) 


(உ.அ ) 


( உக ) 


வன்னமே பதமே யாரும் வகுத்துரை பிரம மேமேற் 
இசான்னவான் சடையி ருக்கே தூயப்பஞ் சாதி யேமற் 
றுன்னரும் பிறவே யெல்லா முதாத்தமுற் சுரத்தி னோடு 
மன்னவெத் திறங்க ளுங்கரர் மழையெனப் பொழிந்தா ரன்றே . 
அந்தகா ளுரைத்தா ரிந்நா எறைவதோ ரருமைத் தாமோ 
பந்தமா மறவி யாதி யுயிர்க்குணம் பரித்து ளாரோ 
சந்தமா ரனைத்துக் கேட்டுச் சதுமறை வல்லா ரென்றே 
கந்தமா மறையோ ரெல்லா கவிலொணா வுவகை பூத்தார் . 
சிறுவரீங் குன்ளார்க்கத்தி பயனஞ்செய் வித்தல் வேண்டு 
மறுவறு நுமக்கென் வேண்டும் வகுத்துரை செய்வீ ரென்னப் 
பெறுவதும் பிரிய மல்லாற் பிறிதெவ னமக்கு வேண்டு 
முறுபசிக் கன்னந் தம்மி ஓதுவொன்றே போது மென்றார் . 
அன்னதே லைய ரேயெம் மகந்தொறு மொவ்வோர் நானா 
வின்னமு தருந்து வீரென் றிசைத்தன ரிசைந்தா ராசிச் 
சொன்னபன் மகாரைக் கூட்டித் தூயவோ ரிடத்த மர்ந்து 
நன்னலம் பெருக வோது வித்தலை நடாத்த லுற்றார் . 
தொழுருலத் தவர்சி சார்மேற் றுயதால் கருணை காட்டம் 
பழுதறு முபாத்தி யாயர் செலுத்துபு பாடஞ் சொல்லச் 
செழுமதிப் பிறைபோற் கல்வி தினந்தோறும் வளர்த னோக்கி 
யெழுதரு முவகை பொங்க விருபிறப் பாளர் வாழ்சான் . 


( ங ) 


( ஙஉ ) 


பெருந்துறைப்படலம் . 


மன்னிய மதுரை மேய வரதுங்க வழுதி யூழற் 
றுன்னிய சுவர்க்க முற்றா னுவன்மகன் கௌமா ரன்றான் 
மின்னிய மவுலி சூடி மேதினி புரக்கு நாளிற் 
றுன்னிய குறும்பர் தங்க டோன்றலா கியலுண் டாக்கன் . 


கலையுணர் வழுதி யாய கௌமார னட்புப் பெற்று 
நிலையுரி மையும் பெற் சனாய் நிகழ்பவன் கொடிய ைேம 
யலைசெயற் கஞ்சா னெங்க ளான்மகா யகரைப் போற்றுக் 
தலைமையந் தணர்தம் பூமி தனைக்கவ ரெண்ணங் கொண்டான் . 


( கச ) 


தன்னுடை கர்க்க டுத்த நகரமாத் தங்க லாலே 
மன்னுடை மறையோர் வைகுஞ் சிவபுர வளப்பார் முற்று 
மென்னுடை நிலமா மென்றே யெண்ணாது கவர்ந்து கொண்டான் 
முன்னுடை வழுதி நல்கு முறிவிலா வணத்தி னோடும் . 


பரம்பர வான்ம நாதர் பணிவிடை செய்வா ரென்று 
நிரம்பமை மறையோ ரென்று கெஞ்சத்துச் சற்று மெண்ணா 
வரம் : கொடியோ னெல்லாங் கவர்ந்தனன் மறையோ ரெல்லா 
முரம்பயில் செயலொன் றில்லா ரொய்யென வாட்ட முற்றார் . 


( கசு ) 


வழுதியோ விளைய னன்னான் மாட்டதி கட்புப் பெற்றான் 
பழுதுசெய் குறும்பர் தோன்றற் பாதகம் புரிலுண் டாக்க 
னெழுதரும் புகழரன் முன்னாளியைதர நமக்களித்த 
முழுவதுங் கவர்ந்தா னியாஞ்செய் முறையிஃதென்று தேரேம் . 


( கஎ) 


மறையவர் நிலமென் றோதா வணமுங்கைக் கொண்டா னாட்சி 
முறைதன தாகச் செய்தான் முற்றிய வயலார் காட்சித் 
துறையையும் தவிர்ப்பா னென்ன செய்யலாந் துணிபென் னேயெம் 
மிறையவ ரான்ம காதர் திருவுள மென்னோ வென்பார் . 


( ஙஅ ) 


மறைவழி யியற்றுஞ் சந்தி வந்தனை தவிர்ந்து ளோமோ 
குறைபசி யென்ற டைந்த குணத்தரை விலக்கி னோமோ 
வறைபர தனங்கொண் டோமோ வான்மகா யகர்தம் பத்தித் 
துறையினிற் றப்பி னோமோ சூழ்ந்ததித் தீமை யென்பார் . 


( ஙக ) 


அய்யரே யெம்மை யாளு மான்மகா யகரே மேனிச் 
செய்யரே யென்றுந் தீராச் செல்வரே மழுமா னேந்தும் 
கையரே காலற்காய்ந்த காலரே யெக்கா லத்து 
மெய்யரே யெளியே மென்னோ பிழைத்தனம் விளம்பி ரென்பார் . 
வழுதியக் காண மக்கு வருவாயோர் குறையின் முகத் 
தொழுது வியவி தத்தாற் றுயரறத் துய்த்தல் செய்து 
பழுதற வான்ம நாதர் பணிவிடை செய்து வந்தோ 
முழுவதுங் கவர்ந்தான் பாவி முன்னியென் னாவ தென்பார் . 


52 


கூ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


உயிர்முழு துவர்து காக்கு மொருத்தியோ காம்பி கைத்தாய் 
செயிரற நம்மைக் காத்தல் செய்யாது விடுமோ வென்பார் 
கயிரவப் பகைவிடுக்கு மாதவங் களிப்பிற் கொண்டார் 
பயிர்நிலங் கவர்ந்தான் நீங்கும் பரித்துவந் தனரோ வென்பார் . 


( ச 2 ) 


அந்தணர் தம்முளியாமு மொருவரென் நன்று வந்து 
சந்தன வெற்ப னல்குஞ் சன்மான மும்பெற்றுள்ளார் 
நந்தமை யாளா தெங்கு நடந்தனர் போலு மென்பா 
ரிந்தவண் ணம்பல் லோரு மிரக்கமுற் றிதுது ணித்தார் . 


( சங ) 


( சச ) 


செழியன்மற் றிளைய னாக விருக்கினுஞ் செழிய னுக்குக் 
கழியுகட் பாள க விருக்கினுங் கடிய பாவி 
யொழிவிலச் செழியன் முன்போ யுற்றதை யுனாப்போ மாயில் 
வழிவிடுந் தெய்வ மென்னா மறையவ ரொருப்பட் டாரே . 
அன்னதோர் பொழுது பாத்தி வாயரா யிருக்கு மையர் 
பன்னகா பரணர் கூடற் பதிவயி னடைந்து தென்னன் 
முன்னர் ருரைப்ப தென்னே மொழியினா மறிய வென்றார் 
தன்னமும் வஞ்ச மில்லார் சாற்றிட லுற்றா ரன்றே . 


( சடு ) 


அரசனுக் காக்கங் கூறி யருகுசென் றிருந்து கொண்டு 
பரசுநான் மறைய ருத்தம் பகர்துமென் றொருவர் சொற்றார் 
விரசுப நிடத மெல்லாம் விரித்தெடுத்துரைப்போ மந்த 
வாசுகுணத்தோ னாய மன்முனென் றொருவர் சொற்றார் . 


( சசு ) 


ஒருவரா கமங்க ளெல்லா முணர்த்துதும் தெரிய வென்றா 
ரொருவரா கமசாரத்தை யணர்த்திடி லுவக்கு மென்றா 
ரொருவர்கஞ் சத்த ஏலா லுலகெலா முவக்கு மென்றா 
ரொருவர்மீ மாஞ்சை யுள்ளு முத்தர முரைப்போ மென்றார் . 


( சஎ ) 


( 
دو 
) 


ஒருவர்கஞ் சிவபு ரத்தின் மான்மிய முனாப்போ மென்றா 
ரொருவரக் கினிதீர்த்தத்தின் பெருவள முரைப்போ மென்றா 
ரொருவர்கம் மான்ம நாத ருண்மையை யுரைப்போ மென்ற 
ரொருவர்யோ காம்பி கைத்தாய் மகத்துவ முரைப்போ மென்றார் . 
ஒருவர்பல் புராணத் துள்ள வுண்மையைத் தெரிப்போ மென்கு 
ரொருவர்பல் விதியா சங்க ளுள்ளன வுசைப்போ மென்று 
ரொருவர்கள் மிருதி யெல்லா மொழிவற வுரைப்போ மென்றா 
ரொருவர்மற் றிவற்ற லென்னை நியாயமியா முரைப்போ மென்றார் 
ஒருவர்மர் திரான் னுலி ஒள்ளவை யுரைப்போ மென்றா 
சொருவர்பாற் பத்து முக்கோணத்தியல் புரைப்போ மென்ற 
ரொருவர் தனித்த லோடக் கமுமினி தசைப்போ மென்ச 
ரொருவர்பா மங்களம் பவர்தென வுனாப்போ மென்றார் . 


( சக ) 


( 30 ) 


பெருந்துறைப்படலம் . 
இவ்வித முரைத்தல் கேட்டே யிளாகை வாயிற் றோன்றச் 
செவ்விய மறையீ ரியாமும் வருதல்சிந்தித்தோ மென்றா 
ரவ்விய மில்லீரத்தி யயனஞ்செய் வித்தல் வல்லீர் 
கவ்விய நீருங் கூடிற் காரிய சித்தி யென்றார் . 


( ருக ) 


என்றுரை யாடி யாரு மிணர்மலர்க் குருந்த மூல 
மொன்றுற வடைந்து போற்றி யுவப்புறு மனுஞை பெற்றுத் 
துன்றுமின் சுவையான் மிக்க தோட்கோப்புப் பொதிசோ றேந்தி 
யன்றலின் மதுரை நோக்கி யடைதர வழிக்கொண் டாரால் . 


( ருஉ ) 


தண்டமொன் றொருகை யூன்றித் தளர்நடைக் கிகலுண் டாக்கிப் 
பண்டரி யுணராப் பாதம் பார்மகளுடம்பு தோயக் 
கண்டவ ரதிச யித்துக் கனித்துகெஞ் சுருகா நிற்க 
வண்டர்நா யகரே யாய வையருந் தொடர்ந்து சென்றார் . 


வழிப்படு தலங்க டோறும் வழிபடு நியமத் தோரா 
யிழிப்பருந் தீர்த்த மாடி யிலிங்கநா யகரைப் போற்றிக் 
கழிப்பரும் பொதிசோ றுண்டு தண்ணீரும் பருகிக் காதல் 
செழிப்புற வன்று பார்ப்பார் சேரியிற் றங்கிப் போவார் . 


மலைவனங் கலுழி பண்ணை வரம்பில கடந்து சென்று 
கலையென வாடல் செய்த கண்ணு தன் மதுரை சார்ந்தால் 
குலைவரும் விமானக் கோயி லுட்புகூஉப் பணிந்து போற்றித் , 
தலைமறை யவர்க ளியாரும் பாண்டிய னவைமுன் சார்வார் . 


பாதகக் கொடியோன் செய்த படிறொழித் தருள்வீ ராயின் 
மோதகத் தொடுதெங் கங்காய் முந்நூறு முந்நூ றாக 
வாதவப் பிரிய ரேநீ ரமுது செய்திடுவீ ரென்று 
போதகத் தலைமை யாளர் புகன்றனர் போற்றிப் போவார் . 
செழியர் தம் பெருமான் கோயிற் கடைத்தலை சென்ற பின்தே 
யோழிவருங் காவ லோர்ப்பார்த் துரைமினெம் வரவை யுங்கள் 
பழிதபு மரசற் கென்றார் நீவீர்யார் பகர்மி னென்னக் 
கழிவளச் சிவபு ரத்து மறையவர் காணு மென்றார் . 
காவல ரரசன் முன் போய்க் கைகுவித் திறைஞ்சி நின்று 
மேவலர் புரங்கள் செற்றார் சிவபுர மேவி வாழும் 
பாவலர் சீர்த்தி மிக்க பனவர்க ணின்னைக் காணு 
மாவல ராகி வந்து கடைத்தலை யடைந்தா ரென்றார் . 
மேய்வந் தணர்க ணம்முன் விரவுமா விடுக்க வென்றா 
னாயபொற் கடைகாப் பான ரந்தணர் முன்ன செய்தி 
நேயாம் மரசன் முன்னா நீவிர்சென் றடைமி னென்னப் 
பாலயன் மறையும் தேறாப் பனவரோ டடைந்தா ரியாரும் . 


( அ ) 


கூட 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


தென்னவன் முன்ன ரெய்தித் திருத்தகு மாக்கங் கூறி 
கன்னுத னீறு சாத்த கயந்துளங் கனிந்து போற்றி 
யன்னவ னிருக்கை நல்க வனைவரு மிருந்தா ருங்கள் 
பன்னரு மொழுக்க மெல்லா மூறின்றிப் படர்வ தேயோ . 


( 10) 


குறையிலை யாகி வாழ்தல் கூடுங்கொ லெனவி 
விறைவநின் னாணை யாலெங் கெழினெவன் ஞாயி றென்று 
முறைமையி னிருந்தோம் வந்து முளைத்ததோ ரிடையூ றைய 
வறையுமற் றதுவி னாவி னதிசயம் விளைக்கு மென்றார் . 


( சுக ) 


அன்னதென் னெனவி னாவி னான்மநா யகர நாதி 
முன்னவர் பணிசெய் பாக்குன முன்னவ ரெமக்கு விட்ட 
நன்னில மனைத்து நின்னை கட்டலுண் டாக்கன் கொண்டா 
னின்னதே யிடையூ றன்பா லிசைத்திட வந்தோ மென்றார் . 


( சு . ) 


இவர்மறை யனைத்தும் வல்லா ரிவருப நிடதம் வல்லா 
ரிவர்கலா கமக்கள் வல்லா ரிவர்புராணங்கள் வல்லா 
ரிவர்வியா கரணம் வல்லா ரிவர் தருக்கத்தின் வல்லா 
ரிவரிதி காசம் வல்லா ரென்றம் ளவுமுரைத்தார் . 


( காங ) 


எல்லாம்வல் லவரென் றாலு மெடுத்தவிவ் வழக்கிற் கென்னாம் 
பொல்லானெங் நிலங்க வர்ந்தா னெனப்புகன் றள்ளீ ருங்கள் 
சொல்லார்கன் னிலமென் நற்கா வணக்தொட ராட்சி மற்று 
நல்லார் தல் காட்சி மூன்று ளொன்றே நாட்டு மென்றான் . 
மூன்றனு ளொன்றை காட்டு மென்றிறை மொழியக் கேட்டார் 
தோன்றவொவ் வொன்றில் வல்லே மென்றமை துணியு மாறு 
சான்றவவ் வரசன் முன்னா விளக்கிடச் சமைத்தார் கேட்ட 
மீன்றவிர் கொடியா னென்னா மிவையென நகைத்து விண்டான் . 


( சுச ) 


( சுரு ) 


ஆளுகை யவன தாயிற் றமைமுறி யையுங்க வர்க்தா 
னீளுறு மயலார் காட்சி யுண்டவர் நேரே சொல்லார் 
கோளுறு குறும்பர் தோன்றல் கொல்லுவா னெனவுள் ளஞ்சி 
வாளுயர் மன்ன ரேறே யென்செய வல்லோ மென்றார் . 


என்றலும் குறம்பர் தோன்று விம்மறை பவர்தம் பூசி 
யொன்ற நீ கவர்ந்த துண்டோ வில்லையோ வுரைத்தி யென்றான் 
மன்றமற் றவன்கும் பிட்டு மன்னவா மறையோ ரென்பார் 
முன்றம தென்பா ராயின் முயலுக்குக் கோடுண் டென்றான் . 
இந்தவா றிசைப்பா யாகி லெனதுபா ரென்ப தற்கு 
முந்தவா தாரம் யாது மொழியெனத் தொன்று தொட்டு 
நந்தவா ளுதலா தாரம் வேறிலை கவிறற் கென்றா 
னந்தமா நிலத்திற் குள்ள வடையான முரைத்தி யென்றான் . 


( சு ) 


( க- ) 


பெருந்துறைப்படலம் . 


சுக 


இருபனை யளவ கழ்ந்த போது நீ ரூறா தந்தப் 
பெருநில மென்று லுங்க ணிலமெனிற் பெருமை மிச்சீர் 
மருவடை யாளஞ் சொல்வீ ரென்றலு மறையோ ரெல்லாக் 
தெருமர லூற்றா ரையர் தெரியயாஞ் சொல்வே மென்றார் . 


(சுசு ) 


மண்டொடு கருவி கொண்டு வெட்டிடின் வெட்டு வாயி 
னெண்படு குமிழி தோன்று மென்றுகை யெடுத்துச் சொற்றார் 
திண்படு மனலுண் டாக்கன் சிந்தையு ளுவப்புக் கொண்டா 
னண்புசான் மறையோ ரெல்லா நடுங்குபு சாம்பு இன்றார் . 


( 10 ) 


நெடுநாணங் கிருகந் தோறு நிரம்பவுண் டிருந்த விந்தத் 
டுமாறு மறையோ னென்ன சாற்றினா னந்தோ விச்சொல் 
வடுவாகும் வெட்டு வாய்நீர் காட்டிட வல்லான் கொல்லோ 
படுமாறென் னென்று சிந்தை பதைபதைத் திருந்தா ரன்றே . 


( எக ) 


உண்மைகொலைய ரேநீ ருரைத்ததென் றரசன் கேட்ப 
வுண்மையே யுண்மை யேமற் றுண்மையே யென்றார் மீட்டு 
முண்மையே யெனிலுண் டாக்கா வுஞற்றுவ தென்னை யென்றா 
பண்மையே யவர்பா ரேயென் றுரைத்தன ஓலைத வில்லான் . 


னு 


( எஉ) 


மொழியுமந் தணர்கா ணீவிர் முன் செல்வீ ரென்று போக்கிப் 
பழியிலான் பரிமேற் கொண்டு பரிசனத் தொடும்பின் சென்றான் 
கொழிகளிப் புடையா னாய குறும்பனுங் கூடச் சென்றான் 
வழியெலாங் கடத்தி யாருஞ் சிவபுர மருவி னால் , 
கன்னலம் பயக்கு மான்ம நாதரைத் தொழுது போற்றி 
மன்னனோ ரிடத்து மேலி மறையவர் தம் பூண் மூத்தீர் 
சொன்னவா காட்டு மென்றான் றுதிகவு மார மனனா 
வின்னபோ தகழ்தற் காய கருவியிங் கிலையே யென்றார் . 
கருவியா யிரத்தின் மேலுங் காண்வர வரவழைத்தான் 
வெருவின்மற் றவனைக் கொண்டே வெட்டுவித் திடுதி யென்றார் 
பொருவிலா வெங்களையர் புரவலன் றலைய சைத்தாங் 
கொருவிலுண் டாக்கா கைக்கொண் டோரிடத் தகழ்வா யென்றான் . 


( எச) 


அன்னவன் கருவி கைக்கொண் டவலொரீஇ மேடு நோக்கிப் 
பன்னருங் களிப்பி னோடு மகழ்தரப் படருங் காலை 
முன்னவ ரறுபத் தாரா மொழிகோடி தீர்த்த மெல்லா 
மன்னவாங் குள்ளங் கொண்டார் நினைத்தவா மரீஇய யாவும் . 


( சு ) 


ஓரிடத் தொருகொட் டூன்றி வாங்கலு முறுநீர் தோன்றிக் 
காரிடர் மறையோர் நீங்க வவன்முகங் கலங்க மோதிற் 
றோரிட நோக்கிப் பின்னும் வெட்டினா னூங்கு மிக்க 
காரிடர் தனக்குண் டாக வெழுந்தது ககி நீத்தம் . 


கூச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 
உறுபுனல் வெட்டுத் தோறு முறவெழுந் தவன்மு கத்தி 
லுறுவித மறையா நிற்கப் பற்பல்கா லுறத்து டைத்தே 
யறுதியில் லாது பின்னும் வெட்டுத்தோ றவ்வா றாக 
வறுதியுற் றதுபா ரென்றன் னானழு திறம் போன் றன்றே . 
ஒழிதரான் வெட்டுத் தோறு முறுபுனல் பெருகி யெங்கும் 
வழிதரப் பரவ லாலே பெருந்துறை யெனும்பேர் வாய்ந்த 
தழிவிலர் சாரங் கண்டோ ரியாவரு மதிச வித்தார் 
பிழிமலர் வேப்பக் தாரான் பேருவப் புடைய னானான் . 


( எ -2 ) 


( எசு ) 


அந்தண ரெலாந்தி கைத்தா ரமரர்பூ மாரி தூர்த்தார் 
சந்தன மலய வெற்பன் மறையவர் தம்மை கோக் 
யிந்தவா றறிவித் தாரை யிங்கழைத் திடுமி னென்றான் 
முந்தமற்றவர்கள் சென்று முண்டக மலர்த்தாள் போற்றி . 


( 40 ) 


மன்னவ னழைத்தா னாங்கு வருவது வேண்டு மென்ன 
அன்னவன் பாலெ மக்கிங் காவதென னென்று கூறி 
முன்னரு மொருகு ருக்த மூலத்துட் போயொ ளித்தார் 
தன்னமு முணர்த ராவந் தணருளந் திகைத்தா ரன்றே . 


( அக ) 


( 42 ) 


உறவதி சயம்வினைத்தே யொருகுருக் தத்தொளித்த 
வறவனா ரான்ம நாத ாேயென வறிந்தார் கம்பான் 
மறமறப் பன்னாண் மேவி மனைதொறு முண்டி ருந்த 
பெறலரும் பேறும் தேர்க்தோ மெனப்பெரி துவந்தா ரன்றே . 
பெருவிறல் வழுதி முன் போய்ப் பெருவழக்காடி வென்ற 
வொருவர்கம் மான்ம நாத ரொளித்தனர் குருந்தி லென்று 
மருவுற வுரைப்ப வன்னான் மலர்க்கரஞ் சென்னி கூப்பிப் 
பொருவிலார் செயலோ வென்று புத்தியி லுவகை பூத்தான் . 
பாயதன் னுரிமை யெல்லாம் பறித்தனன் மிகச்சி னந்து 
தீயலுண் டாக்கன் றன்னைச் சிறைக்களம் புகச்செலுத்தி 
கேலவக் தணருக் கந்தச் சிவபுர நிலத்தி னோடு 
மேயபற் பலவு கல்கி விருப்பொடு போற்றி விட்டான் . 


( அச ) 


தன்னவைக் களத்தி னெய்தித் தகவழக் காடி வென்ற 
முன்னவர் தமக்கா மாறு மொழிபல வளமு நல்கிப் 
பொன்னடி தொழுது போகாம் பிகையையும் போற்றிச் செய்ய 
கன்னலங் கழனிக் கூடற் பதிகவு மாரன் புக்கான் . 


மதையவர் பலரும் தங்கள் மறைமுத லாடலுன்னிக் 
குறையறு செல்வந் துய்த்துக் கோயிவி னகத்துச் செய்யு 
நிறைபணி தலைமேற் கொண்டு நிரம்புவா னவர்வ யிற்றி 
னுறைபசி பவித்து வாழ்ந்தா ரொள்ளழற் கருமத் தாலே 


( அசு ) 


பிரமனுபதேசப்படலம் . 


பொருசினக் கடுங்கண் யானைப் புரவல புகழான் மிக்க 
பெருவனச் சிவபு ரந்தான் பெருந்துறை யெனும்பேர் பெற்ற 
தொருவற வெடுத்துச் சொற்றா முபதேச மலரோன் பெற்ற 
வருமைசா றிறமுரைப்பா மற்புதம் பயப்பக் கேண்மோ . 


( அ ) 


பெருந்துறைப்படல முற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் எஅஎ . 


பிரமனுபதேசப்படலம் .. 


சீரடி யான்செய் நிந்தையில் வெந்தை திருத்தக நாடொறு முண்டார் 
பாரடி யுள்ளாக் கியகெடு மால்கொள் பாகமுள் ளார்க்குமீ னவனா 
லோரடி கொடுப்பித் தார்நெடு மால்கொள் பாகமில் லேற்கொரு தாமே 
யீரடி கொடுத்தார் ஞாயிறென் கெழினு மெவனென விருப்பனியா னினியே . (க ) 
திரிபுவனத்தும் வாழ்பவர் மூன்றாச் செப்புகா லத்தொடு வாழ்வர் 
தெரிதரு மவற்றுட் கிருதக மொன்று திகழ்கிரு காகிரு தகமொன் 
அரியகி ருதக மென்பதொன் றாதி யுரைத்தகா லத்தள வையினி 
னரியரா மனுக்க ளொருபதி னால்வ ரழிவரென் றுரைக்குமெந் நூலும் . ( உ) 


ஒருபதி னால்வ ரழிகிரு தகத்திற் குரைத்திடு மளவையா தென்னி 
னிருசகத் திரமா மீரிரண் டுகமென் றியம்புவ ரிவையொரு நாளா 
மருவுமிந் நாளோர் பதினைந்தோர் பக்க மதியிரு பக்கமா றயனங் 
கருதிரண்டாண்டைம் பஃதொரு பரார்த்தங் கரையிரு பரார்த்தமு மொழியின் . ( ங) 


விதியவன் றபுமிந் நாட்பெயர் கிருதா கிருதக மெனவிளம் பிகிவார் 
மதியிது பிரமப் பிரளய மாகு மலரவர் கோடியோ ரிறப்பிற் 
றுதிமுகுந் தனுக்கோர் நாளந்தாட் கணக்கிற் றொக்கா றாண்டள வொழியிற் 
றிதிபுரி யனையா னிறப்பனங் காள கிருதக மென்று செப் பிடுவார் . 


சறுவசங் கார மாவதந் நாளே சாற்றுமுக் காலத்திற் றோற்ற 
முறுவன வெவையு கொடிப்பவன் காலாக் கினியுருத் திரனொடித் துயிரை 
மறுவொழித் திடுவான் கேவலத் தொடுக்கி மறுவலுஞ் சிருட்டியா திகளைப் 
பெறும்வகை விடுப்ப னவனெவ னென்னிற் பெருந்துறை யான்மநா யகனே . (ரு ) 
உரைத்தவிவ் வண்ணத் தோற்றமுற் றொடுங்கு மும்பர்கள் பலருளெவ் விடத்தும் 
விரைத்தமைந் துளவோ னுந்தியி னுதித்த விதியொரு கற்பத்தி னுகைக்கு 
சைத்தகுன் டையினா னருள் பெறல் கருதி சானிலத் தெத்தலம் புகலென் 
விரைத்தசிந் தையினோ டெங்கணும் துருவி யெய்த்தன னாயே வருவான் . 


கசு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


அடைதரு தொழிலை வெறுத்தவ னாகி யானந்த முத்தியை யடைவா 
னுடைதிரை யொழியாக் குணகடற்கரையே யுறுவழி யாவியங் கிடுவான் 
படைபரித் துயர்தோட் பாண்டியன் புரக்கும் பைதிரம் புக்கன னோக்கத் 
தடையற மேல்பா லிரண்டுகா வதத்திற் றங்குமோ ரடவியைக் கண்டான் . 


கண்டவவ் வடவி பேரொளி மயமாக் கட்புலப் படுதலு முவந்து 
கொண்டவா தரத்தின் விரைந்துவந் தாங்குக் குறுகலு மவ்வுழி மறைந்த 
தண்டமூடுருவு மொளிமறைந் ததுகம் மபக்குவத் தாலெனக் கலங்கிப் 
பண்டவா வின்சொற் கலைமகண் மணாளன் பதைபதைத் தவனியின் வீழ்ந்தான் . ( ) 


அய்யகோ வைய கோவெனக் கதறி யலரவ னிரங்குத னோக்கிச் 
செய்யமே னியின் வெண் ணீற்றொளி விளங்கத் திருவரை வெண்டுகில் பொலிய 
வையமா தரிக்குங் கண்மணி விளங்க வண்குழை யிருசெவி யுறவோர் 
கையமெஞ் ஞான புத்தகத் தொடுமோர் கையிற்சின் முத்திரை கவின . 


வேதபா துகைமேற் கொண்டெமை யாளும் வித்தகர் பெருந்துறை யான்ம 
நாதர்தாங் காட்சி கொடுத்தனர் கண்ட கான்முக னவர்முனஞ் சென்று 
காதர மடைகா னாரொரு நீயார் கவினுறப் பொலி புழிவ் வனமா 
ராதரம் பயப்பத் தோன்றிய வொளியா ரறைதர வேண்டுமென் றிரந்தான். ( 50 ) 
அன்னபோ தனையான் முதுகுதை வந்தெம் மான்மகா யகர்பெருங் கருணை 
துன்னமா யையினின் றவனை வே றாக்கித் தோன்று நீ சிருட்டி செய் பவனியா 
முன்னமே யுள்ள வான்மகா யகரிம் முளியிலா வனங்குருந் தவன 
மென்னவோ துவர்பூ லோககை லாய மென்றுமோர் பெயரெடுத் துரைப்பார் . ( ) 
ஒளியுரு வாகி யண்டமூ இருவி யுனக்கெதிர் நின்றதும் யாமே 
தெளியென கவின்ற சாம்பவ தீககை செய்தெழுத் தைந்து முன் னவின்றான் 
களிவளர் சமய தீக்கையாற் சரீர மடங்கலுஞ் சுத்திசெய் தருளிக் 
களிவிசேடத்தாற் பிரமமந் திரத்தைக் கனிவொடு மருள்செயக் கணித்து . ( கஉ) 
அழல்விழி நோக்கி பேழுபா தலக்கீ ழமைந்ததன் பாததீர்த் தத்தைக் 
கழலுறா தெழுப்பி முன்னமே வைத்த கடுத்தழற் றீர்த்தத்துண் மேல்பா 
லுழறவிர் கிணற்று நீர்மலர் மிசையோ னுவப்புட னாடிடப் பண்ணி 
யெழலுறு சிறப்பி னினியதர யிலக்கு பிரமகா யத்திரி விசைத்து . 

( கங ) 
தத்துவ ஞான மார்க்கமே சாரத் தவாக்கரு ணையிற்பின்பு முன்னமச் 
சுத்தவைந் தெழுத்தைத் துகளற கவின்று தோன்றுமித் தலத்துநின் வாழ்கா 
ளொத்தவோர் வருடந் தவம்புரிந் தனையே லுளங்கரு தியதளிப் போமென் 
றத்தனார் மறைந்தார் மறைதலு மலரோ னங்கனர் தவஞ்செயல் குறித்தான் . (கச ) 
அல்லியங் கமல மளப்பறப் பூந்தே யலங்குறு சிறப்பமை சேர்ந்தார்க் 
கொல்லியம் புனலுக் கழற்றிசை யமருங் குடவயிற் சதவ முவக்கு 
கல்லிளங் களிற்றை வணங்கிக் ராட்டி கறியமோ தகமுத லூட்டிக் 
கல்லிய வினையா னல்வரம் பெற்றுக் கரைந்தவத் தீர்த்தத்தின் மேல்பால் . 


பிரமனுபதேசப்பட்லம் . 


தவம்புரி சாலை யினிதுறச் சமைத்துத் தனக்குப தேசஞ்செய் பரம 
சிவன்றிரு மேனி காணுத லவாவித் தியானஞ்செய் தசைவற விருந்தா 
னு வந்து முன் னுரைத்த நாள் கழிந் ததற்பி னுமையொடும் விடைமிசைத் தோன்றி 
நிவந்தபல் கணமுஞ் சூழ்தரக் காட்சி கொடுத்தன னின்மலப் பெருமான் . 
சடையிளம் பிறையுங் கங்கையு கெமோ தங்கையு மானொடு மழுவு 
மிடையற விலலாச் செங்கைய நெற்றி யிலங்குமுப் புண்டா நீறு 
முடையென முயங்கு பெரும்புலித் தோலு முரகமா கியமணிப் பூணும் 
தடையில்கூற் றுயிருண் டொளிகெழு தாளுந் தயங்கநேர் கண்டன னெழுந்தான் . 
எழுந்தனன் குழைந்து விழுந்தனன் மீட்டு மெழுந்தனன் றிருமுன நின்று 
செழுந்ததகை மலர்க்கை சென்னிமேற் கூப்பிச் சிந்தைநெக் குருகவெண் கண்ணுங் 
கொழுந்து விட் டோங்கு மருவிநீர் பொழியக் குறிக்கொளாச் சிறியனேற் கிருகாற் 
றொழுந்தகைக் காட்சி கொடுத்தருள் பெருமை சொற்றிடுந் தரத்ததோ வென்பான் . 
பனிமழை வெயிலால் வருந்துபு பன்னாள் படர்புனல் காலுணாக் கொண்டு 
முனிவவற் றமைத்தும் புதலொடு மிலதை மொய்த்தபுற் றெழவத னாப்பட் 
டனிமா மெழுந்து வானளாய் நிற்பத் தம்முரு வதனுளா வமர்ந்து 
மினியமா தவஞ்செய் பவர்க்கருங் காட்சி யெளியதோ சிறியனேற் கென்பான் . () 
எண்ணிலா மரைமயும் இந்திய ராக விருப்பினு மெண்ணிலா வடியா 
ருண்ணிலா வன்பிற் றுதிநனி புரிவ துலகெலா மாய்வளைந் திடினுக் 
தண்ணிலா மௌலி வேணியா யடி யேன் சாற்றிடுந் துதியுளோர் சார 
மண்ணிலா தெனினுங் கொள்ளுதல் கடனென் றட்டகம் புகலுவ தானான் . ( 20 ) 


வேறு . 


(உக ) 


சத்து ரூபசெ ரூப நிர்க்குண தற்பரச்சுக வற்புத 
சித்து ரூபக துரிய மேற்படு சிற்ப ரச்சிவ போகமு 
நித்தி யத்தனி யின்ப சாகர நின்ம லப்பத முத்தியு 
மத்த சுத்தவ காதி முத்தக லான்ம நாதவெம் மையநீ . 
இம்ப ரேத்திடு சத்தி பேதமி சைந்த நிட்கள பேதமும் 
நம்ப மாய்த்திகழ் சகள நிட்கள தன்மை மேவுத் டத்தமு 
மும்பர் போற்றச தாசி வாதிய வுத்த யுத்தர்கள் பேதமு 
மம்பரந்தபெருந்து றைச்சிவ வான்ம நாதவெம் மையநீ . 
ஏரி ணங்கும் கேசு ரப்பிர வுத்த ரெண்ணதி காரமுங் 
சடரி ணங்கயில் கொள்ளு ருத்திர கோடி யீசர்கள் வாசமு 
நாரணன் கொள்வை குந்த மேயநன் னலமுஞ் சத்திய வுலகமு 
மார ணம்புகழ் சிவபு ரப்பர வான்ம நாதவெம் மையம் , 
மாக முற்றபு ரந்த ரன்பெறு வாழ்வும் வானவர் வாழ்க்கையும் 
பாக முற்றிரு நான்கு திக்கும் பரித்து, வாரமை விட்டமு 
மோக மற்றவ ரேக சித்தர்கண் முனிவு பெற்று சித்தியு 
மாக மச்சது வேதமாபுர வான்ம நாதவெம் மையநீ , 


( உங ) 


( உச ) 


கூஅ 


திருப்பெருந்துறைப்புராணம். 


( உரு ) 


( உக ) 


சோர்ந்தி டாவலி கொண்ட சந்திர சூரி யர்க்குறு சோதியுஞ் 
சார்ந்த சேய்புத னரசன் வெள்ளிசனிக்கி ணங்குகு ணங்களுஞ் 
சேர்ந்த சத்தமு கிற்றி றங்களுந் திகழு டுக்கண ராசியு 
மார்ந்த குந்தவ னத்து மேவுர லான்ம நாதவெம் பைய நீ . 
வழிபடுங்கலை கற்ற பன்னக மன்ன வன்சிர பாரமு 
மெழில்கொ வேழுல கேழ்ச முத்திர மெண்ப ருப்பத நிலைகளுக் 
தழிய மைந்தபல் கோடி யண்டமுந் தாங்கு தாபா மாவது 
மழிவில் பூகயி லாய மேயா வான்ம நாதவெம் மைய நீ 
படிக்கு மாகம வேத சாத்திரப் பல்க லைப்பொரு ளாவது 
முடிக்கு கால்வகை கடைக ளாற்பெறு முத்தி யின்பமு திர்ச்சியுங் 
கடக்கொ ணாப்பவ சாகாக்கரை காணு தற்கொரு மிதவையு 
மடக்கொ ணாதெழு தேசு சால்வன வான்ம காதவெம் மைய நீ 
சீர்பொ றுத்தெழு கோடி மந்திர தேசு மிக்கவோங் காரமு 
மேர்பரித்தபஞ் சாக்க ரப்பொருளாகி யெங்குமி ருப்பது 
மோர்தி றத்தமை பிரம மந்திர வுறுதி யோடுமற் றுள்ளவு 
மார்பரச்சிவ கேத்தி ரப்புர வான்ம நாதவெம் மையநீ . 
இன்ன நற்றுதி பட்ட கம்புகன் றேத்து மின்னிசை கேட்டனர் 
சென்னி கம்பித மாக வுள்ளமு வந்து செங்கம லத்தனுக் 
குன்ன முற்புரி வினைக ளியாவுமொ ழித்து நல்லருளுதவியே 
நன்ன யத்தினெடுத்த மெய்ப்பய னண்ணு மாறுபொ ருத்தினார் . 


( உ.எ ) 


( உஅ ) 


( உக ) 


வேறு . 


( $ 0 ) 


( ஙக ) 


எண்ணியகாரியமுடிந்த தென்றுவிதி மிகமகிழ்த்தா 
னண்ணியநா யகர் மறைந்தார் நான்முகனும் வெருக்கொண்டே 
யண்ணியமுன் கண்டவிடத் தணுகிகோக் கினனியாருங் 
கண்ணியபைங் குருந்தொன்றே கண்டுதொழு தின்புற்றான் . 
குருந்துருவப் பெருமானார் விடைகொண்டு கோகனகத் 
திருத்துலகம் படைப்பானோ திமத்திவர்த்து கண்களுக்கு 
விருந்து செய்தன் னுலகடைந்து வெண்கமலப் பெண்ணோடும் 
பெருந்துறையா ரடிக்கமலம் பேணிவாழ்ந் திருந்தனனே . 
தனக்கமைத்த கான்முழுதும் தான் புரியும் படைப்பியற்றி 
மனக்கினிய பெருமானா ருபதேச மறவானாய்ச் 
சினக்கடுமை முதலொழிந்த சீவன்முத்த னாயீற்றிற் 
கனக்கருக்கண் டனைக்கூடிப் பாமுத்த வாய்க்களித்தான் . 
எழுகாவோன் புனலகமேற் கியைந்தகிணற் றுருவாநீர் 
முழுதாய மறைத்தீர்த்த மெனமொழிவ ரதின்மூழ்கிச் 
செழுவேத முழுதுணர்ந்து வாதரா யணன்றிகழ்ந்தான் 
பழுதாரா வதன் மேல்பாற் பண்ணினனவ் விதியொருதீச். 


( 52 ) 


( கக ) 


பிரமனுபதேசப்படலம் . 


கூக 


( கூசு ) 


தீயவெலாந் தவிர்பிரம தீர்த்தத்துக் குடைந்தாடி 
மேயசெபர் தபந்தானஞ் சிராத்தம் விதிப்படிச்செய்வோ 
ராயவர் தாம் பெறும்பேற்றை யாமேயோ சொலவல்லோம் 
பாயதலை யரவிறையும் பகரமாட்டானென்னில் . 
மருத்தவிரா மலர்வாவி டிருக்குடுத்து வளமோங்கும் 
விருத்தபுரி யெனுக்கரில் விருத்தேச ராலயத்திற் 
பொருத்தமுறப் பணிசெய்து போற்றிவரும் விருப்புடையான் 
மருத்தகையக் நகர்வாழ்வான் சம்புவெனு மொருமறையோன் . 


அந்தமறை யவனொருதேண் மதிமதிவா ரத்தமையப் 
பந்தமறுந் திருவிளக்குப் பணி செய்ய வொருகிண்ண 
நந்தநறு விரையான நெய்கொண்டு நயந்தேகிச் 
சந்தவிருத் தேசர் திருச் சந்நிதியிற் போய்ப்புக்கான் , 


( கசு ) 


புக்கவன்பஃ நகழிதொறும் பொருந்தவாக் குபு திரியிட் 
டக்கணிமா லையருவக்கச் சுடர்பொருத்தி யவிர்தரக்கண் 
டுக்கவினை யவனாகி யுவந்துபணிந் துறத்துதித்துத் 
தக்கமனை யகம்புகுந்தான் கிண்ணமுந்தன் கைக்கொண்டே . 


(ஙஅ ) 


மட்டியலுக் கொன்றையார் மாத்தளிப்போய் வருகிண்ணத் 
தொட்டியநெய் சிறிதுனரா னிருந்தனனவ் வொருமறையோ 
னெட்டியலு மூர்த்தியார் பொருள் கவர்ந்தா னெனுந்தோடங் 
கிட்டியதோ ரணுத்துணையா யினுங்கேடு பயக்குமே. 
அளந்தராள் கழிந்திறந்தா னந்தகனூ விடைப்புகுந்தா 
னுளந்தவாத் துயர்பெருக வுறுகரகெ லாந்துளைந்தான் 
கிளந்தபா தகசேடங் கெழுவலாற் கடலுடுத்து 
வளந்தவாப் புவியகத்தும் வந்து புழு வாச்சனித்தான் . 


( கக ) 


அந்தவருப் பலநீங்கி யழகிய வானியொடு 
சந்தமிகுங் காவேரி சங்கமமாம் பதரிவனத் 
துந்தவொரு மண்டூகத் துருக்கொண்டா னக்காலை 
முக்தவொரு கிழப்பருந்து முன்னியதைக் கவர்ந்ததால் . 


(10) 


உண்ணமுடி யாமனனி தூரமுறப் பறக்குங்கா 
லெண்ணமுனம் புரியறத்தா லேற்றமாம் பெருந்துறைக்கட் 
செண்ணமலர் நிறைபிரம தீர்த்ததேர் செலுங்காலை 
யண்ணலிளைத் தது பருந்தாங் கப்புனல் வீழ்ந் தது தவளை . 


(சக ) 


அந்தகெடும் புனல் வீழ்த்த வச்சமயத் தொருபாம்பு 
முந்தவிழுங் கியத்தனை முயங்குறுணாக்கொண்டு 
கந்தமலர் விண்பொழியக் கணஞ்செலுத்தும் விமானமிசைச் 
சந்தமறை யவனிவர்ந்து தண்கயிலா யம்புகுந்தான் . 


( சக ) 


க 00 


திருப்பெருந்துறைப்புராணம் 


தெரியாது கவர்ந்தபொருள் சிறியதினுஞ் சிறியதான் 
பரிகார மிதுவென்னிற் றெரிந்துகவர் பாதகத்தோர் 
விரிவாய நரகமெலாம் விதியாயு ளுளமட்டுஞ் 
சரியாது தினைந்தாலும் துயர் நீல்குந் தரத்தரோ, 
செறிமொய்த் தெழுபிரம தீர்த்தத்தின் பெருஞ்சிறப்போ 
டறிவேதற் குபதேச மான துரைத் தாமிது முற் 
குறிஞான காண்டமெனக் கூறுவர் திருமால்லக் 
தெறிபாசத் தவனாக வருள் பெற்ற தியம்புவாம் . 

பிரமனுபதேசப்படலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் அசுக . 


* 


திருமாலுபதேசப்படலம்,. 


* தென்றிசை கொள்ளும் கொள்கை செனனிகாட் ளேத லத்து 
ளொசான்றிசை யன்பெ ழுச்சி யுற்றவைம் பெயரி னாப்ப 
ணின்றிசை யெழுத்தால் வேத னிருமித்த வெழுத்தை மாய்ப்பான் 
றுன்றிசை பவஞ்ச நிர்மே லெழுத்தெனத் துணிந்து ளோமே . 

( s ) 
தளர்விலா வனந்த கோடி சருவசங் கார காலத் 
தளவிலாக் களேபரங்கள் காலமா வநாதி மூர்த்தர் 
வளர் புயத் தணிய மாய்ந்த மாயவ ரன்றிப் பின் போர் 
விளர் தபு மாதி காலத் தயன்பெறு விண்டு வென்பேன் 

( 2 
தன்றிருப் பதும நாபி சனில் வரும் பிரமர் கோடி 
பொன்றிடு கால மட்டும் பொலிதரப் புவன மெல்லா 
நன்றறத் திதிசெய் நன்ன நாளெலான் கழித்துக் கங்கு 
ரன்றிய விரவு முற்றுந் துயில் கொளீஇ விடிந்த பின்றை 
பொருத்து கண் விழித்துப் பார்க்கும் போது தன் புண்டாக 
வருந்திரு நாபி மீதோ ரந்தணன் பேன்றி மேலா 
வருந்தலச் சிவபு ரத்தின் மாதவ மியற்றி யின்பக் 
திருந்துமெய்ஞ் ஞானத் தோடு சிருட்டியும் விடாது பெற்ற 

(+ ) 
சத்திய வுலக மேவித் தாமரைத் தவிசி னேறிப் 
பத்தெனப் பதிமு டம்பு பலித்திடத் தனக்கு நல்கிச் 
சித்தமெய்ப் பொருள் சால் சீவன் முத்தனாய்த் திகழக் கண்டு 
புத்தியி னவன்பான் மேவிப் புயனிறத் தண்ணல கேட்பான் . 

* தென்றிசை - அவாசி ; கொள்கை - மதம் ; தலத்துளொன்று - ஆவூர் ; 
அன்பு - ாரம் ; எழுச்சி - ஏர்வு ; இவற்றின் இடையேயுள்ள எழுத்துக்கள் வாதவூரார் . 


திருமாலுபதேசப்படலம் . 


காக 


மைந்தனாம் பிரம விந்த வாழ்வுனக் கார்கொடுத்தார் 
புந்திசெய் துரைத்தி யென்னப் புயனிறத் தவனை நோக்கித் 
தந்தையாய் நீயெனக்கு யான்றந்தை யாயு னக்கு 
வந்திட வருளு முக்கண் வள்ளலார் தந்த தென்றான் . 


நன்றுரை செய்தா யென்று களினயோ னியையு வந்தே 
யுன்றனக் கருள்பு ரிந்த வுத்தமத் தலமியா தென்னத் 
தென்றிசைப் பெருந்து றைக்கேத் திரமென்று செப்பக் கேட்டாங் 
கின்றுநான் சென்றன போல வின்னருள் பெறுவே னென்றான் . 


வாகமை யுனது வேத வாக்கரு ளென்று பெற்றுக் 
தாகமோ டநாதி மூர்த்தத் தலமென விளங்கா நிற்கும் 
பூகயி லாய ஞான புரமடைந் திரவோன் மேய 
சேகரர் முதற்கண் ணாற்செய் தீர்த்த ரன்பிற் றோய்ந்து . 


( 
அ 
) 


( 
க 
) 


வெள்ளிய நீறு மேலோர் விரும்புகண் மணிதன் மேனி 
கொள்ளிய வணிந்து நீழ லுவாக்குஞ் சரத்தைப் போற்றி 
வள்ளிய பீட மேவும் யோகநா யகியை வாழ்த்தி 
நள்ளிய மால்கு ருந்த மூலத்தி னயந்து வந்து . 
அட்டாங்க பஞ்சாங்கத்தோ டவனிமேற் பணிந்து போற்றி 
யெட்டான மூர்த்தி யேயெண் குணத்தனே யிமையோர் வாழ்வே 
சிட்டான வான்ம நாத தேசிகா சிவனே காவென் 
நுட்டாகம் பெருக நையு முரிமைகண் வெந்து நாதன் . 


( 50 ) 


குருந்தமர் கோலங் கண்டு கொள்ளுஞா னக்க ணல்கிப் 
பொருந்திய சமயா சாரப் பொருள் பெறு விசேட தீக்கை 
பரிந்தருள் செய்து நீநற் பத்தியோ இந்த ரத்தி 
விருந்தபிப் பிலத்தின் கீழ்ச்சென் றிருத்தவ மியற்றின் உந்து . 


( 
கக 
) 


வேண்டிய வரங்க ளெல்லா மிகமகிழ்க் தருள்வோம் போவென் 
றாண்டவன் புகலக் கேட்டே யாவயின் மகிழ்ச்சி யோடு 
தீண்ட செஞ்சடையார் பாத நெஞ்சுற நினைந்து கொண்டு 
மாணடகு மரசின் பாற்போய் மாதவம் புரிய ஒற்றான் . 


( 62 ) 


அஞ்செழுத் தோங்கா ரத்தோ டன்பொடு சபித்து செஞ்சக் 
கஞ்சமீ தான்ம நாயகனையிரீஇப் புலங்கண மாற்றித் 
துஞ்சலோ னேர்வி லாது சுகாசன மிசையி ருந்து 
விஞ்சநல் யோக மாய மெய்த்தவஞ் செய்ய வற்றான் . 


நீலவெற் பசையா தொன்று நிலமிசை யிருத்தல் போல 
மாலமை யோகத் தன்மை மலர்க்குருத் திறைவ னோர்ந்து 
சாலவு மகிழ்ந்தம் மாயோன் றவம்புரி வைப்ப டைந்து 
மேலெலாங் குளிர்ச்சி பொங்க மென்கையாற் றடவும் போது . 


க 02 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


அமிழ்தசி தன டற்க ணழுத்திமே லெழுவான் போலுட் 
டமிழுற வுணர்ந்தெ ழுந்து சரோருக நோக்கா னோக்கி 
யிமிழ்குயின் மொழியாள் பாகன் குருவடி வியையக் கண்டால் 
கெமிதயத் துற்ற கோல மிதுவென விறைஞ்சிச் சொல்வான் . 


வேறு . 


( கன ) 


( கன ) 


பரனே கணங்கண் முதல்வா புரங்கொல் பகைவா புயங்க மணிவாய் 
வரனே சிவந்த வடிவா துலங்கு மழுமா னமர்ந்து பிரியாக் 
கரனே கரந்தை சிரமாலை கொன்றை கமழார்பொ ருந்து சடையா 
யரனே குருக்த வனகாத நின்ற னடி சேரு மன்ப ருளுவாய் . 
இமையாரொ டியானு கனியஞ்ச வேலை யெழுஞ்ச முண்ட திறலாய் 
கமையாது மின்றி வருகாலன் மாள விறைகள் கமழ்ந்த சரணா 
வுமையாண் மணந்த மணவாள தந்தி யுரிபோர்வை கொண்ட வொருவா 
வமைவார் குருந்த வனகாத நின்ற னடி சேரு மன்ப ருளுவாய் . 
தொழகேயம் வஞ்ச மறமேய வன்பர் துர்தீர நின்ற சுடரே 
தழன்மாழ்கு கின்ற திருமேனி கொண்ட தருவேதெ ருண்ட குருவே 
பழகார ணங்கண் மிகுமாக மங்கள் பலரலி னுஞ்சொன் முதலே 
யழகார்கு ருந்த வனகாத நின்ற னடி சேரு மன்ப ருளுவாய் . 
பொருமார னங்க மனன்மூழ்கி வெந்து பொடியாக வென்ற விழியாய் 
வருமோர் விலங்கி னுரியாடை கொண்ட வரதாவி லங்கை நகரா 
ளொருபாத கன்றன் வலிபோய டங்க வொருதாண கங்கொ டடர்வோ 
யருமாகு ருந்த வனகாத நின்ற னடி சேரு மன்ப ருளுவாய் . 
பெண்ணாத ரஞ்செ யொருபாக வங்கி பிணையேத்தி சண்ட னெனு முக் 
கண்ணாவி ருண்ட களகாத வன்பர் கருதுள்ள மோவ ரியசெவ் 
வண்ணாம துப்பெய் துறவாசம் வீசு மதலைத்தொ டைக்கு ரியனே 

ருந்த வனாத நின்ற னடி சேரு மனப ருளுவாய் . 


(கஅ ) 


( கக ) 


( 20 ) 


வேறு . 


( உக ) 


இவ்வண மாவன் மிகத்துதி செய்திட வெழின்மேய 
மைவன நீல மிடற்றிறை போக்கரு மகிழ்வெய்தி 
யுய்வகை பெற்றிடு பஞ்ச தசாக்கரி யுபதேசர் 
திவ்விய மாவருள் செய்துவி னைப்பகை தீர்த்திட்டு . 
எவரையும் வெற்றிகொளுத்திற முக்திரு வென்சத்தி 
யவமினி நத்தக லாமலி ருக்கவு மழகார்ந்த 
புவனமெ லாந்திதி யாணைா டாத்தவும் பொருவில்லாத் 
தவமிகை யாலுறு மாதவ னென்சொத்தனிப்பேரும் . 
சிந்தையி லன்பொடு தம்மை நினைத்திடு செயலுக்தச் 
தக்தமி வின்பரி றைந்தமர் வாழ்க்கையு மருளாகஞ் 
சந்திர சேகா காதர்ம றைர்துயர் சதுவேத 
மத்திர மரார் மேவிய மர்ந்தனர் மாயோன்பின் . 


(உஉ ) 


(உக ) 


திருமாலுபதேசப்படலம் . 


க 0 K 


ஈசன னுக்கிர கித்தசெல் வத்தொடு மிதமேவ 
வாசக றான்றவ மாற்றிய தேத்தொர ருங்கோயின் 
மாசமை யாதவை குந்தவி டத்தினும் வளமேவத் 
தேசமை யும்படி செய்தமர் வுற்றான் றிருவோடும் . 


(உச ) 


வேறு . 


( உசு ) 


( உஎ ) 


( உஅ ) 


மாயவன் றவஞ்செய் தேத்து வைகிய தீர்த்தக் தானா 
ராயண தீர்த்த மென்ப ரறிந்தவ ரதனிற் நோய்வார் 
பாயமுப் பகையுஞ் செற்ற பண்பினா லுயர்மெய்ஞ் ஞான 
மேயவ ராகி யெல்லா வினைகளும் வீட்டி வாழ்வார் . 
கரைபொரு மணிமுத்தாற்றங் கரைக்கனோர் நகர முண்டா 
லுரைபெறு குடிக ணான்கு மந்தக ரொருங்கு வாழும் 
வரைவில்சம் பத்தி னோடு வைணவ வணிகனீர் சூழ் 
தரைவெறுத் திடவுள் ளான்கே சவனென்பா னவ்வூர் வாழ்வான் . 
அனையவன் கொடிய பாவக் குழிசியா யறிஞ ராகி 
நினையவுள் ளவராய்ச் சைவ நெறிநிற்கு மேலோர் தம்மைத் 
துனையநிந் திப்பான் சைவ துரோகத்திற் றலைநின் றுள்ளான் 
புனையவாஞ் சிவால யத்துப் பொருளெலாங் கரவிற் கொள்வான் 
தீயமா பாவி யிந்தச் செய்கையி னொழுகு காளின் 
மேயசம் பத்த னைத்தும் வீந்தன சுவாச காச 
மாயதீப் பிணிமுன் னான வடர்ந்தன வமைத்த வாழ்கா 
டேயவிவ் வுலக நீத்துத் தீநர குலகத் துற்றான் . 
ஆங்குவெந்நிரய மெல்லா மளப்பினா ளனுப வித்துக் 
கோங்கிள முலையாள் பாக னாலயப் பொருட்கோ ளாய 
தீங்குநின் றித லாலச் சேடமுங் கழிப்பான் மண்மே 
லேங்கும் வெம் புலையர் சேரி யிடையொரு ஞமலி யானான் . 
இழிதரு ஞமலி யானோன் பெரும்பசி யெழுந்து பற்றி 
யொழிவற வருத்த வெய்ய புலையரு மொருக்கு மொத்த 
வழிவுறீஇ யாங்கு நின்று மருத்ததோர் வேடச் சேரி 
கெழியின னாங்குச் சற்றூண் கிடைத்துயி ரோம்பு நாளில் . 
அனையவெஞ் சேரி வாழ்க ரடவியொன் றடுத்து வேட்ட 
வினைசெய றணிந்தார் மேவும் வெய்யநாய்க் குலக்க ளோடு 
துனையமற் றிதுவுஞ் சேர்த்து சொல்லொணா விடுக்க னுற்றுக் 

ரன் மிருகம் வாழுங் காட்டகத் துற்ற தன்றே . 
செறியுமக் காட்டோர் கேழல் சினந்திதை முடுக்க வோடி 
நெறி பல கடந்தெய்த் தேகா நீளவிட் லேக மெல்லா 
மறிபெருக் துறைக்கண் ணேகா ராயண தீர்த்தக் கோட்டு 
முறிவற உந்தந் நீரின் முயங்குற வீழ்ந்த தன்றே , 


(உக ) 


( 10) 


கனை 


( கூஉ ) 


கச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


வராகமு மொக்க வீழ மாய்ந்தன விரண்டு மப்போ 
தராவணி கைலை யெம்மான் கணங்களை யனுப்ப வாங்கு 
விராவிய கணங்க டெய்வ வுருச்செய்து விமானத் தேற்றிப் 
புராதன கைலை யுய்ப்பப் பொள்ளெனப் போகுங் காலை . 
நன்றியின் றிழிந்த தீய சாயுரு வொழித்த தேவன் 
பன்றியி னுருவ நீத்த பண்ணவன் முகத்தை நோக்கி 
யொன்றிய நமக்கச் சென்ம மொழிந்துயர் புற்ற தெவ்வர 
றின்றியா னுணரு மாறிங் கியம்புவாய் கொல்லோ வென்றான் . 


( ஙங ) 


தெரிந்தனன் புகல்வே னென்று செப்புவான் வரா 3 தேவன் 
விரிந்த நீர்த் தரங்க மார்கா விரிப்பெருக் தீரத் தோர்பாற் 
புரிந்தபல் வளமார்த் தாண்ட புரமென்றோர் நகருண டாங்குப் 
பரிந்தபன் மறையோ ருள்ளோர் பனவன் யான் பாவி யானேன் . 
தினநசைஇ யோடி யோடிச் சிராத்தபோ சனமே செய்வேன் 
கனங்கர் கண்டன் கோயிற் பொருளெலாங் கரலிற் கொள்வான் 
மனனமர்ச் தொருசாட் கஞ்ச பாத்திர மொன்று எவ்வித் 
தனபதி யனைய நின்கைத் தந்தன னீயுங் கொண்டாய் . 


அந்தவே துவினா லியான் செத் தளவினா ணரகந் துய்த்து 
முந்தவெங் கேழ லாகி முட்பயில் காட்டு ழன்றேன் 
றந்தது மறாம லேற்ற வணிகனாக் தகவி னீv 
நந்தவெர் நிரயத் தாழ்ந்து நாயுரு வானா யன்றே . 


( 56 ) 


இருவரு மநேக கால மெரிபுலா துன்பந் துய்த்துப் 
பொருவரும் பெருந்து றைக்கட் பொருந்துநா ராயணப்பே 
ரொருவருந் தீர்த்தத் தாழ்ந்தவ் வுருத் துறந் திவ்வா றானோம் 
வெருவருங் கைலை சார்வா மினியென விளம்பி னானால் . 


( நஅ ) 


எண்ணருங் கோடி கால மிருந்தவ மியற்றி னாலு 
நண்ணருங் கயிலா யத்து நாயும்பன் றியுமா யுள்ள 
தண்ணரு முருவ நீத்தார் சார்த்துவாழ்ச் திருந்தா ரென்ளிற் 
பண்ணரு மரிதீர்த்தத்தின் பெருமையார் பகர வல்லார் . 


( ஙகூ , 


வாசித்த மலர்த்தார் மார்ப மன்னவ திருமால் வந்து 
பூசித்த வண்ணஞ் சொற்றாம் புத்தியு ணீனைப்பார் பாவ 
மோசித்த கருணைக் காலாக் கினியுருத் திரர்தா முற்றி 
கேசித்த திறத்துப் பூசை நிகழ்த்திய திறமுஞ் சொல்வாம் . 

திருமாலுபதேசப்படல முற்றிற்று , 

ஆகத்திருவிருத்தம் அஎக . 


( ச ) 


காலாக்கினியுருத்திரருபதேசப்படலம் . காடு 
காலாக்கினியுருத்திரருபதேசப்படலம் . 


* புதல்வியே சேய்மை தனக்கெதிர் மறையே பொருந்தவெள்ளிலைபுணர் கமுகே 
விதநவில் கிளியே திரட்சியே செவ்வா யென்றுரை செயுநில மகனே 
முதல்விகம் மிறைமே னியிற்கொளும் பங்கே முகத்தலங் காரமாங் கண்ணே ( டே . 
சுதமிலிவ் வெண்பேர் நாப்பணெட் டெழுத்தெட் டெழுத்தெனிற் றோற்றமு முண் 


வேறு . 


சங்கார காலமரி பயன்வாழ் வைப்புந் தருவுலகுந் திசைப்பாலர் தங்கு வைப் 
பும் , பொங்கோத வுத்திவரை புவிமற் றியாவும் பொடியாக்கி வெள்ளிய நீ றெடுத் 
துப் பூசிச் , சிங்கார வருவமாய் நிற்குங் காலச் செந்தழற்பே ருருத்திரரா சிரியற் 
கண்டு , பொங்கார்வத் தொடும் பூசித் தருள்கொள்வான்றம் போனூற்றெட் டுருத்தி 
ரர்கள் புடையிற் சூழ . 

( 2 ) 
செஞ்சடா மகுடம் விரிந் தொளிர நாகச் செம்மணிக்கங் கணம் விளங்கச் செறி 
பூங் குல்லை , கஞ்சநா றியபஞ்ச வடிவி ளங்கக் கரும்பன்றிக் கோடாமை யோடு 
தூங்க , விஞ்சுதலை மாலையெலும் பணிகு லாவ வேன் மழுவா ணேமிதண்டு சூலந் 
தோட்டி , யஞ்சரோ ருகக்கையமை தாச்சி லம்பொள் ளடியலம்ப முக்கண்னும் 
விராவி நிற்க. 

நெடுங்கழுத்துங் குறுந்தாளும் பருத்த கையு நீளுகிரும் பிறையெயிறு நான்ற 
வாயு , மொடுங்கலில்பங் கித்தவையுங் குழிந்த கண்ணு முயர்மார்பும் பெருவயிறு மொ 
ன்னா ரஞ்சுங் , கொடுங்கொலைச்சூ லமுங்கபா லமும்வி ளங்கக் குழையசைய வுடை 
துவளக் குதித்துத் துள்ளி , யடுங்கனத்தினிடி முழக்கு மஞ்சப் பாடி யாடியெணணி 
லாப்பூசப் படைக ளெய்த . 

துந்துபிகா களம்பூரி மணிசே கண்டி துடிமுரசு பம்பைசின்னந் தடாரி பேரி , 
மொந்தைகல்ல வடந்தக்கை முழவு வீணை முருமுதற் பல்லியமு மியம்பா நிற்கச் , 
சுந்தரவெள் விடைக்கொடிமுன் போத மற்றுஞ் சொல்லாத சின்னமெலாந் துவ 
ன்றி மொய்ப்பச் , கொந்தலர்பூம் பொழில்புடைசூழ் சிவபு ரத்தைக் குறுகியர்கண் 
முன்னமைந்த கோல நீங்கி . 

சாந்தகுணத் தவவுருவங் கொண்டு நீறு தரித்திருத்தி ராக்கமணி தலைதோண் 
மார்பு , வாய்ந்தகரத் திடைமருவப் பூண்டு குந்த வனத்தினுக்கு மாறளிக்கும் வட 
கீழ்த் திக்கி , லேய்ந்துவளர் மகிழ்வனத்திற் சாலை செய்தாங் கிருந்துபஞ்சாக்கரசெப 
த்தோ டிடைவிடாமற் , பாந்தளணி பெருந்துறைச்சிற் பரன்ற னெஞ்சிற் பதித்து 
மிகு தவஞ்சிலநாட் பண்ணுங் காலை . 


* புதல்வி - குமாரி ; சேய்மைதனக்கு எதிர்மறை - அணிமை ; வெள்ளிலை 
புணர்கமுகு - பாக்கு ; கிளி - சகம் ; திரட்சி - கவான் ; நிலமகன் - குசன் ; பங்கு - 

கண் - பார்வை ; இப்பெயர்களினிடையேயுள்ள எழுத்துக்கள் மாணிக்க 
வாசகர் . 


பாகம் ; 


காசு 


திருப்பெருந்துறைப்புராணம். 


சது வேத பு.மேவு மான்ம நாதர் தவம்புரிசீலத்தமைகா லாக்கினிப்பேர் , முது 
வாய்மை யுருத்திரருக் கருள்வா யென்று முந்து புதம் பெருங்கறாணை யுந்த லாலே , 
கதிமேய விடையேறி யொருபால் யோகக் கன்னியமர்ந் திடச்சடைமேற் கலை 
வெண் டிங்க , ணதிபோகி தலைமாலை கொன்றை தும்பை நக்கூ விளந்தூர்வை 
யெருக்க ளாவ . 

திருவிறிரு முகக்கருணை யொழுகச் செவ்வாய்ச் சிறமுறவ லொளிரமிளிர் 
வளைத்தோ டாட , வரியரவும் புரி நூலு மிதழித் தாரு மணிகெழு பொற் பணிபலவு 
மார்பின் மின்னக் , கரியவிடத் திருநீல கண்ட மியாருங் கைகுவிக்கும் படி விளங்கக் 
கரங்க ணான்கும் , தெரிமறிமான் மழுவபய வரதந் தயங்கத் திண் புலித்தோ றிருவரை 
மேற் செறிந்து நால . 

வே தமுருத் திரிந்தபரி புரம்பொற் றாண்மேல் வீழ்ந்தலற மலரவன்மால் விண் 
ணோ ரேத்தப் , பேதமிலா முனிவரர்திம் புருடர் சித்தர் பிறங்குகா ரதர் முதலோர் 
புகழ்ந்து பாடச் , சீதமதிக் குடைக விப்பப் பதங்க ரெங்குஞ் சிறந்தவொளி விளக் 
கெடுப்பத் திசைகாப்பாளர் , போதமணி யடைப்பை முதற் பலவுந் தாங்கிப் போத 
நறுங் கற்பகம்பூ மாரி பெய்ய . 

கணகாதர் தொண்டரெலா மிருகை கூப்பக் கனிந்துரைக்கு மரவொலியேழ் 
கடலிற் பொங்க , மணராறு மிளந்தென்றல் வந்து லாவ மாமுகில்கள் விதானமிட 
மகிழ்ந்து நந்தி , குணமார்கட்டியங்கூற வெயிலு வந்த குஞ்சரமா முகக்கன்றுங் குமர 
வேளுக் , தனவாமூ டி கமயின்மே லிவர்ந்து முன்போ தரவெளியே வழியாகச் சார் 
ந்து வந்து . 

( க ) 
மகிழ்வனத்திற் றவம்புரியு முருத்தி பேசர் மனமகிழுக் திருக்காட்சி வழங்கும் 
காலை , கெகிழ்தருகண் மலர்களிரக் கண்டெ ழுந்து நிலமீது வீழ்த்திறைஞ்சி கெர்த 
ராவன் , புகிழியவிழ்த் தெனவ 

வளர வாடிப் பாடிப் பொலிந்திருகண் மழைபொழியப் 
புளகம் போர்ப்ப , முகிழுறுகை செஞ்சடா முடிமேற் செல்ல முன்னின் 

று தோத்தி 
ரங்கண் மொழிவ தானார் . 

( கக ) 
அடி நடுவீ றொன்றுமிலா முதலே போற்றி யகண்டபூ ரணஞான வமுதே 
போற்றி , முடிவில்வெளி யெனநிறைந்த வெளியே போற்றி முத்திக்கு வித்தாய 
வொளியே போற்றி , வடிவெழுத லரிய பெரும் பொருளே போற்றி மறைமுடிவு 
மெட்டாத மணியே போற்றி , கடியெனவன் பினர்வேண்ட நடிப்பாய் போற்றி 
மறுமலர்ப்பூங் குருத்தவன சாதா போற்றி . 

( க 2 ) 
சாதமரும் வண்சங்கக் குழையாய் போற்றி கைலாய மலைமேய கடலே போ 
ற்றி , சீதமதிக் கொழுந்தணிந்த சடையாய் போற்றி திரிபுரமு நீறெழமுன் சிரித் 
தாய் போற்றி , பாதமலர் கொடுமனை யுதைத்தாய் போற்றி பங்கயத்தோன் றலைவரி 
ந்த பரனே போற்றி , கதவுரு வேதவுரு வானாய் போற்றி நறுமலாப்பூங் குருத்தவன 
காதா போற்றி , 

( கசு ) 
தேனமருங் கொன்றைமலர்த் தாராய் போற்றி சித்தசனை யழற்குணவு செய் 
தாய் போற்றி , மானமர் செய் மழுவிருகை பொறுத்தாய் போற்றி வரிசிலையா மா 
மேரு வளைத்தாய் போற்றி , போனகமா விடமுண்டும் பொலிவாய் போற்றி பொத் 


காலாக்கினியுருத்திரருபதேசப்படலம் 


க 0 எ 


பொதுவி னின்றுகடம் புரிவாய் போற்றி , ஞானவொளி யாய்விளங்கு சுடரே போ 
ற்றி நறுமலர்ப்பூங் குருந்தவன காதா போற்றி . 

( கச ) 
இச்சையின்றிப் பிச்சைகொண்ட விறைவா போற்றி யேழுலகும் கடந்துநின்ற 
வெரியே போற்றி , கச்சையென வரவசைத்த கடவுள் போற்றி கதிகெழுவெள் 
விடைவருமுக் கண்ணா போற்றி , பச்சையொடும் பவளநிறம் படைத்தாய் போற்றி 
பசுபதியா மநாதிமுத்தப் பரனே போற்றி , கச்சையமு தாக்கியன்பர்ப் புரப்பாய் 
போற்றி நறுமலர்ப்பூங் குருத்தவன சாதா போற்றி . 

ஓமவழற் கிறையோ முட் பொருளே போற்றி யோகரா யகிபுணருத் தமனே 
போற்றி , தாமரைக்க ணொன்றணிந்த சரணா போற்றி சக்கரமால் வேண்டவா 
டலைவா போற்றி , மாமனென விமாசலத்தை மகிழ்வாய் போற்றி மலைமகளை மணம் 
புணர்ந்த மணியே போற்றி , நாமவெழுத்தைந்துணர்த்துக் குரவா போற்றி நறு 
மலர்ப்பூங் குருந்தவன நாதா போற்றி . 

( கச ) 
வேறு . 
இப்படி நற் றுதிபுரியு மிசைகேட்டு மனமகிழ்ந்து 
செப்புமழ லுருத்திரர்க்குத் திருகோக்காற் றீக்கைபுரிக் 
தற்புதச்ச டாக்கரத்தோ டகோரவுருத் திரமனுவு 
மொப்புயர்வொன் றில்லாத வுபதேசஞ் செய்தருளி , 

( கஎ ) 
ஐந்தமையும் தொழிலினடு வாயதொழி லுனக்குமுனங் 
தந்ததுவர்த்தித்திருக்கச் சகலவர முங்கொடுத்தே 
மெந்தமருட் பதத்திலுதித் தீறுசெய்கா ளொடுங்குதலா 
லுந்துனக்கு மலமாயை யொடுக்கமிலை யென்றுணர்தி . 

( கஅ ) 
நீயேதாம் பேதமென நிகழ்த்து தலொன் றிலையுனக்குத் 
தாயான திரோதவருட் சத்தியே யுன் கோப 
மாயாத பேர்கடமோ குணமென்ப ரத்தனையும் 
வீயாத பல்லுயிர்கண் மேவுமலம் விடுப்பதற்கா , 

{ கசு ) 
களிம்பகற்றப் பொன்சுடுவோர் கணக்கென நீ கொண்டதுவாம் 
விளம்புமல மற்றவுயிர் மேற்கருணை யுனக்குமுண்டா 
மளந்தறியா மலவுயிர்கட் கதிகாரி நீயேயாக் 
துளங்கவிலாச் சக்காரத் தொழிலொடுவாழ்க் திருசுகத்தே . 

( 20) 
நச்சும்வர மினியுனக்கு கம்பால் வேண் வேதுண்டே 
லச்சமற வுரைத்தியென வஞ்சலித்தென் னுளத்துன்றாள் 
வைச்சிருக்கும் வரம் வேண்டு மஃதன்றி மாண்புடையாய் 
நிச்சயமா வினுமொன்று வேண்டுமது நிழ்த்துவன் கேள் . 

( உச ) 
அடியனேன் றவம்புரிந்த வித்தானத் தடி கேணன் 
கொடிதராச் சிவலிங்க வுருவாதல் வேண்டுமய 
விடியவோர் சிவகங்கை யெனப்புகறீர்த் தமும்வேண்டுங் 
கடியபூ வாதிகொண்டியான் கனிந்தருச்சித் திடல்வேண்டும் . 

( 22 ) 


கஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


கலம்பொலியும் கயிலாய சாதரென வொருதிருப்பேர் 
நிலம்பொலியும் படியடிகேணீர் பூண்டு கொளல்வேண்டும் 
வலம்பொலியு முமைக்கண்டு வணங்கிவாழ்த் துகரெல்லாம் 
பலம்பொலியும் யாவையுகன் க 

கனுபவிக்கும் படி வேண்டும் . 


( உங ) 


இந்தவர மருளுகென விலிங்கமுக்தீர்த் தமுமாங்குச் 
சந்தமுறத் தோற்றிமறைச் தொருகுருந்த வனஞ்சார்ந்தா 
ரந்தமிலாப் பெருங்கருணை வான்மகா யகரிப்பாற் 
சத்தமல ராதிகொடு பூசிக்குக் கடன்பூண்டார் . 


( உச ) 


வளைத்தபுகழ்ச் சிவகங்கைப் புனலாடி மகிழடியின் 
முளைத்தவொரு சிவக்கொழுந்தை யத்தீர்த்த முகத்தாட்டி 
விளைத்தமது மலர்சூட்டி விரும்புநிவே தனமூட்டித் 
திளைத்தமகிழ்ச் சியிற்றுப தீபமுங் கோட் டினர்மாதோ , 


( உரு ) 


( உக ) 


பிரியாம லுடன் வந்த பெருங்கணகா யகர்மலர்மா 
தரியாதி வானவர்களாராயு முனிவரர்க 
ஹரியாராஞ் சித்தர்முத லோது பெருந் தவத்தசெலாஞ் 
சரியாத வன்பினராய்த் தாந்தொழுது பூசித்தார் . 
எத்து திரு மகிழடிக்கி ழிவ்வண்ணம் பூசித்துச் 
சோத்துனடி யோமென்று குருந்தடியும் போய்த்தொழுது 
வாய்த்தவுருத் திரண்ட முகட்டினிற்போய் வாழ்ந்திருந்தார் 
சாய்த்தவினை மற்றோருக் தத்தமிடம் போயமர்ந்தார் . 
விசைத்தமலர் மகிழடியில் வீற்றிருக்கும் பெருமானை 
யுரைத்தவிதிப் படிபூசை யுபகாணத் தியற்றுகரும் 
புரைத்ததுதி புரிகுகரும் புத்தியுற நினைக்குகருக் 
திரைத்தவினைக் கடல்கடந்து சிவலோகத்தின் புறுவார் . 


( உஎ ) 


( உ.அ ) 


10 


தியுதய மதிவார மதிகதிரை யராக்கவர்கா 
ரதிபலஞ்செய் பிரதோட மாதியவாய்ப் பூசிப்போர் 
துதிகயிலை புகுவர்சிவ கங்கையுறத் தோய்வாரும் 
பதிகருணைக் கிலக்காகிப் பரலோகத்தின் புறவார் . 


கனசவுராட் டிரதேயக் காளிந்திக்கரைவில்வ 
வனமெனுங்கேத் திரம் வில்வ வனநாத ரெனப்புகலு 
மனகருள ரவரமரு மாலயத்திற் பணிபுரிவான் 
மனமுனெவற் றினும்வாஞ்சை சற்றேனு மில்லாதான் . 


( ங O ) 


அந்தக்க ரிடையேற்கு மையத்தாற் பசியொழிப்பான் 
பந்தமென லணுகாத படியொழுகும் படிமத்தான் 
சிந்தவிலாச் சிவசேயஞ் செறிபன்டா ரம்பொருவான் 
வெந்தமடி போலமர்வான் விரூபாக்க னெனும் பெயரான் . 


( கூக ) 


காலாக்கினியுருத்திரருபதேசப்படலம் . 


கலக 


( ஙஉ ) 


அன்னவன்றன் சீலமுழு தறிர்தங்க டினிதோம்பு 
மன்னவனேர் வரவழைத்து மறையவர்தங் குலமணியே 
கன்னயமார் வில்வவன நாயகர்கோ யிலையோம்ப 
வென்னருநின் போலாகா ரென்று சிறப் புறத்துதித்து . 
அன்ன தளி முழுதோம்பு மதிகார நடத்திவர 
னின்னதெனக் கொடுத்தனம்யா சேர்த்துகரங் கோடியென 
மன்னவன்பல் காலிரப்ப மறுத்தனன்மற் றமைச்சர்முனோ 
சென்னருஞ்சொல் வார்த்தையினா னேற்றுமீன் டனன்மாதோ . 


- 


( ங ) 


( ஈசு ) 


கதிருதய மெழுமுனமைங் கன்னலெனத் துயிலுணர்ந்து 
பிதிர்தவின்மெய்ச் சசியாற்றிப் பிறங்கியவெண் ணீறணிந்து 
மதியமையுந் தலத்தடைந்து மலசலநீத் தருநூல்சொல் 
விதியமையும் கோன்மென்று மென்றுமிழ்ந்து தூயவனாய் . 
தளிமுனுற மிலக்குமிதீர்த் தம்படித்து நீறணிந்து 
களிசெயுங்கண் மணிபூணடைந் தெழுத்துமுளத் துறக்கணித்தே 
தெளிதருமா லயம்புகுந்து வில்வவனச் சிற்பரனை 
யெளியவர்பங் காங்காருண் ணியவதியைப் பூசித்து . 
தழையவதி காரஞ்செய் தானத்தி னினிதமர்ந்து 
விழையவரு சிவத்துவிசர் முதலோரை விளித்து மனம் 
குழையவவர் முககோக்கிக் குறைவினா வுபுமுடித்துப் 
பிழையமையா விதகடத்தும் பெருந்தொழிலிற் றலைநின்றான் . 
பொறையொன்று திருமனத்தான் வில்வவனப் புராதனராம் 
பிறையொன்று சடையார்த மாலயத்துப் பேணுதொழிற் 
குறையொன்றும் வாராது கடாத்துபுகொள் பொருளிலன 
விறையொன்றுங் கொளானீறே யேற்றைய மேற்றுண்பான் . 
சிலர்பாற் போய்ப் பாற்பசுக்க டெவ்வுபு சேர்த் தனன்றளிக்காச் 
சிலர்பாற்போய் சந்தவனஞ் செயதிலஞ்சேர்த்தனன் கவர்ந்து 
சிலர்பாற் போய்ச் சோலைவளஞ் செறிதரக்கைக் கொடுவிட்டான் 
சிலர்பாற் போய்க் கொணடுவிளை நிலமேன்மே லுஞ்செறித்தான் . 
சீலங்கொள் விரூபாக்கன் சிறந்தவதி காரத்திற் 
காலங்கொள் பூசையினாற் கருது பல விழாவினா 
லாலங்கொண் மிடற்றாருக கமுதாகுஞ் சிறப்பினாற் 
கோலங்கொ ளொன்றாலும் குறையிலையென் றிறைமகிழ்ந்தான் . 


( ஙா ) 


( ங 4 ) 


மிக்கமகிழ் மேவுதலால் விரூபாக்கன் றனையழைத்துத் 
தக்கமணிப் பணிகாம்பு தாணிபுகழ் நேத்திரங்க 
டொக்கபல்பாத் திரம் விளகன் னிலமாதி துன்னாரூர் 
கக்கழலாக் கினர்க்கென்றே விறைகொடுத்து சலஞ்செய்தான் . 


( ச O ) 


கக 0 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


இந்தவித மொழுகுகா ளெக்குஞ்சென் றையமெடீஇப் 
பத்தமற வுண்ணும் விரூ பாக்கனுக்கு மூப்புவர 
நந்தவட லந்தளர்ந்து கரம்பெலும்பு வெளிப்பட்டுச் 
சந்தமுற நடக்குகடை தடுமாறக் கோல்கொண்டான் . 


உணவொழியத் தளர்காலை யுமாபதியா லயத்துள்ளா 
லணவுசிவத் துவிசனத்தி யயனஞ்செய் வான்கரணன் 
பணமலிகோ சங்காப்பான் பாகஞ்செய் வானாகத் 
தணவருமை வருங்கூடி விரூபாக்கன் றனைச்சார்ந்தார் . 


( ச 2 ) 


ஐயரே மூப்பினா லலசினீ ரலைந்தமுது 
செய்யமுடி யாதினிமேற் சிகரிமடத் திடையமர்ந்தா 
லுய்யா மொவ்வொருகாட் கொவ்வொருவ ராக்கொணர்ந்து 
வெய்யதர வமுதுசெய விரும்பியுத வுவமென்றார் . 


( சசு ) 


ஆயவிரூ பாக்கனுமற் றவ்வார்த்தை தனக்கிசைந்து 
பாயமடத் தமர்ந்தான் மேற் பன்னியவை வருமிக்க 
கேயமுட னொவ்வொருகாட் கொவ்வொருவ ரரம்பத் 
தூயவமு தளித்துவந்தார் தொலைந்தனவிப் படிப்பன்னாள் . 
சோறுசுமந் தலுத்தாரித் தொழினமக்கே லாதென்று 
மாறுபடு மனத்தாராய் மற்றொருகா ளவன்பால்வர் 
தூறுதலிர் தாயாங்க ளுதவுவதி லொருகாள் போ 
லேறுதவத் தீர் நடக்க வருத்தமுறு மாலின்னும் . 


( சசு ) 


( சசு ) 


ஆறிப்போம் சமைத்தவெலா மது துகரி னோயின்மை 
மாறிப்போம் பிணிவந்து மூப்பினிடை வருத்து மேல் 
வீறிப்போம் பெருந்தவத்தீர் மேன்மேலு மபராத 
மேறிப்போ மெங்களுக்கொன் றியம்புதல்கொள் வீரென்றார் . 
நீர்தேடி வைத்தவிளை நிலமுழுதும் துரோணமலர் 
கார்போலு மெனவெண்னெ னனிவிளையுள் கமழ்சோலை 
யேர்சாலின் கனிகாய்மற் றினுமுதவும் பசுக்களெலாம் 
பார்சோரப் பால் பொழியும் பாயமடைப் பள்ளியிடை . 
ஒருவனைவைத் தெண்ணியவா நடப்புரிவித் துண்பதுவே 
பெருலேனென் சார்கேட்ட விரூபாக்க னது பேணி 
வெருவலிலா முன்புரி வினையினா லுடன்பட்டான் 
மருவியமற் றவர்போனாச் மதிவழிச்செய் தின்டிருந்தான் . 
சின்னாளிப் படியுண்டு தீராநோய்க் கோட்பட்டு 
முன்னாவெர் யாழுத்தி முதுமறையோ னிறச்தொழிதான் 
றென்னமக் கடுங்கூற்றின் றமர்கொடுபோய்த் தீவிடமு 
மன்னாவெர் கிரயமெலாம் புகுத்திவருத்தினர்மாதோ . 


( சஎ ) 


( சஅ ) 


( சக ) 


காலாக்கினியுருத்திரருபதேசப்படலம் . 


சுக்க 


எண்ணினா ணிரயமெலா மனுபவித்து மீறாகாக் 
கண்ணிலபா தகத்தாலே காவிரிகாட் டொருகிளியூர்ப் 
புண்ணில் வாய் வைத்துழலும் புலையர்சேரியினுழனாய்ப் 
பெண்ணிலோர் பெண்ணாயாய்ப் பிறந்தனன்வா தனைப்படுவான் . 


( 50 ) 


புகையர்மனை யுட்புகுந்து புலாற்பாண்டம் வாய்வைத்து 
நிலைகுலைய வலர்மொத்த சொத்து ரங் குரைத்தகன்றே 
யுலைவுமிக விவ்வண்ண முழிதருநாட் கருக்கொள்ள 
வலைமுனவி லைவர்களு மடிந்துபற ழாயுதித்தார் . 


( ருக ) 


( 32 ) 


( ருகூ ) 


முநிவல்பறழாயுதித்த வறுவருளு முதுமறையோன் 
வடுவமையு மிழிசென்ம நூறெடுத்து மாய்ந்து மாய்க் 
திருகுமொரு புலைச்சேரி யிடைப்புலைய னாய்ப்பிறந்தான் 
கடுமுதலை யாய்ச்சிவகங் கையிற்பிறந்தா ரைவர்களும் . 
புலையுருக்கொண் டவனெடுநாட் போகாத துயரமுழக் 
தலைபுனனா டகன்று தென்னாடணையவரு காலளவா 
விலைமலர்செற் றியகுருந்த வனநோக்கி யெய்துவான் 
மக வின்முனல் வினை தாழவ மாழ்வனத்தி னிடைப்புகுந்தான் . 
முதுகேளில் வருத்தமுற மூச்செறிந்து வருபுலையன் 

வேத புரவடகீழ்த் தங்குமகிழ் வனத்தருகு 
மதுவேயு மலர்ப்பொய்கைச் சிவகங்கை வந்து வீழ்ச் 
திதுவோம் முயிர்காப்ப தென்று துளை தருகாலை . 
ஐந்துபொறி யலைப்பது போ லைந்து முத லேயும்பற்றி 
நைந்துசித றிடவுறுப்பு கலியவவணுயிர்மாய்ந்தான் 
வந்துபர சிவனருளாற் கணநாதர் மானமிசை 
கத்துசா வுரூசல்கி யேற்றிகடந் தனரம்மா . 


( ருச ) 


மானமிசைச் சென்றவன் வண்சயிலா யம்புகுந்தான் 
கீனமில்பல் போகமுத்துய்த் தினிதிருந்தான் சிவகங்கை 
யானதத் துதித்தசிறப் பான்முதலை யானவருக் 
தானவுல கடைந்தாங்குத் தவிர்போகத் துய்த்திருந்தார் . 


(ருசு ) 


(ருஎ) 


இரும்புலைய னாலை மெண்ணது படித்தாலும் 
பெரும்புவன மேத்துகயி லாயபதம் பெறக்கொடுத்த 
தரும்புமலர்ச் சிவகங்கை யம்மட்டோ முதலைகட்குஞ் 
சுரும்படையாச் சற்பகப்பூஞ் சோலையுல களித்ததால் , 
பத்தியட னடைந்தொருவர் பகரும்விதிப் படிமூழ்கிச் 
சுத்திதரு நீறணிந்து தூய்தாங்கண் மணிபுனைந்து 
சத்தியனைக் தெழுத்தெண்ணி மகிழடியார் தமைப் போற்றின் 
முத்தியடை குவரென்றே மொழியவும் வேன் வெரேபோ . 


( ரு அ ) 


கக 

திருப்பெருந்துறைப்புராணம் . 
போதவருத் திரரடைந்து போற்றுகிற மெடுத்துரைத்தா 
மோதவளம் புவியுவப்ப வொள்ளியசெந் தமிழ்பொலியப் 
பாதகங்கள் பறச்தோடப் பரசமயக் தடுமாற 
வாதாக ரடிகளவ தரித்ததிறம் வகுத்துரைப்பாம் . 


( ருக ) 


காலாக்கினியுருத்திரருபதேசப்படலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் க ஙo . 


திருவாதவூரர் திருவவதாரப்படலம் . 


முடியால் கொள் பெருமானும் வாதவூர் முனிவரரு 
மடியாரு மாண்டானு மாயமுறை யினாவரைக் 
கடியாரா யடைதருவார் கலந்து நுக ரினபத்தோர் 
படியாரே யெனிலவருக் கென்னமுறை பகர்வாம்யாம் . 


( க ) 


வரைவளைய நடுப்பொலியு மாநிலமா மடக்கொடிக்குப் 
புனாயிறிரு முகமாகும் பூழியர்கோ மான்றிருகா 
டுரைசெயுமம் முகக்கண்ணா யொளிர் தருங்கா விரியினுநீர் 
கரையறமே லெழும்வையைக் கரையுளதாம் வாதவூர் . 
இழைகாட்டு நுண்ணிடையா ரெழில்காட்டும் பொழிலெங்குங் 
குழைகாட்டு குறுஞ்ருதக் குயில்காட்டு மயில்காட்டுந் 
தழைகாட்டு மற்றுமுள தடைஞ்சினைகள் வயலனைத்துங் 
கழைகாட்டும் பொய்கைமினனார் கண்காட்டுங் கயல்காட்டும் . 


( 
ங 
) 


கடுத்துவரு புனல்வையைக் கரையுயாக் கடிதலைக 
ளெடுத்தெறியு மணியஞ்சி பிரிந்தோடு மோட்டெருமை 
படுத்தொருவா வியிற்பாய வாங்குவாரால் முட்டிடப்பால் 
வித்துமிதச் திடுமொருபால் வெள்ளமிதர் திமோல்போல் . 


வேலியென மிடைகரும்பி னடுப்பாகம் விளைகதிர்ச்செஞ் 
சாலியறை தரச்ஞ்சி தாந்துனைத்த தண்டனைத்தாய் 
வாலியசா றொழுகவிடப் பெருகியது மடையுடைத்துக் 
கோலியவெங் கும்பரவுங் குறிக்குமொரு கடலேபோல் . 


மழைபொழிவ தெனகாளு மதுப்பொழிவ மலர்ச்சோலை 
தழையுமுகிற் கொடியென்னத் துகிற்கொடிதங் குவகொச்சி 
விழைபுமலை மாறுபடுஞ் சோறுபடும் வியன்மாடக் 
கழைவின்மத னெனப்பொலிவார் வனப்பொலிவார் கழன்மைந்தர் . 


ககங 


திருவாதவூரர் திருவவதாரப்படலம் 
இழையணிமங்கையர்கடையு மிட்டிடையு மொருபிடியே 
குழைக்கர்வ துஞ்செவ்வாய்க் கொழும்பாட்டும் வள்ளையே 
மழைநிகரைம் பான்முன்கை மருவியொலிப் பனவண்டே 
விழைதொடர்மா லையுமுள்ளம் விரும்புமாலையுங்கற்பே . 
இருள்காட்டுக் கரியகுழ லெரிமணிப்பூண் கிழக்குதயப் 
பொருள் காட்டு மறையோர்முற் புத்தி செய்கால் வரும்புனைந்த 
மருள் காட்டுந் தாமுணரா மாநீறு மதிக்கிரணத் 
தெறாள் காட்டு மெனிலிரவுந் தினகரனு மதியுமிகை. 


(எ) 


அ) 


( க ) 


டலெடுத் தெறிமுத்த மொள் வயிர மாணிக்கம் 
கூடல்கொள்வீதிகளுவர் நீர் கூடாத கடலொக்கும் 
வாடலின்மா லையுஞ்சாந்து மான்மதமு முறல் கொள்வா 
னாடலமை தரப்பரப்ப னயந்தவா வணம் பொருவும் . 
வேதகனி முழங்கொலிக்கு மிக்கவா கமமாம்பல் 
பேதகனி முழங்கொலிக்கும் பெருமகன் ரியவொலிக்கும் 
கீதகனி முழங்கொலிக்குங் கெழுகளிறா திகளொலிக்கு 
மோதகனி முழங்குமொலி யொவ்வாதா லொவ்வாதால் . 


( 
50 
) 


( கக ) 


வாதவூர் மறையொழுக்க மல்லான்மற் றொன்றுமரு 
வாதவூ ரடைந்தாரை மலக்குரம்பை யகத்தினிரு 
வாதவூர் சிவானந்த வாரியிடை வழுத்தலொரு 
வாதவூ ரெனப்புகலும் வார்த்தைவா னிடத்துமுள . 
ஒளிகெழுதற் குறபெயர்கொண் லெகமெலாம் வழங்குமொரு 
வளியுதவ லிரண்டெனவுண் மதித்து தவல் கற்றென்ன 
வளிமருவ விம்மை மறு மையுமடைந்தார்க் களித்துவக்குக் 
தெளிமருவு பன்மறையோர் செறிந்ததிரு வாதவூர். 


| 


(கஉ ) 


( கங ) 


சோணாடு தலை சிறப்பத் துதைபிரம புரமெனவும் 
வேனாடும் வனப்புடையார் மிடைந்ததிரு ககொட்டின் 
வாணாடு நாவலூர் வளர் திருவா மூரெனவு 
நானாடு மதிவழியோ னாட்டுளதவ் வாதவூர் . 
புத்தர்முதற் பல்சமயப் பொய்க்குழிவீழ்ந் துழல்கின்ற 
மத்தர்கினை தோறகினை தோறம்வாய் வெரி இத்தாழ 
வத்தர்தொழும் பியற்றியாங்க ணினைதோறு மகமகிழ்ந்து 
முத்தரினுக் களித்தியா முனத்துனதல் வாதவூர் . 
சிறவாத செறியகற்றிச் சிறந்தகெறி வினைநிறத்தி 
மறவாத வன்புகொடு மண்ணொடுவான் றுதித்துய்யப் 
பிறவாத கெறிபடைந்த பெருந்தகைமு னவதரித்த 
வறவாத வூர்ப்புகழை யாமேயோ வறைகிற்போம் . 


( கச ) 


ககச 

திருப்பெருந்துறைப்புராணம் 
இந்தநக ரகம் வாழு மிருபிறப்போர் தங்குழுவு 
ளந்தமிலாப் புகழ்பெறுமா மாத்தியர் தங் குலத்துதித்தார் 
சந்தமிகு மறையொழுக்கர் தலைரின்ற பெருங்குணத்தார் 
பந்தமகற்றிடுஞ்சைவப் பற்றுவழி வழியமைந்தார் . 
தன்னமுமா சில்லாதார் சம்புபா தாசிருத 
ரென்னதவி னாமத்தா ரெல்லாருச் தொழப்பொலிவா 
ரன்ன வரில் லறக்கிழமை யமைந்தொழுகு கடன் பூண்டார் 
மின்னவிருஞ் சிவஞான வதியெனும் பேர் மேவினார் . 


( கசு ) 


( கா ) 


இத்தகைய மனையாரோ டியைந்துவாழ் தருமறையோ 
ருத்தமர்வெம் பரசமயக் குறும்பொழிக்கு மொருமதலை 
யத்தாரு ளாற்பெறவா னாதரித்த கருத்தினராய்ச் 
சித்தமொரு வார் தினமுஞ் சிவாலயத்தில் வழிபடுவார் . 


( க , 


கதிருதய மெழுமுனமைல் கடிகையெனத் துயிலொருவி 
யதிர்புனலின் முழுகுபு றணிந்துவிழி மணிபூண்டு 
சதிருறுமைக் தெழுத்தெண்ணீத் தழைதருகக் தனம்புகுந்து 
பிதிர் தலிலா மலர்குற்றுப் பிறங்குதொடை தொடுத்தணிந்தும் . 


( கக ) 


ஆனாற செய்வாக்கித் திருவிளக்கு சனியமைத்து 
மோனவடி யவர்க்காணின் முந்துபுசென் றுபசரித்து 
மானவமு தூட்டியுமவ் வ 

ரிறைவர்விழா 
வீனமறச் சிறப்பித்து மினும்பலசெய் தியலுாள் . 


வாதவூ 


(20 ) 


{ 25 ) 


நெடுந்துயிலே முத்தியென நினைந்து நூ லுரைத்துமேற் 
படுந்திறமொன் றேனுமுண ராதபா தகாடர்ந்து 
வித்திறமில் வேதசெறி விறமாற்றி வெய்யபெருங் 
கொடுந்துயர செறியமைத்தார் குலவுதமிழ் நாடனைத்தும் . 
அததெரிமா முனிவரரு மமரருமற் றவர்க்கிறையுஞ் 
சதுமுகனு கெடுமாலுந் தாங்கரிய கவலையராய் 
முதுபுகழ்சா றிருக்கயிலை முன்னுபுகள் தியைவணங்கிக் 

மெனயா மிறையவன்பொற் கழறொழவந் தனமென்றார் . 
நந்திபுகுத் திடப்புகுந்து நம்பெருமான் கழல்வணங்கிப் 
பத்தியினின் றனர்வந்த கருமமெவன் பகர் மினென 
வந்திமதி முடித்தபிரா னருளுதலு மாறொழுது 
முந்திமொழி குவன்பிடகர் முயன்று செய்தி வினை உனைத்தும் . 


( உஉ ) 


( உங) 


திசைக்கடல்கு மூலகமெலாஞ் சீவரப்போர் வையாடர்ந்து 
வரைக்கரும்வை திகசைவ மார்க்கமொழித் தனாதனா 
லுரைக்கருத்திக் கருமமிலை யும்பர்பசித் தனர்மெலிந்தா 
மரைக்கலைதிக் காகவுளா யடி யேங்கள் செய்வதெவன் . 


திருவாதவூரர் திருவவதாரப்படலம் . 


ககரு 


என்று குழைந் திஃதடியேம் விண்ணப்ப மென்றிசைப்பக் 
குன்றகவித் தவன் முதலீர் கொடியசாக் கியர் வலியை 
வென்றுகளை குவநீவீர் போதிரென விடைகொடுத்து 
மன்று நடிப் பவனவர்கோன் மாற்றன் மனங் கொண்டிருந்தான் . 


{உசு) 


அதுகருதி யமர் தருநாளாயிரவர் கண்காதர் 
சதுமறையும் புகழ்சாலாஞ்சத்திபதிர் தவர்குழுமிப் 
புதுமதிய முடித்தபிரான் பொன்னடி தாழ்ந் தனரெழுந்தார் 
முதுபுகழா கமத்துண்மை மொழிந்தருள வேண்டுமென . 
இரந்தருளத் திருவுள்ள மிரங்கியிது பெறவேண்டின் 
நந்தருமுத் தரகோச மங்கையிடை தீவீரெலாம் 
பாந்து செலீஇ நமைத்தொழுது பணிவிடை செய் திருப்பீரேற் 
புரந்தருணா மாங்கருள்வோம் போமினென விடை கொடுத்தார் . 


( உஎ ) 


அடிபணிந்து கணநாத ராயிரரு மந்நின்று 
படி புகழும் பெருவளஞ்சால் பாண்டி நாட்டகம்புகுந்து 
கொடிமதிலுத் தரகோச மங்கையிடைக் குறுகினார் 
முடிவில்பர மானந்தக் கடற்றனையு முதுக்குறைவார் . 


( உஅ ) 


வலனமையுத் தரகோச மங்கைபுகுந் தவர்தீர்த்தக் 
குலமுழுதும் படிந்தாடிக் கோமளவெண் ணீறணிந்து 
நலமருவு மைந்தெழுத்து ந -மய மனத்தெண்ணிப் 
புலனமையுக் தம்பிரான் றிருமுன்னர்ப் போய்ப்பணிந்தார் . 


( உக ) 


இரவுபக லிவ்வாறு தொழுதுருகி யிருக்குமவர் 
கரவதவிர் செயல்கண்டு கண்ணுதனா யகன் கருணை 
விரவுமுளத் தொடுமறையோர் வேடங்கொண டாங்குற்றான் 
வரவு தெரிந் தாயிரரு மலரடிக்கீழ்ப் பணிந்தெழுந்தார் . 


( 50 ) 


எழுகணகா யகர்தமையோ ரிடத்திருத்தித் தானுமிருக் 
துழுபமரம் பசியவிய வொழுக்குதேங் கொன்றையினான் 
முழுவலுடை மற்றவர்தம் முகநோக்கி யாகமத்தின் 
செழுமயமா முண்மைசொல வுபக்கிரமஞ் செயல்குறித்தான் . 


அப்போது முப்பத்து முக்கோடி யமரர்களுக் 
கைப்போது குவித்தணித்தாக் கலந்து சூழ்ந் தனர் போத 
வெப்போது கொடுந்தொழிலின் விராமிரட்டி யவுணர்களுக் 
துப்போது தூரத்தே சூழ்ந்துசே வித்துவா . 
அரம்பையுருப் பசி திலோத் தமையாதி வரமாதர் 
வரட் , விலு முழவாதி மாண்புதழிஇ யெதிர்கடிப்பப் 
பாம்புபலர் வெண்கவரி யெடுத்திருபக் கமும் வீச 
நிரம்புவனா மிசைமதிபோ னிகழொருவெண் குடைமிழந்த . 


( நச ) 


ககக 

திருப்பெருந்துறைப்புராணம் . 
கொழுங்கதலித் துடவையெனக் கொடிக்காடு முன் போதச் 
செழுந்தரளத் தாலிசைத்த சிவிறிபல வளியெழுப்ப 
வொழுங்குறதன் டமுக்கோணற் றண்டமுமுன் னுறாடப்ப 
வழுக்கலிலா வொலியன்முத லாம் விருதா வளி செறியு , 
சங்கநிதி பதுமநிதி தயங்குசிந்தா மணியளவாத் 
துங்கவளம் பொலிகாம தேனுமுதற் சொலுமனைத்தும் 
பங்கமற வெழுகடைக்கட் பார்வையெதிர் கோக்கிவர 
வங்கனகத் தருவைந்து மமைய நிழ னல்கிவர . 
வெள்ளியமா மலைமேலோர் மின்னலொடோர் கருமேகம் 
வள்ளியசெந் தாமரையா விரம்பூத்து வைகுதல்போற் 
நெள்ளியவென் யானையின் மேற் றிகழ்புலோ மசைபினொடு 
முள்ளியவா யிரங்கண்மலர்க் துறுவரராக் கம்புகல . 


( x + ) 


வெளியாய கடவையிடை விளங்கவரு மிந்திரனைக் 
களியாய கருத்தினொடும் கண்டுவந்தொல்லையின் மறந்தார் 
தெளியாய கணநாத ராயிரருட் சேரொருவர் 
வளியாய வுணவுனும்பூண் மாதேவ னஃதுணர்ந்து . 
திருவாத வூரினிடைத் தினர்தோறும் பணிவிடைசெ 
யொருவாத தவமறையோ ருள்ளியகா ரியமுடிய 
வெருவாத தோரெலாம் வேரற்றா ரென்றுமுகில் 
பொருவாத மேனியன் முற் புலவரெலா மகிழ்துங்க . 
உண்மையுனாத் திடகாமே யுபக்கிரமஞ் செயுங்காலை 
வண்மையிது வெனவேறோர் விடயத்து மனமுய்த்தாய் 
தண்மையின்மற் றிதனாலித் தரணியிலோர் பிறப்புற்றே 
யண்மையினச் செல்வமலு பவித்துநமை யடைகென்றான் . 


( ஙசி ) 


( ஙசு ) 


என்று சொல நதிகடுங்கி யென் செய்கே னெனக்கதறு 
நன்று தெரி கணநாதர் முகநோக்கி நம்பெருமா 

னான்றம் வெரு வலைசாமே யுன் றலைமே லடிசூட்டிக் 
கொன்றுமல மின்பநிலை கொளச்செய்வோ மெனப்புகன்றான் . 


( 10 ) 


விடை கொண்டு பரமனருண் மேற்கொண்ட கணநாத 
ருடைகொண்ட கடன் மடக்தை யுவப்பெய்த வாதவூர் 
கடை கொண்ட சம்புபா தாசிருதர் கன்மனையா 
லடைகொண்ட திருவயிற்றி எங்குரிக்குக் கருவானார் . 
கற்றதிரு மறையவர் தன் காதலியார் பாற்கருப்ப 
முற்றதிறங் குறிப்பினா லுணர்ந்து பிரா னருள் போற்றி 
மற்றதிடை தடையா வண்ணமுற மாமறைநூல் 
சொற்ற சடங்குகளனைத்துத் துகளறச்செய் தனர்முடித்தார . 


( சஉ ) 


ககஎ 


திருவாதவூர் திருவவதாரப்படலம் . 
மதியமொரு பதுஞ்செல்ல மாமறைது றலையெடுப்ப 
விதியமையு மாகமங்கண் மேன்மேலுங் களிசிறப்பத் 
துதியமைபு ராணமெலாந் தொக்கொருங்கு கூத்தாடத் 
திதியமைபல் பாடையுளுக் திராவிடமிக் குவப்பெய்த . 
சதுவிதமாம் பாதங்க டனித்தனியுன் மகிழ்ச்சி பெறக் 
குதுகலித்து வைதிகமுஞ் சைவமுமேன் மேற்குலவப் 
புதுமலர்கற் பகராடு பொழிந்து துயர் கழித்திருப்ப 
வது பொருண்மற் றிது பொருளென் பாருளத்து மையமற . 
அருகாத பரசமய மத்தனையுந் தமொற 
வுருகாத கன்மனமு முடைந்து நெகிழ்ந் தொருங்குருகக் 
கருகாத பொய்யுரைவாய் களுமெய்ம்மை சொலத்தொடங்கப் 
பெருகாத சதியனைத்தும் பெருவெள்ளங் கொடுபெருக . 


( சசு ) 


( சசு ) 


கனவகத்து மறமறியார் களும தனிற் றலைநிற்ப 
மனமொழிமெய் யொருமூன்று மியாவருமா றுறாராக 
வனகபா சிவபத்தி யடி யேமைப் போல்வார்க்குக் 
தனமணியா தியிற்சிறப்பக் காப்பாற்றுஞ் செயறழைப்ப 
வெய்யவன் முற் கோளனைத்தும் விரோதமிலா நிலைநிற்க 
வையகமெல் லாம் பரந்து மந்தமா ருதமுலவக் 
கையமையாக் குறும்பனைத்திங் களைந்துலகம் புரப்பவர்தஞ் 
செய்யநெடுங் கோல்பொலியத் திருவவதா ரஞ்செய்தார் . 


( சா ) 


தந்தையா ர துகண்டு தாவாத மகிழ்சிறப்பும் 
றெந்தையார் திருவருளா லியைந்ததெனப் பாராட்டி 
நிந்தையார் பரசமய நீறுபட்ட தெனத்துணிந்து 
முந்தையார் சூதவினை முதலியன முடிப்பரால் . 


- 


ஒருகாம மேனுமிலா வுத்தமருக் கெண்ணிறந்து 
வருகாம மொத்தோத வல்லாரா யெல்லார்க்குங் 
கருநாம மொழித்தருளக் கடவார்க்குக் கடவாத 
திருசாமக் திருவாத வூரரெனச் செப்பினார் . 


ஈசானர் முதலாக வியம்புபதி னொருவனாயு 
மாசான கனிசெய்து மழவிடை முகிவரு 
மாசான பலவகற்றி யருளுவீ ரெனப்போற்றித் 
தேசான பெருங்கருணை செழித்திடக்காப் பியற்றினார் . 
பரசமயர் வாயிலிடப் பற்றிவெடுப் பவர்போலக் 
கரமலரோ ரிரண்டனையுங் காசினியின் மிசைப்பதியா 
வரமுழச்தா னென்தெடுத்து வயக்கு திரு முசமெடுத்துத் 
திரமுறுபொற் குழையாடச் செங்கிரை யாடினார் . 


ககஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( 52 ) 


விரவுகருங் கன்மனமும் வெந்தழல் வெண் ணெயினுருக 
வரவுடைய ரியாவோரு முவப்புறத்தா லசைத்திடுவா 
ராவுமணித் தொட்டின்மிசைக் கிடக்கவரு மையிற்கிடத்திப் 
பரவுபல ருள்ளுருகித் தாலசைப்பப் பரிந்து வந்தார் . 
திருவாத வூரினமர் செஞ்சடைவொண் கருமிடற்றார் 
பொருவாத நடாவிலும் போதினடிப் போதின் வளைந் 
தொருவாத சிலம்பினொலிக் கொப்பத்தாக் குதல்பொருவத் 
தருவாத வூரர்கையாற் சப்பாணி கொட்டினார் . 


வித்தமெனப் பாராட்டி மேயவிரு முதுகுரவர் 
சித்தமூவர் திடப்பிணல்குஞ் செயன்மார்க்கத் தகப்பட்டுத் 
தத்தமனம் புண்படுவார் தாம் விருப்புற் றறிற்பவஞ்ச 
முத்தமளித் தருளுவார் முத்தமளித் தருளினார் . 
அருகர்பவுத் தனரயாதி யாஞ்சமயர் தடுமாற்றம் 
பெருகவினி தவதரித்தாய் பெருமான்ற னருட்பேறே 
திருகமையாக் குணவாமாத் தியர் குலசிக் தரமணியே 
வருகவரு கெனவழைப்ப வந்து தழீஇ யுவப்பிப்பார் . 
மூகைவா யாம்பன்மலர்த் தலினொத்தாய் முதற்குரவ 
னோகை கூ ரருள்பெறலா லொவ்வாய்வந் தனையேற்பாம் 
பீகைசா னட்புறுவா யில்லையே லிறப்புறுவா 
யாகையா லம்புலிநீ யாடவா வெனவுவப்பார் . 


15 


T 


வெருக்கழலத் தமையடைந்தார் மேவியபல் சிற்றிலெலா 
மருக்கமழுந் திருவடியாற் சிதைத்தல்வயக் கியதென்னப் 
பெருக்கமிகு புழுதியெலாம் பிறக்குறசிற் றடிபடியத் 
தெருக்கடொறும் பேதையார் செய் சிற்றில் சிதைத் தருளினார் . 
விரவுபா சமயமெனும் விடவரவுக் கிடிமுழக்கா 
வரவுமிகு சைவமெது மயில்களுக்கு முகின் முழக்கா 
வுரவுகெழு வழுதிபகை யும்பல்களுக் கரிமுழக்காப் 
பரவுகுணில் கொண்டுசிறு பறைமுழக்கி வருளினார் . 


சேயவிளம் பரிதியினுந் திகழுமினல் குழவியா 
ராயவரி மருத்தனனா மடல்வழுதிக் கமைச்சாகிப் 
பாயலவ னேமிதிசை திசையுருளப் பண்ணுதல் போ 
லேயமணி பலபதித்த வெழிற்சிறுதேருருட்டினார் . 


முகையனைத்து மலர்காலை முன்னவன் பொன் னடிக்காக்கிப் 
பகையனைத்து மரமாற்றிப் பரமசிவ நெறிவளர்த்து 
ககையனைத்தும் திரண்டென்ன ககப்பொலிந்து கால்வேதச் 
சிகையனைத்தும் தெரிவார்க்கோர் சிகையமைத்தார் திருநாளில் . 


அமைச்சுரிமைபூண்டபடலம் . 


ககசு 


மறையாதி யெக்கலையும் வயங்கு முதல் வழிசார்பென் 
றறைவார்கண் மூவகையா யத்தகைய முந்லு 
நிறைவாய மனத்தரென கேர்தெரிப்பார் போலமறை 
முறையாலே திருமார்பின் முக்கறால் கப்புரிந்தார் . 


( காக ) 


பிறையெனகா டொறம்வளர்த்து பிறக்கியா வோருமொத் 
தறைபதினா றகவையுளா லாரணமே யாகமமே 
நிறைதருபு ரானமே நிகழ்த்திடுமற் றளவனைத்துங் 
குறையறக்கற் றுணர்ந்தாரெங் குடிமுழுது மடிமை கொள்வார் . 


( சு உ ) 


( சு ) 


திருவமிகு குடிப்பிறந்த செயலானு மதர்வண நூ 
லொருவவுணர்ந் தவரல்ல ருதனாலுங் கரிபரிதேர் 
மருவவுகைத் தலுந்தெரிந்தார் தெரியாத வகையாதே 
பருவமுரு வெமக்குமருள் பாலிக்கும் பெருந்தகையார் . 
வேதமுத லெக்கலையு மேதினியி னுணர்வார்தம் 
போதமொரு சங்கையறிற் றிருவாத வூர்பகுந்து 
நாதவெனத் தொழுதேத்தி கவின்ற தெளிந் தேகுவரேற் 
சாதமிவர் கல்விநிலை யெவரலக்கத் தக்காரே. 
போதமார். தரப்பொலியும் புரூரவா மன்னவனே 
வாதவூரிறையவர்தா மவதரித்த மாண்புரைத்தா 
மேதமார் மறையவர் சூழ் வியன் மதுாைப் பாண்டியன்பா 
லேதமோ வமைச்சாகி யியலுமுறை யெடுத்துரைப்பாம் . 


( கச ) 


( கரு ) 


திருவாதவூரர் திருவவதாரப்படலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் ககரு . 


அமைச்சுரிமைபூண்டபடலம் . 


( 5) 


அட்டொழித் தருளு மைய ராரு டலைமேற் கொண்டு 
மட்டொழி யாது பெய்யு மவர்க்குழன் மூகை செவ்வாய்க் 
கட்டொழித் தவரே கந்தக் கட்டொழித் திடுவா ரென்று 
விட்டொழி யாம லன்னோர் விரைமலர்ப் பதம்பூண் டேமால் . 
எதிரினம் மிறைகு லத்து முதலிலங் கிரதந் தோற்றும் 
கதிர்பொரா திளைத்துக் கூனுங் கைக்கொடு கரைத்து வானத் 
ததிர்வுற வியங்கும் தாங்க லறமென மாட முன்னாற் 
பிதிர்வறத் தாங்கி யுய்க்கும் பெரும்புகழ் மதுரை மூதூர் . 


உ) 


க 20 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


இருக்தவர் அதிமு ழக்கு மிகற்கரி பரிமு ழக்கும் 
பொருந்தவிண் ணவர்கள் வந்து போதலிற் படுமு ழக்குக் 
திருக்தமற் றெழுமு ழக்குஞ் செயிரறத் துஞ்சும் போது 
மருந்தமிழ் முழக்கந் துஞ்சா தாலவா யென்னு மூதூர் , 


விழவொலி கண்படாது வீதியின் மிஹ்றும் வண்டு 
முழவொலி கண்படாது தொங்கலி னுவக்குஞ் செவ்வாய் 
மழவொலி கண்படாது மாடத்தி ரைங்கள் தோறு 
முழவொலி கண்ப டாது முத்திகண் படுக்குங் கூடல் . 


திகழ் பெரும் பாண்டி நாட்டின் றிருமுக மாகி யென்றும் 
புகழ்மிகு மனைய கூடல் புரப்பவ னூறுற் றாலு 
நிகழ்தரு தண்மை நீங்கா நிலாமதிக் குலத்து வந்தா 
னகழ்மறத் தினன்கு லேச னருத்துவத் துதித்த நீரான் . 
அருளுரு வாய செல்வி யங்கயற் கண்ணி யோடுக் 
தெருளுற வமருஞ் சுத்த ரேசர்தர் திருத்தாட் கன்பும் 
பொருள் பெறு தமிழு மோவாப் புகழுகன் னீதி யாவு 
மருளறத் தவஞ்செய் தின்ற மகவுபோல் வளர்க்க வல்லான் . 


( க) 


எங்கணும் வியாபித் துள்ளா னிவனென வறியா ராகித் 
தங்களுள் வேறு வேறு பிதற்றுவார் தவாகாண் கொள்ள 
வங்கையிற் பிரம்பு கொண்டே யறிவிக்கு மறிவான் மிக்கான் 
கங்கையிற் பொலியும் தூய்மை கருத்துறத் திருத்தி னானால் . 
திரிபற வனைத்து நூலும் தெரிந்தவன் பகைவர் தம்மைப் 
புரிசினக் களிற்றிற் சிங்கம் புகுந்தெனப் புடைக்கு மாற்றா 
லரிமருத் தனனெ னும் பேர் பெற்றவ னவனி யெல்லாம் 
பரிவறச் செங்கோலுய்த்துப் பண்பொடு வாழு காளில் . 


( 
அ 
) 


அறிவுடை மாந்தர் சில்லோ ரடுத்தன ரொருகா என்னார் 
கெறிவர வவப்பி னேற்ற நிலவிய நற்காட் டேனுங் 
குறிகெழு பிறகாட் டேனுங் குலவதி சயமென் னென்றான் 
செறிமலர்த் தொடையி னாயீ தென்றவர் செப்ப லுற்றார் . 


இந்தமா நகர்க்க டுத்த விரும்பொழில் வாத வூரி 
லந்தமா தியினம் பெம்மா னருட்பெருந் திறத்தி னாலே 
வந்தவா ராகு மாமாத் தியமறை யவர்கு லத்தின் 
முந்தவா தரித்து தித்தா ரொருவரியா மொழிவ தென்னே . 


( 40 ) 


அவர்பெயர் வாத வூர ரகவையி ரெட்டுற் றார்மற் 
றவரதி மதிநுட்பத்தைக் கல்வியை யளப்பா ரியாவ 
ரவர்திற முலக மூன்றும் வேட்பதா யமைத்த தைய 
வவர்திற மொருதி காணத் தக்கதென் றறைந்து போனார் . 


( கக ) 


அமைச்சுரிமைபூண்டபடலம் . 


கட்க 


சான்றவர் வார்த்தை கேட்ட தார்த்தடம் புயக்கோ மாற 
னான்றவ ரவரைக் காணு மதிவிருப் புடைய னாகி 
யேன்றவர் சிலரை விட்டா னெய்தியாங் கவர ழைப்ப 
மான்றவர் கருதா வையர் வழுதிமு னடைந்தா ரன்றே . 


(கஉ) 


இளங்கதி ருதய மேயென் றிசைதிரு மேனிப் பண்புங் 
களங்கமின் மதியந் தோன்றிற் றெனுங்கவின் முகமுங் காம 
ருளங்கெழு செய்ய வாயு மொள்ளிய கருணைக் கண்ணும் 
வளங்கெழு மார்புக் தோளு மனங்களி பயப்பக் கண்டான் . 


( கங ) 


மறைமுதற் கலைக ளெல்லா மாண்புற வினாவுக் தோறுங் 
குறைதவிர் விடைகொடுக்கக் கொற்றவ னுவகை பூத்து 
நிறையெது வினாவி னாலு நிகழ்த்திடு மிவர்க்கின் றாதி 
யறைகுதிர் பிரம ராய ரென்றமைச் சரைப்பார்த் தோதி . 


( கச ) 


ஊனிட ரகற்றுங் கல்வி யொருங்குணர்ந் திருந்த வையர் 
மானிட ரல்லர் மற்றை வானவர் தம்முளியாரோ 
கானிட கட்ட மாடுங் கடவுடன் னருளோ பன்னா 
ணானிட ரறச்சூழ்ந் தாலும் துணிவதில் லெனா யந்தான் . 


( கரு ) 


கற்றமற் றிவரை யுள்ளான் கருவிகளில்லா னேறு 
மற்றமின் றாக வுள்ளா னவைமிக வுள்ளா னேனுஞ் 
செற்றமில் லிவரை வில்லா னில்லானெத் திறத்தி னேனும் 
பொற்றமற் றிவரைக் கொள்கை பொருளெனப் புலத்தி னாய்ந்தான் . 
பழுதற கமக்குக் கண்ணாய்க் கவசமாய்ப் பாது காக்கு 
முழுதுன ரமைச்சீ ருங்க டமக்கெலா முதன்மை யாகச் 
செழுமறைப் பிரம ராயர் தமைச் செய்தோஞ் செய்தோ மென்றான் 
வழுதியவ் வமைச்ச ரெல்லா மகிழ்ந்தன மகிழ்ந்தோ மென்றார் . 
மிக்கதுங் குறைந்த துஞ்சீர் தூக்கிடும் விறல்சால் வேந்தன் 
றக்கது செய்தா னென்னாத் தத்தமி னமைச்சர் சொற்றார் 
புக்கது நமக்கோர் செல்வ மெனமற்றோ ருவகை பூத்தா 
ரக்கது பூண்பெம் மான்செ யருளென வைய ரேற்றார் . 


( கா ) 


{ 6 க ) 


வழுதியர் பெருமா னிந்தாள் வாதவூரரைய ழைப்பித் 
தெழுதருங் கல்வி யாராய்ந் தினியவோர் பேர்பு னைந்து 
தொழுதகு முதல மைச்சின் பாரமுஞ் சூட்டி னானான் 
முழுதுல குய்ய வென்று மொழிந்தன வுலக மெல்லாம் . 
பெருவிலைச் செம்பொ னாடை பிறங்குகுப் பாயந் தேசு 
தருதலைச் சாத்து மாயோன் றானும் வெஃகுத்த ரீய 
மருமணி மதாணி யாழி யாரமொன் கடகம் பொன்னாண் 
சருமணிக் குழைமுன் மற்றுஞ் செயிரற வழங்கிப் பின்னர் . 


( 20 ) 


கஉஉ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( உக ) 


( உ.உ ) 


மழைமதக் களிறு பாய்மா வாவுமான் பூண்ட பொற்றே 
ரிழைமணிச் சிவிகை மற்றும் வருதினிக் யேல கல்கிக் 
குழையுடற் கவரி வெற்றிக் கொடிகுடை யால வட்டக் 
தழைதரு மொலிய லாதிச் சம்பத்தும் பெருக கல்கி . 
குடமுழா முருடு மொந்தை கொக்கரை தடாரி பேரி 
படகமுற் பலவு நல்கிப் பசும்பொழி அறையுள் செந்கெ 
லிடனற விளைகி ராம மெண்ணில கல்கிச் சந்துக் 
தொடலையு நல்கி மற்றும் தொகுசிறப் பனைத்துஞ் செய்தான் . 
பெருஞ்சிறப் பனைத்தும் பெற்று ஞாயிற்றிற் பிறங்கா நின்ற 
வருந்தவப் பிரம ராய ரரிமருத் தனனாக் தென்னன் 
ஒரும்புற விடைபெற் றெல்லாச் சம்பத்தும் புறத்தே சூழ 
விருஞ்சிவி கையின் மேற் கொண்டாங் கியமெல்லா மியம்பப் போனார் . 
எரிமணி யிமைக்கு கொச்சி இந்திர விமானக் கோயிற் 
பரிவொடு புகுந்து சோம சுந்தரர் பாதம் போற்றிப் 
புரிகருங் கூந்தற் செவ்வா பங்கயற் கண்ணி பொற்றா 
ரூரிமையிற் போற்றி நீறேற் றுவந்தனர் மீண்டாரன்றே . 
இருமுது குரவ ராய விருத்தவ ரரசனல்கப் 
பொருவரு மமைச்சின் பாரம் புதல்வனார் பூண்ட தோர்த்து 
வெருவரும் பரமார்க்கங்கள் வெல்லுதற் இதுவுந் தானோர் 
கருவியா யிருக்கு மென்று கருதின ருவகை பூத்தார் . 
நிறைகுடந் தீப முன்னா செருங்குமம் கலங்க ளேத்திப் 
பிறைநுதன் மடவார் கோப் பிறங்குபல் லியமு மார்ப்ப 
மறையவர் வாழ்த்து மல்க வளமலி யுறையுள் புக்கார் 
கறைமலி நாயே னெஞ்சுங் காணியாப் புக்க வையர் . 


(உசு 


( உடு ) 


( உசு ) 


அவரல ரிருக்கை செல்ல வனைவர்க்கும் விடைகொடுத்துப் 
பவர்படு சடில மேரவிப் பண்ணவற்கன்ப ரோடுங் 
கவர்மன மில்லா வையர் கலந்தன முது கொண்டு 
தவர்புக ழமைச்சின் பாரம் தரித்ததற்காய தோர்வார் . 


(உ எ ) 


மறுதின முறையு ணின்றும் வழுதியர் பெருமாற் காண 
வுறுபெருஞ் சிறப்பி னோடு மூர்திமேற் கொண்டு போந்து 
தெறுவலி யவனைக் கண்டு திகழுந்தன் னிருக்கை மேவி 
ஈறமுறு பகைவ ரச்ச கண்ணுமா றெண்ணு வாரால் . 


( உ.அ ) 


பெருவெளி மேல்பா லாகப் பெருங்கடல் கீழ்பா லாக 
வொருவரும் புனல்சால் வெள்ளா றுத்தா மாகத் தெற்குப் 
பொருவரும் குமரியாகப் போக்தான் கெல்லை யுள்ளு 
மருவிய குடிகாணல்கு மிறைப்பொருள் வருவாய் தேர்ந்தும் . ! 


(உக ) 


அமைச்சுரிமைபூண்டபடலம் . 


கட்க 


பொலிதர வெய்து முல்கு பொருளுடை வருவாய் தேர்த்தும் 
வலிமரு வலர ளக்கு மாண்பொருள் வருவாய் தேர்ந்து 
மெலிவிலா கரங்க ணல்கு மிகுபொருள் வருவாய் தேர்ந்து 
கலிவற வநாதர் சல்கு ககுபொருள் வருவாய் தேர்ந்தும் . 


( 60 ) 


இன்னமு தருத்துஞ் சாலை யினிய நீர் வாக்குஞ் சாலை 
நன்னலம் பயக்குங் கோயி னாறெங் கல்விச் சாலை 
சொன்னமற் றைப்பு றத்து வழிச்செலும் தொகையு சாளும் 
பன்னரும் படைக்கு கல்குந் தொகையும் பார்த் துறம் தித்தும் . 


பல்வகை வரவு தம்முட் பல்வகைச் செலவும் போக 
வொல்வகை யெச்ச மாகிப் பண்டாரத் துறையப் போகு 
நல்வகைப் பொருளி ருப்பில் வளவென நன்கு தேர்ந்துஞ் 
சொல்வகை வல்ல வைய ரரசனுக் குறுதி சூழ்வார் . 


( ங 2 ) 


( ஙங ) 


ஒருவினை தொடங்குங் காலை யுறுபொருள் படையி ரண்டல் 
வருவினை தொடங்குங் கால மதுதொடன் குபாய மற்று 
மருவிடை யூறு நீக்கி முடித்திடு வண்ண மாகப் 
பொருவரு மங்க மைந்தும் பொருந்தவா ராய்ச்சி செய்வார் . 
வினைபுரி திறத்தெஞ் ஞான்று மேவசை விலாமை நாளும் 
புனைகுடி காத்த னீதி நூல்களைப் பொருந்த வாய்த்து 
நினைவிதி விலக்குற் றோர்தனிகழ்த்திய வைந்த னோடு 
மினையவுங் கைக்கொண்டுள்ளார் முயற்சியை விகவா ரென்றும் . 


பொருதொழி னேர்ந்த காலைப் பொருதிடு பகைஞர்க் கோகை 
தருதுணை யாயி னாரைப் பிரித்தலுந் தம்மைச் சார்ந்தார் 
மருவலர்ச் சாரா தின்சொல் கொடையினால் வசமாக் கல்லும் 
வெருவறப் பொருத்த வேண்டிற் பொருத்தலு மிகத்தேர்ந் துள்ளார் . 


காரியச் செய்கை யொன்று பலவித மாகக் காணி 
லோரிய வவற்று ளாவ தொப்பவா ராய்ந்து தேர்வார் 
சீரிய வதுசெய் போது பலிப்பது நாடிச் செய்வார் 
வீரியம் பெறப்பிரித்தல் பொருத்தலில் வேட்பச் சொல்வார் . 


( ஈசு ) 


அறிந்து சொற் றிடவல் லார்த மறிவையுஞ் சிதைத்துத் தானு 
மறிந்திட வில்லா னேனு மரசனுக் குறுதி யொன்றே 
உறிந்தறைந் திடுதல் வல்லா ரரசனுள் வெகுண்ட போது 
மறிந்தவர் தமக்க றெண்ணா தரசலுக் கூறுதீர்த்தல் . 


( ங எ ) 


பலவுரைத் திடலென் முன்னாட் பகைவரா யுள்ளா ரியாரும் 
விலகுறா தரசன் பாங்கர் மேவினர் நட்புப் பூண்டார் 
வலமிகு செங்கோல் செல்லாத் தீபத்து வாழ்கின் சாரு 
நிலவரும் பொருள்வி ஒத்து கேசிப்ப வியற்றி வாழ்பாள் , 


கஉச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


அழிபொரு ளுணர்வு மென்று மழிவதின் றாகி யின்பக் 
கொழிபொருளுணர்வும் போதின் மணமென மனத்துட் கூடப் 
பழிபடு மிம்மை யாசை பந்தமா மறுமை யாசை 
யொழிதா வெச்ச மாகி யுள்ளது பெறுதல் வேட்பார் . 
படி முழுவதும் வந்த பைந்துழாய்ப் படலை மார்பன் 
படி முழு வதுமில் லென்னும் படியொரு கேழ லாகிப் 
படி முழு வதுமி டந்துக் காணொணாப் பதும பாதம் 
படி முழு வதுங்கொண் டாடும் பத்திகொண்டுணர வேண்டில் , 


(50 ) 


வேறு . 


வ 


கறையடி முதலா வுறவியீ றாகக் கரைபல யோனியிற் பிழைத்து 
நிறைதரு மக்கட் பிறப்புறல் வேண்டு நிகழ்தரு மப்பிறப் புள்ளுங் 
குறைவரு மாயுட் டாய்வயிற் கருவாக் கடுறல் வேண்டுமற் றதனு 
ளுறை கொடுக் கிருமிச் செருமுதலாக வரைப்பவை பிழைத்திடல் வேண்டும் . (சக ) 
ஒருபது மதியஞ் சென்றவக் காலத் துறுதியர் பிழைத்துமண் மேலால் 
ருதிறம் வேண்டும் வந்தவக் காலும் வருடந்தோ றடைதியர் பிழைத்துப் 
பெருகிய காலை மலம்பகற் பசிதித் திரைபிறன் கிருளிவை பிழைத்தும் 
வெருவற வெழுங்கா லிளமுலை மடவார் விழிக்கடை யெனும் வலை பிழைத்தும் .(சஉ ) 
கலையெனப் புகலும் வாரிதி பிழைத்துங் காமரு திருவெனப் பட்ட 
நிலையுறு செல்லற் பிழைத்துகல் குரவ நிகழ்பெருக் கொடுவிடம் பிழைத்து 
மலைசெய்புன் வரம்பாம் பலதுறை பிழைத்து மாதரங் கூரமா மேருச் 
சிலையுடைப் பெருமா ஓலனென கினையுஞ் சித்தமுண் டாகுதல் வேண்டும் . ( சக ) 
கடவுண்மற் சொருவ னுளனெலுஞ் சித்தம் காதலிற் றோன்றிய பொழுதே 
மடனமை சற்ற முழுமையுங் கூடி வாய்திறந் தரற்றிமே தான்று 
திடமிஃதென்று நாத்திகர் பலருஞ் செறிந்தனர் பிதற்றுவ ரின்னு 
மிடன 

எமை விரதம் பரமெனப் புகல்வ ரிவரையும் பிழைத்திடல் வேண்டும் . ( சச ) 
உலாசெய நினைத்துக் கடப்பினும் கரும முயிரிறை யுண்டெனப் புகற 
றிகைசெய்நீர் ஞாலத் தில்வழம் சாகும் திருத்துட லலாயி ருண்டோ 
வரைசெய்பூன் முலையா ரொடுகலக் துவக்க வாய்த்திடு மின்பமே யின்பம் 
புரை செய்மற் றோர்கள் புன்மையிற் புகலும் புகழ்ச்சியென் னாகுவ தின்னும் . (சரு ) 
இளமுலை மடவா ரொபெரி யங்கத் தியைத்தவைத் தமளிமே லிவர்ந்து 
வளமிகு விரைசால் பாகடை மென்ற மருங்குறு கலையற செகிழ்த்தாய் 
குளரெகக் கலச முலைமுகம் வருடி யுவப்பவா யூறன்மிக் குண் 
தளர்வறு புணர்வே யின்பென வுரைப்பான் சாற்றுலோ காயதன் மன்னோ. (சசு ) 
பகர காரக் குழியிடை யழுத்தும் பன்றிமற் றதைவியந் திடல்போற் 
சிகரமா முலையார் மயலகத் தழுந்துஞ் சிதடர்மற் றதைவியந் திடுவார் 
புகரவார் தோனெய்த் தோரென்பு நிணமுட் பொருத்திய மூளையே மச்சை 
விகரமாஞ் சிதநீரிவைதிரண் டசத்த மேயது சுத்தமெவ் விதத்தால் . 


அமைச்சுரிமைபூண்டபடலம் . 


கஉ ரு 


இறைகொலை யிலன்மற் றவனலா லுயிரி லியையுமைக் கந்தமு மவிவே 
நிறைபெறு முத்தி யெனப்பவுத் தன்சொ னெறிகொளா ரறிவுடை யவர்தா 
மறைவறத் தோன்றும் பொழுது தாய்க் கொலைசார் வழுவின னிறந்தொழி காலத் 
தறைதரு முத்தி பெறுநரியா ரென்னி லதற்கொரு விடையிலா மையினால் . ( சஅ ) 
தலைமயிர் பறித்துப் பாயுடை யுடுத்தித் தழைசுமர் துடல்வருத் திடலே 
நிலைதவம் பழைய கருமமுண் டொழியி னிலவிய பொன்னெயில் வட்ட 
மலைவற வமர்வா னருகமர்ந் திடலே மாண்புறு முத்தியென் றுரைப்பா 
ரலைதர வத்தி நாத்தியென் றுரைத்த லமைந்தால் கொடுபயி லமணர் . ( சக ) 
உடம்பினை வருத்த லேதவ மென்னி லுறைகழித் தொளிறுவா ளேந்தி 
யடம்படச் சேதித் திடுதலுந் தவமா மடருமுற் கருமமுண் டொழிவுற் 
றிடம்பட வமைந்த பொன்னெயில் வட்டத் தெய்துதல் கூவத்துட் படிந்த 
கடம்படிந் தொருவ ரெடாமன்மே லெழுமோர் காரியம் போலுமான் மாதோ. ( 30 ) 
நிகழ்தரு மாயா வாதத்தோர் பேத நிரீச்சுர சாங்கிய னென்றே 
யிகழ்வருஞ் சுத்த னுயிர்திரி குணமு மிரிதலே முத்தியென் றிசைப்பன் 
புகழ்தரு சுத்த னெனின்மறைப் புண்ணான் பொலிதரு பிரதிரு தியினாற் 
றிகழ்தரு முத்தி பெற்றுளா னெனினுஞ் சேர்ப்பதற் கோரிறை வேண்டும் . ( 56 ) 
புரிவினை முடிவின் ஞானமொன் றண்டாய்ப் பொருந்துறு மாதொழிற் பட்டே 
யிரிதா வவைகற் போலுயிர் கிடத்த லெனல்பிர வாகரன் முத்தி 
தெரிவினை மறுமைப் பயன்றரா தொழியா சிலையென வுயிர்கிடந் திட்டாற் 
பரியுமவ் விடத்தோர் பேறிலா மையினாற் பழிபடு முத்தியே யாமால் . ( ருஉ ) 
குளிகைதாக் குதலுங் காளிதஞ் செம்பு குலைந்து பொன் னானவா போல 
லொளியருள் வலியான் மலங்கெடன் முத்தி யென்னவோ தவன் பேத வாதி 
தெளியுமா கமங்கணித்திய மெனலாற் செறிமலங் காளிதம் போல 
விளிதரா தென்றும் பேறொடு பெறுவான் மேவுத லெங்கன மாமால் . 


புழுவினை வேட்டு வாளிசெய் திடல்போற் பொருந்துயி ரினையரு ளெடுத்து 
வழுவறு மாயா சரிரமே யாக்க மற்றது நித்திய மாகிப் 
பழுதற விருக்கை முத்தியென் றுரைப்பான் பகர்தரு சிவசம வாதி 
முழுதுமா மதுசா ரூபமே யன்றி முத்தியென் றுரைத்தலு மாமோ . 


திருமல வெளியை முகின் மறைத் தாங்கு லோவிய சுத்தமா யிருக்கு 
மொருபிர மத்தை மறைத்திடு மாயா வபாதியவ் வேதுவி னாலே 
பெருகிய சீவான் மாவெனப் படுங்காற் பெருவெளி யுதிப்பப்போ முகில்போ 
லொருவறி வுதிப்ப வுபாதிபோ முத்தி யுது வென்ப னான்மாயா வாதி . 


இந்தச்சீ வான்மா வினுக்குள தாகி யிலங்கிய விவேகஞா னந்தான் 
முத்தத்தா னேயுள் ளஃதெனின் மாயா மோகத்தான் மூடப்பட்டிடான 
னந்தப்பின் புள்ள தாயதென் றெடுத்து கவின்றிடி னிலதுள தாகா 
தெந்தப்பான் மையினா லிதனையு முத்தி யென்றெடுத் திசைப்பர்மற் றவரே. (ருக ) 


கட்சு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


பாயமா யாவா தத்திற்பாற் கரியன் பரமொன்றே பவஞ்சமா யுயிராய் 
நேயமா நிகழு ஞானமாம் பொழுதே நிறைபாஞ் சார்ந்துயி ரழியு 
மாயதே முத்தி யென்பன்வான் பிரம மாகாது பவஞ்சமோ டான்மா 
தூயவான் மாக்கெட் டிடுதலிற் பெறுவான் சொல்லுதற் கியாருளர் மாதோ . (ருஎ) 
மேயசன் கிராந்த வாதியென் றுனாப்பான் விமலனார் திருவருள் பதிந்து 
தேயமிக் கமைந்த பசுகர ணம் போய்ச் சிவகர ணங்களாய்க் காட்டத் 
தாயவக் கினிபோ லொன்றுபட் டிடுத லாவதே முத்தியென் றுரைப்பான் 
தூயவக் கினியும் காட்டமு மொன்றாத் தொக்குகின் றிடுதிற மின்றே . ( ருஅ ) 


ஆதியாங் கடவு ளாய்வழி பாட்டி னமைந்தபல் லுயிரையு மழியாச் 
சோதிவை குண்டத் திருத்துமா லென்று சொல்லுவர் பாஞ்சராத் திரர்தா 
நீதிவை குண்டத் திருத்துவ னென்று நிகழ்த்துத னிற்கவவ் வாதிக் 
கோதிய வந்த முறுமெனின் முத்தி யுண்மையை யுரைக்க வேண் டுவதோ. 

( ருக ) 
இயம்பிய விவைமுற் பல்லவுத் திருத்தி யில்லன வுள்ளது வாகி 
கயம்படு முத்தி யுணர்தரல வேண்டு நாடிது நன்குணர்த் திடுவார் 
வியம்படு புவனத் தெவரெனத் தெரிவான் விடாது நல லாரடை தோறும் 
படம்பட வினாவி யுள்ளது பெறாத பண்பின ராய்த்தவர்ந் தமர்வார் . 

( க-0 ) 
பொதுமையிற் புகலும் வேதமுஞ் சிறப்பிற் புகலுமா கமங்களும் தெள்ளி 
முதுதவப் பெரியோ ராய்ந்தமர்க் தனர்தா முறையுற நடாத்தமைச் சியலென் 
பதுகுறை யுறாமற் புரூரவா வேந்தே பகர்ந்தன மந்திரி யாய 
புதுமைமற் றவரே பெருந்துறை மருவப் போந்தகா தையுமெடுத்துரைப்பாம் .( காக ) 


அமைச்சுரிமைபூண்டபடலமுற்றிற்று . 


செத்திருவிருத்தம் கருசு , 


திருப்பெருந்துறையடைந்தபடலம் . 


திருவா சகத்திற் கொருமுதல்வா செல்வா செல்வர் போரேறே 
தருவா கத்து மென்முறைகே ளென்று புல்லர் தமைத்தாழ்த்து 
மருவா சகத்து மிகக்கொண்டு மாழா தலைந்து மறையாதி 
யொருவா சகத்து முருகாதார் திருவா சகத்து வருகாரே , 
வெளிமுன் னுருவெட் டாய்ச்சிவமுன் ஒருவொன் பானாய் விளக்கியே 
ரொளியஞ் சரண மிரவுபக லொழியா துள்ளத் திருத்தலொடு 
மளிதுன் றியதார்ப் புயவழுகி யமைச்சின் தொழிலும் வழுவாமற் 
றெளிவொன் றியபல் கலையின்வலார் சிறப்ப கடாத்தி வருகாளில் . 


(உ) 


திருப்பெருந்துறையடைந்தபடலம் . 


க 2 எ 


-- 


இந்த வலக போகவெறுப் பெய்திற் றென்ப தெவனமரர் 
முந்த வணங்க விண் முழுதாண் முதல்வன் மலர்மே லவன்றிருமா 
னந்த வமையும் போகமெலா சாடா வமன பதமாகச் 
சந்த மருவு மொருகாலாஞ் சாத்தி பதிந்த தையர்பால் . 
சத்தி பதிந்த மாத்திரத்தே தக்கோர் புகழ்மக் திரியார்க்கு 
முத்தி விருப்ப மேன்மேலு மூனா நிற்க வதுகல்குஞ் 
சித்தி யமைந்த வாசிரியற் றேடித் தேடி வருந்துவார் 
பத்தி யமைந்தோ ருருக்கொண்டு பயின்றா லன்ன பான்மையார் . 
ஞானா சிரிய னென்றுவரு கம்மு ளுறையுஞ் சங்கையெலா 

விருப்பின் வினாய்வினா யறையத் தெளிவ தெப்போது 
மானா வன்பே ரருட்லெக்காய் வயக்கி யடிக்கீழ் வைப்பதென்று 
தேனா தரிக்குஞ் சிவானந்தந் திளைத்தின் புறலென் றெனகினைப்பார் . 
பொருப்பா லென்னுஞ் சமைபரித்தோன் போகட்டிட வெண்ணுதல்போலு 
நெருப்பால் வளையப் படுமொருவ னீங்க நினைக்கு மதுபோலுங் 
கருப்பா லுறுத்தும் பிரபஞ்சக் கலப்பின் வீடு கருதுவார் 
திருப்பா லுறுவ தென்றென்று தெரிந்து தெரிந்து முயலுவார் . 


மாை 


வேறு. 


(எ) 


அருள்பெற வணிய ராய வன்புரு வாத வூரர் 
பொருள் பெறு மொருநாள் வில்லும் புலியுந்தங் கொடியு யர்த்தார் 
தெருள்பெறு மற்றை மன்ன ரியாவருந் திரண்டு சூழ 
மருளற விருக்கும் பாண்டி மன்னவ னவையிற் புக்கார் . 
புக்கவர் வழுதிக் கென்றும் புரிவது போல வன்றுந் 
தக்கது செய்தன் னான்.கை காட்டிய தவிச மர்க்கார் 
மிக்கவ ரிவர்தஞ் சூழ்ச்சி வியாழமு மடையா னென்று 
தொக்கமன் னவரெல் லாருந் துதித்தன ரமைச்ச 


ஜா 


( 
அ 
) 


அதுபொழு தத்தில் வாவு மடுபரித் தொகுதி பேணு 
முது தொழி லாளர் வேம்பன் முன்புவந் தடியில் வீழ்த்து 
துமென வெழுந்து நின்று காலுறக் குடந்தம் பட்டாங் 
கிது செய்விண் ணப்ப மென்றே யினையன புகற லுற்றார் . 
சிறந்தவாம் பரிகண் மேய திரைபொரு மிலாயத் துள்ளா 
விறந்தவரம் பரிகள் போக வெஞ்சிய பரிக ளுள்ளும் 
விறந்தமுப் படைத்த பல்ல மேயகோ யடைந்த பல்ல 
மறந்தவா வேலாய் நல்ல தரிதென வகுத்தா ரன்றே . 
இவரிஃதுரைத்த லோடு மிரும்புலி யுயர்த்த வேந்துந் 
தவர்கொடி யுயர்த்த வேத்துத் தண்மதிக் குலத்து வேந்தே 
யுவர்படு குணகடற்பா வறுதுறை யனைத்தும் வந்த 
வவரவர் தேயத் துள்ள வடுபரி யனைத்து மென்சர் . 


( 50) 


கஉஅ 

திருப்பெருந்துறைப்புராணம். 
என்றலும் வாத வூரர் திருமுக மிறைவ னோக்கி 
யொன்றகம் பண்டா ரத்தின் வேண்டுவ வொருக்கு கொண்டு 
கன்றால் செய் காடு காடுங் கடந்து கீழ் கடற்கரைக்கட் 
சென்றுவாம் பரிக ளெல்லாங் கொள்ளுதிர் சிறப்ப வென்றான் . 


( கஉ ) 


விடையது பெற்றெழுந்து மீனவன் பண்டா ரத்தி 
னடைதரு புதவ னைத்துந் திறந்தன ராங்குட் புக்கு 
மிடைதர வேழேழ் கோடி பசும்பொருள் மிதப்பக் கொண்டு 
கடைமுனம் போல டைத்துக் கயலிலச் சினைபொறித்து . 
வெளிவந்து செழிங்க ழுத்தல் வெரிக்மிசைப் பொதிசெய் தேற்றித் 
தெளிவந்த காவலாள ரோடுமுன் செல்ல வேவி 
லொளிவந்த கோயி லுன்புக் கும்பர் நா வகனை யேத்தி 
யளிவந்த சிந்தை யாளர் செல்லுதற் கமைந்தா ரன்றே . 


( ச ) 


மேயபாற் கடலெ ழுந்த வெண்டிரை காப்பணுள்ளாற் 
றூயமா மதிலி ளங்குக் தோற்றமே யென்ன முத்தத 
தாயவான் சிவிகை காப்ப ணலங்குற வமர்ந்தார் மேனிப் 
பாயநீற் றொளிவி ராவ வென்னுளத் தமரும் பண்பார் . 


குழையொளி மதாணி மின்னுக் கொளுந்தலைச் சாத்தி யாரும் 
விழைமணிக் கடக மாதி விளங்கிளங் கதிரைச் செய்யத் 
தழைமணிச் சிவிகை மார்பிற் றங்குமுத் தார மற்றும் 
பிழையற வொளிகால் வீசிப் பெருமதி யுதயஞ் செய்ய . 


சல்லரி முருடு மொந்தை தகுணிச்சல் குடமுழாவே 
கல்லவ டஞ்சின் னங்கா களம்பேரி பீலி தாரை 
மல்லலம் பம்பை வண்கொக்கரைமற்று முள்ள வாய 
பல்லவுங் கடலு டைந்த பான்மையி னியம்பா நிற்க . 
தடைகொடி யால வட்டம் கோணுறாத் தண்டங் கோண 
லடைதரு தண்டம் பிச்ச மவிர்மணித் தோரணங்கண் 
மிடைதரு மொலிய லாதி மேவவா வளிக ளெலலா 
முடைகட லுதிக்கும் வெய்யோ னொளியற மறைத்துச் செல்ல . 


( கா ) 


{ 5 ) 


இடியுள முட்க வார்க்கு முழக்கின வெழிலி மாண்பு 
மடி தரப் பொழியா நிற்கு மதத்தின புடவி யஞ்சு 
மடியின பெருங்கா லஞ்சு மஞ்செவி யினவெஞ் ஞான்றும் 
படி துழாங் கைய வெங்கும் பரந்துகுஞ் சரம்பல் செல்ல . 


( கசு ) 


நிலமகளுடலத் தோய்த்துச் தோய்வில வெனகேர் போகும் 
வலமிகு கதிய மாற்றார் மணிமுடி யுறுகு ரத்த 
கலகல வார்க்குத் தார கழிதராக் கடிவா எத்த 
பலபல வாக மொய்த்த பரித்திர ளொருக்கு செல்ல . 


( 20 ) 


திருப்பெருந்துறையடைந்தபடலம் . 


கிரியெனப் பெயர் தோற் றத்த கீண்டுவான் மேற்சென் மேல 
பரிபல முழங்கப் பூண்ட பார்கிழித் தோடுங் கால 
வரிவயப் போத்து கேரு மடங்கலார்க் கசனி யேற்றிற் 
றெரிதர முழக்கஞ்செய்யும் தேர்பல செல்லா நிற்க . 


{ 25 ) 


படைபல மின்னுக் காட்டப் பரிசைமா மேகங் காட்ட 
வுடைதிரையுட்கத் தோன்று மொலியுரு மொலியைக் காட்ட 
மிடையுட லொழுகும் வேர்வை மிகுமழை பொழிதல் காட்ட 
வடையவும் வான மேவந் தடர்ந்தென வீரர் செல்ல . 


( உ.உ. ) 


பரிமிசை யிவர்ந்து ளாரும் பாய்மதம் பொழிக போலக் 
கரிமிசை யிவர்ந்து வாருங் காற்றெனச் செல்லும் பொற்றேர்க் 
கிரிமிசை விவர்ந்து வாரு மாய்க்கிளர் வீரர் நாளு 
மரியிசை யிவர்ந்து ளாள்சிற் றடி முடிக் கொடுசூழ் போத . 


( உங ) 


எண்ணிய தெண்ணி யாங்கே யெய்துதல் குறித்துப் பெம்மான் 
மண்ணிய மணியே நேரும் வாலருள் செலுத்தச் செல்லும் 
புண்ணியர் தாமி வர்ந்த சிவிகையைப் பொறுக்கப் பெற்றார் 
நண்ணிய வியங்கா நிற்ப வியங்கினார் காடு வாழ்த்த .. 


( 24 ) 


புண்ணிய வாத வூரர் பொங்கெழின் மதுரை மூதூர் 
கண்ணிய கோட்டை வாய்தல் கடந்தனர் நண்ணுங் காலை 
யெண்ணிய குமர வேளுக் கிருப்பிட மாகி யாருங் 
கண்ணிய வுயர்கு றிஞ்சித் திணைசென்று கலந்தா ரன்றே . 


ஆசகமில்லா வைய ராரரு ணிரம்பப் பெற்று 
வாசக மென்னுந் தேறல் வழங்குதல் காட்டி யாங்குப் 
பேசுப லிராலு மேலூர் பிறைக்கோட்டி னாலு டைந்து 
வீசுபல் லருவி யாக விடுவன சுவையர் தீந்தேன் . 


( உசு ) 


இவரளப் பரிய செம்பொன் கொண்டன ரெய்து கின்றார் 
கவர்மன மில்லா ராகிக் கண்ணுதற் சார்பினின்றா 
ரவர்கொளக் கொடுப்ப வன்னார் கையேற்ப தறிவித் தாங்குப் 
பவர்படாபா துயருங் காந்தள் பரவற மலர்ந்த வெங்கும் . 


( உ எ ) 


ஆணவ மலமென் றோது மடுசினக் களிற்றை நாளு 
மேண்மை யருளென்றோது மிகற்றோட்டி கொண்டி யாருங் 
காணவென்றுள்ளார் நம்மை யென்செயக் கடவ ரென்று 
காணமுட் கிடப்ப வஞ்சி யிரிவன நகுமா வியானை . 


[ca ) 


நன்புல மறையோ ரென்று கானிலம் புகழப்பட்டா 
ரன்பொரு வடிவ மாகி யாரருள் பெற்ற போதே 
யென்பெலா முருகா நிற்க விருவிழி பொழிதல் காட்டும் 
வன்புல வரைக செங்கு மாதிழி யருவி யீட்டம் . 


( 25 ) 


கங் 0 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( ங O) 


னையன நிகழா நின்ற விரும்பெருங் குறிஞ்சி நீந்திப் 
புனைகட லனீகத் தோடு புண்ணிய வாத வூரர் 
கனை மலர்க் கடுக்கை யாதி நலந்திகழ் தருக்க நன்றித் 
தனை நிகர் வளத்தான் மிக்குத் தவலருங் காடு சார்ந்தார் . 
எண்ணரும் பொருள்கைக் கொண்டு வாபாதவூ 

ரிறைவர் செல்வா 
ரெண்ணருங் குதிரை கொள்வா ரெய்துவ வொருக்கிங் கென்றே 
யெண்ணரும் புகழ்சால் வேம்ப னெண்ணிய தென்னா மென்றே 
யெண்ணருந் தளவ மெல்லா நகைத்தன விடங்க ளெங்கும் . 


இவரிடை யிருந்த கம்பேர் பெற்றதொன் றிரிந்து போய் 
திவர்வர வுணர்ந்த நாமிங் கெதிர்ப்பட லொல்லா தென்று 
தவர்பயில் காட்டி னூடு தங்கிய மான்க ளெல்லாந் 
தவர்விடு கணையெதிர்ந்த தன்மையிற் றாவி யோடும் . 


( கூஉ ) 


வாசக நவிலுங் காலை வயங்கிய தமைச்சி றப்பித் 
தாசற நவிலு நன்றி யறிந்தன மகிழ்த லேய்ப்பப் 
பாசடைத் தருக்க டோறும் பயில் செழுங் குழைப்பான் மேவிக் 
கூசமொன் றின்றிச் செங்கட் கோகிலந் தொழிக்கு மாலோ . 


மேயமற் றிவர்பெம் மான்பால் விடாவிருப் புடையா ரென்ப 
தாயவெவ் வுலகுந் தேற்றற் கமைந்தவோர் சான்று போன்ற 
பாயபுற் கறிக்கக் கல்லாப் பச்சிளங் கன்றை நீத்து 
மேயமை யாம லெங்குங் கதறுபு விராய சேதா. 


( ஈச ) 


அந்தமில் புகழான் மிக்கா ரடைந்தனர் நம்பா லென்ற 
கந்தமென் மலர்க டூவி வழிபடு கான நீங்கி 
முந்தவுள் ளன , தா யாசை முதலிய வொருக்கு மாய்ந்த 
பந்தமில் லவர்மனம்போற் பசையறு பாலை சார்ந்தார் . 


சுழல்கின்ற சூறை மோதத் தூங்குகோங் கிலவின் பஞ்சி 
யுழல்கின்ற தன்மைத் தாகி யொய்யெனப் பறக்கும் தோற்றங் 
கழல்கின்ற காமத்தையர் கருதிவா தாடு காலத் 
தழல்கின்ற சினவெம் புத்த ரலைதிறங் காட்டிற் றம்மா . 


வெடியவான் முதுவா போளி விராயெதிர் பயிலும் காட்சி 
நெடியவாம் புரவி கொள்ள நிதியங்கொண் டணைவீரேனும் 
கடியகா மணைவோ மன்றிக் கடும்பரி யணையா வென்று 
படியவாந் தன்மை காட்டும் படியென லாவிற் றன்றே . 


( கஎ ) 


கேயமா வந்த ணீர்இந் நிகழ்வினைக் காடு முற்றக் 
தூயவாம் பெருந்து றைக்கட் சுடுதலெவ் வாறு கூடுக் 
தீயவார் தழற்கொ ழுத்தாய்ச் சிவணுமென் னிடத்தஃதொல்லும் 
பாயரற் தகுதி தேர்க் ரெனப்பரம் புவவெந் யே . 


( ஙஅ ) 


திருப்பெருந்துறையடைந்தபடலம் . 


காக 


நயப்பெரும் புகழ்சா லெங்க ணாவினுக் கரசர் முன்னாள் 
வியப்பரு மமண ராய வீணர்தங் கலப்பு நீங்கி 
யுயப்படுஞ் சைவஞ் சார்ந்த தொப்பவெம் பாலை நீங்கிக் 
கயப்பிலா மருதஞ் சார்ந்தார் கருதவென் னுளத்துஞ் சார்ந்தார் . 
தனியனா யமரு ஞானா சாரியற் றேடிச் செல்வீ 
ரினியவ னெதிர்வா னும்மை யெதிர்ப்படுங் காலத் தெம்மை 
முனியலா காமை வேண்டு மெனல்பொர முழங்கி வண்டா 
னனியலர் கழுநீர் வாவி நயப்பவெவ் விடத்து மல்கும் . 


( ச 0 ) 


( சஉ ) 


புறவிரு ளகலத் தோன்றும் பொங்கொளி ஞாயி றென்ன 
வுறவக விருள கற்று மொருஞான பானு வெய்தத் 
திறமுறுஞ் சைவ ரியாருந் திருமுக மலர்வ தேய்ப்ப 
நறவெழ மலர்ச்சி காட்டி நக்கபங் கேரு கங்கள் . 
மாரவே ளங்கை மேவி வரிசிலை யாகி யேவு 
மாரமா மலர னைத்து மருச்சனை மலராக் கொண்ட 
வீரர்தா மணைந்தார் காண வெள்குது மெனவளைந்தாங் 
கீரமார் சுவைத்தண் டெல்லா மிடந்தொறும் வளைந்து நின்ற . 
ககுபுகழ் வழுதி நாடு நாடுமந் திரியாய்த் தொன்னூற் 
புகுமுறை நடாத்த லாலே பொழிதரு முகின்மற் றியாவு 
மிகுவிழை வற்றா மன்ன மேன்மையார் தமைவ ணங்கத் 
தகுமென வணங்கல் போலத் தலைவணங் கினசெஞ் சாலி . 
நீறணி வேணிப் பெம்மா னிருமல வுமையா ளோடும் 
பேரணி யன்பர் நெஞ்சப் பிறங்கு போ தமர்த லேய்ப்ப 
வீறணி புண்டரீக மிசைப்பேட்டோ டன்ன மேய 
சேறணி மருதந் தீர்ந்து திரையெறி நெய்தல் சார்க்தார் . 


( சசு ) 


( சசு ) 


அரசிய லமைச்சின் மேயு மதிற்சிறு பற்று மின்றிப் 
பரசமே வியநம் மையர் திறமெனப் பரந்த வாரி 
விரசழல் கொழுந்து கொள்ள மேவுவர் நீருட் டோய்ந்து 
முரவவுப் புறைத்த லின்றிப் பயிலுவ வுளமீ னெல்லாம் . 


( சசு ) 


மலிதரு புகழான் மிக்க வாதவூரடிக ணாளு 
மொலிதரு சுத்த முற்றா ருற்றன ரிக்கி லத்திற் 
பொலிதரு புலவனைத்தும் போக்குவா மென்று தாழை 
கலிதரப் பூத்து நூற்றுக் காவதம் வாசம் வீசும் . 
கரிமுதற் படைகளோடுங் காணவிக் நிலத்தி யங்கும் 
பெரியவ ரிதற்கோர் பாங்கர்ப் பெருந்துறை மருங்கு வந்தார் 
தெரியுமவ் வெல்லை வந்து சேர்தலு செக்கு கெக்குப் 
பரிவுள முருகிற் றொண்டீப் படுமெழு சினும்விரைந்தே . 


கங 2 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


பொறுக்கலா காத பாரம் பொறுத்தவ னிறக்கி யாங்குக் 
குறுக்கலா காத வாதை யாவையுங் குலைந்து போக 
வெறுக்கலா காத லின்ப மேவிய திரண்டு கண்ணு 
மறுக்கலா காத வாரி பொழிந்தன வருவி மான . 


(52 ) 


இந்திய மைத்த னுக்கு மினியன வெய்தா நிற்கச் 
சந்திய றோளும் கண்ணும் துடித்தன தகவ லத்தே 
நந்திய விவற்ற லென்னை யாள்பவ னயந்து வைகு 
முந்திய விடமி தென்றே முன்னின ருவப்புக் கொள்வார் . 
சிவிகைநின் றிழிந்தா ரிந்தத் தேமடைந் தார்தஞ் சென்ம 
மவிகைசெய் திடுத லாகு மாதலா லமர்வா மென்றார் 
குவிகைய ராசிப் பக்க நின்றவர் குறித்த வாறே 
கவிகையீர் செய்வ தென்று காரியஞ் செய்ய லுற்றார் . 


( 50 ) 


கரிபரி யிரதஞ் சூழ நிறத்தியக் கடையி னுள்ளால் 
வரிகழல் வீரர் சூழ்ந்து வைகிட விருக்கை செய்து 
தெரிதர வதனுக் குள்ளாற் றிகழ்பட மாடஞ் செய்து 
புரியுடை முந்நூன் மார்பர் பொருந்திநன் கமரச் செய்தார் . 
அணிபட மாடத் துள்ளா லமர்பவர் வேத கான்குந் 
துணிபொரு ளான்ம காதர் துணையடி வணங்க வெண்ணிக் 
கணிதமில் சனங்க ளோடும் கைகுவித் தெழுந்து வல்லே 
மணிமதிற் கோயிற் புக்கார் வாரழற் றீர்த்தக் தோய்ந்தார் . 


( 52. ) 


நீறுகண் மணிபு னைத்து நிழலுவ வாத வைங்கை 
யாறுசெய் தான மோனப் பிள்ளையை யடிவணங்கி 
யேறுவந் தேறு மான்ம நாதர்தந் திருமு னெய்திப் 
பேறுவர் தளிப்பா யென்று பேசுபு வணங்கி னாரால் , 


( ருசு ) 


வெள்ளிய நீறு வாங்கி விளங்கநெற்றியிற்பு னைந்தே 
யொள்ளிய கருணைத் தாயாம் யோகநா யகிமுன் சென்று 
வள்ளிய வன்பு பொங்க மனநெகிழ்க் துடையத் தாழ்ந்து 
தெள்ளிய கருணை பெற்றுச் சென்றனர் குருந்தஞ் சூழ்க்தே . 
பரிசன முன்னும் பின்னும் படர் தர வந்து தாழ்த்து 
தரிசனஞ் செய்து செல்வார் தமையறிந் தாங்க ணுள்ள 
புரிமறை யுனர்முந் துறு பூசுரர் களுக்தொ டர்ந்தார் 
வரிகழ லாச மைச்சர் தமக்கிது வகுக்க லுற்றார் . 
இத்தல மகாதி மூர்த்தத் தலமிதி னடைந்து போற்றி 
முத்தலம் படைப்போன் முன்னா மூவரும் பேறு பெற்றார் 
கைத்தல கெல்லி யென்னப் பலந்தருங் கருதி னாலு 
மெத்தல மிதனுக் கொப்பென் றெடுத்துரை யாட வல்லேம் , 


திருப்பெருந்துறையடைந்தபடலம் 


ககக 


என்றுபற் பலவு ரைத்துத் தொடர்தரு மினைய ரோடு 
கன்றுதம் மிருக்கை யெய்தி தகவவர்க் கிருக்கை நல்கிக் 
குன்றுத லில்லாச் செம்பொன் கோடி சன் மானஞ் செய்து 
பொன்றுத் லில்லா வன்பிற் போக்கினர் தனிய மர்ந்தார் . 


( 5 ) 


மறையவர் போன பின்பு மஞ்சனஞ் செய்து கொண்டு 
பிறைமுடிப் பெருமான் பூசை பேணுபு பிறங்கச் செய்து 
நிறைசுவை யமுத முண்டு நிலவவாய் பூசிப் பின்றை 
றையயர் வுயிர்த்த மர்ந்தா ரடியனேன் மனத்த மர்ந்தார் . 


பல் 


( 54 ) 


வழியியங் குதலால் வெப்பம் வாதவூரடிகட் காய 
தழியகா மறையே மென்னி லரும் பழி யாகு மென்று 
பழியறத் தன்னு ளோர்ந்தோர் பசும்பொழில் புகுந்து ளான் போற் 
கொழிகதிர்ச் செல்வ னோடிக் குடகட லழுவம் புக்கான் . 
தாவர மாகி யுள்ள சைவந்தா பிக்க வல்லார் 
மேவர வோரூர் நின்றும் வேறோரூ ரடைந்தா லென்ன 
மாவர வொளியோன் றென்பா லொரீ இவட பாலிற் சாரச் 
சீவரப் போர்வை யென்னச் செக்கர்வா னெழுந்த தன்றே . 


( சு 0) 


ஒருங்குவா தாட வல்லா ரொருவரு மில்லை யென்று 
நெருங்குபல் பவுத்த ராய நிறையிலார் வளைந்தாற் போல 
மருங்குசூ ரியனு மில்லை மதியிலை யுவுே மில்லென் 
றிருங்கடல் சூழ்வைப் பெங்கு மிறுத்தன வந்த காரம் . 


( 44 ) 


இரவுமே லிட்ட தந்தோ வென்செய்வா ருலகத் துள்ளார் 
கரவுமே விடுமே யென்று கண்ணோட்ட நனிய டைந்து 
புரவு செய் மதிக்கு முன்னம் போயுப கரிப்போ மென்றா 
தரவுகூர் தரமுளைத்த தாரகைக் கணங்க ளெல்லாம் . 


( சு ) 


இவைகொலோ நமையி ரிக்கு மெண்ணாமை யொன்று செய்த 
னவைபடா ததுவோ வென்று நத்தமெண்ணுற்ற காலைச் 
செவையுறா வதுபொ றானாய்ச் செழுமதி யுதயஞ் செய்தான் 
குவையுறா வரும லம்ம கொடி செடி யகத்தொ துங்க . 


( காக ) 


( கச ) 


இன்னண நிகழுங் காலை விரவுசெய் கடன்கண் முற்றி 
நன்னலத் தமுது செய்து நகுபுக ழமைச்ச னார்தா 
மின்னகு மமளி மேலான் மேவினா ரான்ம நாத 
ருன்னரு மருவா லாங்கோர் சிறுதுவி லுற்றா ரன்றே . 
கனவிடை யான்ம நாதர் கதிர் . குமோ ருருவந் தாங்கி 
யனகமார் குருந்த நீழ லமரவும் விடாது சூழ்ந்து 
வினவுமா ணாக்கர் பல்லோர் மேவவுக் தாமே திர்ந்து 
மனநெகு மாறு மேன்மேல் வணங்கவுங் கண்டா என்றே , 


திருப்பெருந்துறைப்புராணம் , 


அருந்தவத் தினரிவ் வாறு கண்டழு தழுதி ரங்கிப் 
பொருந்தமுன் காணாக் காட்சி கண்டனம் பொய்யா காது 
திருந்தமற் றவனே யென்னை வாட்கொளுந் திறத்தோ னென்று 
வருந்தலற் றிருந்தார் வெய்யோன் வருதலை நோக்கி மாதோ . 


( சுசு ) 


சீதநீர் வளத்தான் மிக்க திருப்பெருந் துறையை நாடி 
வாதவூரடிகள் வந்து சார்ந்தமை வகுத்துச் சொற்றாம் 
போதகா யகனே யான பொங்கொளிக் குரவற் கண்டு 
காதலி னுபதே சம்பெற் றிடுதிறங் கரைய லுற்றாம் . 


( சஎ ) 


திருப்பெருந்துறையடைந்தபடலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் ககஉங . 


உபதேசப்படலம். 


பாம்பரன் செவ்வாய்ப் பாடல் பத்தத்தை கல்க லோடு 
நிரம்புமுத் தியையு கல்கு நிகழ்திரு வாத வூரர் 
வரந்தழை செவ்வாய்ப் பாடன் மயக்கறுத் தெந்த ஞான்று 
மூாம்பெறு முத்தி யொன்றே சல்கிடி னுரைப்ப தென்னே . 


கதிரவன் வரவு நோக்கிக் கண்டுயி லாம லைய 
ரதிர்புன லிருகண் வார வழுதழு திரக்குள் காலை 
முதிரருட் குரவன் காட்சி முந்துபு தானுங் காண 
வெதிரற வருவான் போலவ் வினன்குணக் குதயஞ் செய்தான் . 


( உ ) 


சிவப்பிரகாசர் தோன்றுஞ் செயிரறு காலத் தேமுன் 
னவப்பிர காச மாசி யமைந்தன மாய்க்தாற் போலத் 
தவப்பிர காசஞ் செய்து சந்திர ஓடுக்க ளெல்லா 
மெவப்பிரகாச மெய்திற் சென்று போய் மாய்ந்த வன்றே . 
கருமல மென்னப் பேசுங் காரிருட் டடைவுற் றாங்குப் 
பொருமிருள் வளையப் பட்டுப் போதுற்றோ மதுபோய் மான 
வொருகதி ருதித்த தூறொன் றுளது கொ வினியென் றையர் 
திருமுக மலர்ந்த தென்னச் செய்யதா மரைம லர்க்த . 
ஒள்ளிய வாத வூ ரூபதேசம் பெறுவா ரின்று 
தள்ளிய நமக்கென்னாங்கொ லெனப்பா சமய ரெல்லாம் 
துள்ளிய வாய்கு விந்த தோற்றம்போ லோடை யெல்லாக் 
தெள்ளிய வாம்ப லாதி செய்யவாய் குவிந்த வன்றே . 


உபதேசப்படலம் . 


ககூரு 


இன்னண நிகழுங் காலை யெங்களை யாளு மையர் 
சொன்னதங் கரும மாற்ற வெழுத்தொரு துறைக்கட் சென்றா 
ரன்னவர் வருமு னான்ம காதரா ரியராய்ப் பல்லோர் 
துன்னவொண் குருந்த நீழ லமர்திறஞ் சொல்ல லுற்றாம் . 


கதிரொரு கோடி யொன்றாய்த் திரண்டெழு காட்சி யென்ன 
முதிரொளி மேனி காட்ட மூவுல கத்து மொய்த்த 
பிதிர்தலி லழகெ லாமிப் பிறங்குருக் கொண்ட தென்ன 
பதிர்மறைக் கப்பா லாரோ ரந்தண வடிவங் கொண்டார் . 


( எ ) 


வீழ்சிக ழிகைக்கு மேலான் மிலைச்சிய வருத்தி ராக்கத் 
தாழ்வட மிலங்க நெற்றி தடம்புய நிறமுற் பாவம் 
போழ்திரு நீற்றி னோடக் கண்மணி பொலிய வுந்தி 
யாழ்திரு வரையில் வெண்டூ சள்ளொளி நிலவு வீச . 


துலங்குமிவ் வுருக்கொண் முன்னந் துதைமுடி மதியொ ழுக்கு 
மிலங்கமு தொருவு சம லியைந்தென முக்ஏல் பொற்ப 
வலங்கிள ரிருசெ விக்கண் வளைக்குழை பிணங்கா நிற்ப 
நலங்கிளர் பொன்செய் வேற்றுக் குழைமரீஇ நயப்பத் தூங்க . 
வந்துபைங் குருந்த நீழல் யோகவா சனம்வ லத்தா 
ணந்துறக் கீழ மைத்தால் கிடத்தாண்மே னகவ ளைத்து 
முந்து முத் தரியம் யோக பட்டத்தின் முயங்கப் பூண்டு 
கந்து செய் கூற்ற முட்கக் கருதவ னாசை நோக்கி . 


( 60 ) 


தெருளிர வுரவ மாய சிவஞான போதந் தாங்கி 
யருளிடக் கரங்க வித்து ஞானமுத் திரைய மைந்த 
பொருள் வலக் கைவி எங்கப் புன்னகை முகத்தரும்ப 
மருளற வீற்றி ருந்தார் மாலயன் றேடிக்காகாணார் . 


( 
கக 
) 


இவர் நிலை யின்ன தாக வொருவரி லீரை நூற்றா 
ருவரிலா மனத்தார் முன்சொ லுத்தர கோச மங்கைத் 
தவர்சொறே மிருந்தா ரெல்லா மானிட ராகிச் சார்ந்து 
கவரிலார் வளைந்து வைகி யாற்றலுங் கழறி யுய்வாம் . 


( 52 ) 


வேதநூ லுரைப்பார் சில்லோ ருரைத்தவை விளக்க மிக்குப் 
போதமாம் படிப குத்துப் பொருளுரைத் திடுவார் சில்லோ 
ராதரம் பயப்பக் கன்ம காண்டத்தை யறைவார் சில்லோர் 
மேதக வமைந்த ஞான காண்டமே விரிப்பார் சில்லோர் . 


உரைத்ததன் சென்னி யாய வுபரிட முனாப்பார் சில்லோர் 

மாத்தவிப் பொதுமை நிற்கச் சிறப்பென வகுக்கப் பட்ட 
விரைத்தவா கமங்கண் மேலு மேலுமோ திடுவார் சில்லோ 
ரிரைத்தமற் றவற்றி னுள்ளு முண்மையேற் றிசைப்பார் சில்லோர் . 


( 
கச 
) 


ககக 


திருப்பெருந்துறைப்புராணம் . 
பரசம யத்தின் றோடம் பகுத்தெடுத் துரைப்பார் சில்லோர் 
தரமிகு சைவ மொன்றே சான்றதென்றிசைப்பார் சில்லோர் 
விரவது வுளுஞ்சித் தாந்த சைவமே லிட்ட காலை 
யுரனறு மென்பார் சில்லோ ருண்மையென் றுரைப்பார் சில்லோர் . 
சரியையே முதனா னூலுந் தனித்தனி யோதி யோதி 
விரிதரு பொருளு மாய்ந்து மேதகப் புகல்வார் சில்லோர் 
தெரிதரு புராண மெல்லார் தெரிந்தெடுத் திசைப்பார் சில்லோர் 
பரிதரு முப்பு ராணந் தனித்தனி பகாவார் சில்லோர் . 


( கசு ) 


உடைவெண்கோ வணமே கீளே யுணவுசைப் பலியே யொண்கண் 
படையக லிடமே சாந்தாப் பரிப்பது தெய்வ நீறே 
மிடைகல னுருத்தி ராக்க மாலையே வேறு வேண்டா 
நடையினர் தனித்தி ருக்கை நயந்தவ ரானார் சில்லோர் . 
திருவிய மக்க ளுள்ளாற் றிகழ்ஞான பானு விற்கு 
மருவிய வதய மத்த மயமென்ப தின்மை யாலே 
கருவிய லிருளு மில்லார் காண்டகு பகலு மில்லா 
ரருளிய லென்னுந் தானத் தமர்ந்துவாழ்கின்றார் சில்லோர் . 


( 4 


ஆடுவர் சிலர்கை கொட்டி யாடுதற் கிசையா வண்ணம் 
பாடுவர் சிலருன் மத்தர் பாலர்பை சாசர் போல 
நீடுவர் சிலர்கை கூப்பி நேருறத் தொழுவார் சில்லோர் 
கூடுவர் சிலர்நினைந்து குழைத்துகைந் தழுவார் சில்லோர் . 


( கக 


இத்தகை யடியா ரானா ரொருவரி லீனாஞ் ஏறு 
வித்தகர் விருப்பிற் சூழ கருமிளிர் குருந்தி னீழ 
வத்தம ரமருங் காட்சி யொளிர் தாரா கணங்கள் சூழ 
முத்தவெண் மதிய காப்பண் முயங்கிய தோற்றங் காட்டும் . 


( 20 ) 


( உக ) 


வழிபடு நால்வ ருக்கா வடநிழ லமர்ந்த காட்சி 
மொழிபடு வாத வூமா முனிவரற்காகப் பைந்தேன் 
கொழிபடு மலர்க்கு ருத்தக் கொழுநிழன் மேவ வோவென் 
றொழிபடு திறமில் காட்சி யுறுவர ருவகை பூத்தார் . 
அழகிய துறைக்கட் சென்ற ராவயிற் கரும முற்றி 
மழவிளங் கன்றை கடி மனம்பதைத் தணையாப் போன்று 
குழகர்தங் கோயில் வாயில் குறுகினார் நெடுங்க ணீர்த 
வழவகன் மார்பின் மேனி மயிர்ச்சிலிர்ப் பொருக்கு மேவ . 
செஞ்சசெக் குருகா நிற்க கேர்பணிக் தெழுந்துள் புக்கார் 
வஞ்சமி லான்ம காதர் சந்நிதி வந்து கூடிக் 
கஞ்சமென் கரங்கள் கூப்பிக் கரைத்துயோ காம்பி கைத்தாய் 
செஞ்சரண் டொழுது சூழ்ந்து சென்றனர் திகைத்து கின்றார் . 


( உஉ ) 


உ.பதேசப்படலம் . 


கரு எ 


நின்றுள மதித்த லோடு நெடியமாலயன் முன்னானோர் 
சென்று சென் றணுகுந் தோறுஞ் சேயனாய்ச் சிந்திப் போருக் 
கன்றவர் சிந்தை யுள்ளே யணியனாய்ச் சுடரோர் மூன்றும் 
வென்றுமிக் கொளிவிட் டோங்கு சோதியை விளங்கக் கண்டார் . 


மறைமுழு மையுமென் கோவம் மாமறைச் சென்னி யென்கோ 
நிறைபெருந் தொண்ட ரானார் நெஞ்சகக் கோயி லென்கோ 
நறைசெயிக் குருந்த நீழ னாயனா ருறைவ ரேலோர் 
குறைவிலா விதையா தென்று குறித்துளங் கூறு கிற்பேம் . 


பைங்கள்வார் குருந்த நீழ னென்னனாம் பார்த்த தில்லை 
கங்கணான் குடைய தேவுங் காணுமா தவமுள் ளானோ 
செங்கண்மா லிடந்துங் காணாத் திருவடி மலர்மண் டோய 
வெங்களை யாள வென்றோ வெழுந்தருளியவில் கென்பார் . 
வெள்ளிய நீற்றி னோடு வெள்ளிய முறுவ னாயேல் 
கொள்ளிய வமைந்த மூல மலம் விளர்த் திடக்கு மைக்குக் 
தெள்ளிய மேனித் தேசே சிந்தையுட் டேசு செய்யு 
மள்ளிய தொழிதற் கெண்ணி , லடியர்தல் குழுவே சாலும் . 


( உஎ ) 


( உ ) 


நெருகலிற் கனவிற் கண்ட வண்ணமே நிரம்ப வின்று 
கருதுதற் கரிய காட்சி நனவினுங் கண்டே னீது 
பெருகொளி யமா ரேனுங் கனவினும் பெறுவ ரோவென் 
வருகுவர் நெக்கு நெக்குள் ளுடைவரோ வியம்போ னிற்பர். 
மறையவ ராகி யிங்கண் வைகுவார் காந்த மொத்தார் 
பொறையவ ரருணேர் நின்று பொருத்திடு வாரை யொத்த 
திறையுமன் பில்லா நாயே மனமிரும் பொத்த தென்றாற் 
குறையெவ னுய்யுங் காலங் குறுகிய தென்று வப்பார் . 


( 2a ) 


வ்வண்ண மெண்ணி மற்று மெண்ணுவ தொன்று மில்லை 
சவ்வண்ண விவரே நம்மை யாட்கொள றேற்றக் தீரா 
நவ்வண்ண மவ்வண் ணம் போய் நசித்தவென் றோடிச் சென்றே 
யவ்வண்ண மாயி னார்த மடிவண்ண மலர்க்கீழ் வீழ்ந்தார் . 


( 0 ) 


வீழ்ந்தவ ரெழுத்தி ராமல் வீழ்ந்தவா கிடப்ப நோக்கி 
யாழ்ந்தவான் கருணைச் சோதி யெழுகவென் றருள றேர்ந்து 
வாழ்ந்தனேன் வாழ்ந்த னேனென் றெழுந்திரு மலர்க்கை கூப்பித் 
தாழ்ந்தடி மலரின் பாங்கர்ச் சார்க்துகைந் துருகி நின்றார் . 


( சுக ) 


ஆய்வப் பொழுதாங் குள்ள வடியவ ரொருங்கு கூடித் 
தூயதம் பெருமான் செம்பொற் றுணைப்பதந் தொழுது வாழ்த்தி 
கேயமிக் கணைந்து ளாரை யாட்கொள னெறியே யாகு 
காயனே யென்று வேண்ட நகைமுகக் கருணை பூத்தார் . 


( கூஉ ) 


கஙஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


கண்ணிய காலம் வேண்டேங் கனவிய துணர்தல் வேண்டேம் 
புண்ணியந் திரண்டு வந்தாற் போன்றமற் றிவர்பொ ருட்டியா 
மெண்ணிய தெண்ணி யாங்கே முடித்துமின் றிரவே யென்றார் 
தண்ணிய வடியா ரெல்லாந் தாழ்ந்தர முழக்கஞ் செய்தார் . 


( 5 ) 


ஐந்தொழி னடாத்துந் தேமா யான்மநா யகர்வி ளங்கு 
மைந்தெழிற் சபைக்குப் பின்னர் வண்குருக் தடி யொன் றேயவ் 
வைந்தொழி லுங்க டந்த வனுக்கிர கத்தே மென்ற 
மைந்தடி யவர்பல் லோரு மதித்தன ரலங்க ரிப்பார் . 


( ஙச ) 


விரிமலர்க் குருந்தஞ் சூழ வெண்பளிங் குள்ளு மப்போ 
தரிபளிங் கெடுத்தோர் வேதி யாக்கிமற் றதற்கு மேலாப் 
புரிசெய்நாற் றூணி றீஇமேற் போகட லனைத்தும் போகட் 
நரியபைம் பொன்பரப்பி யொருசபை விளங்கச் செய்தார் . 


தேசிக னமருந் தான மென்பது தேற்றி யரங்குத் 
தேசிக மமரா நின்ற செம்பட்டு விதானஞ் செய்து 
கோசிகப் பிரியர் வைப்பா மிதுவெனல் குறிப்பிப் பார்போற் 
கோசிகங் கொய்தெடுத்துச் சூழவுங் குலவத் தூக்கி . 


அரும்பு வெண் டரள மாலை யலங்ககாற் புறத்தும் தூக்கி 
விரும்புகப் புரசாந் தத்தால் வேதிமே லிடத்தை நீவி 
வரும்புது ஞாயி றென்ன மணிவிளக் கனந்த மேற்றி 
விரும்புளுங் கரைய மற்று மியல்புற வலங்க ரித்தார் . 


( ஙஎ ) 


செய்யசீ ரடியார் கூடி யின்னன செய்யும் வேலை 
வையமுற் றுய்ய வந்த வாதவூரடிகண் முத்தித் 
தையலைப் புணரும் காலஞ் சாந்தரே யுறுத லன்றி 
வெய்யயா முறல்கூ டாதென் பானில்வெய் யோனொழிந்தான் . 


( ஙஅ ) 


கதிரவன் மறைத லோடுக் காரிருள் வான ளாய 
ததிர்தர வுடுக்க ளாங்காங் கரும்பின வவைக்கு காப்பட் 
பிதிர்தலில் கலைகள் வீசிப் பிறக்கினன் மதிநீ லப்பட் 
டெதிர்வின்முத் துறநட் குஞ்ச மியைந்தமேற் கட்டி மானும் . 
பூவினுட் சிறந்தா மேலும் பொழுதுபோ குற்ற காலை 
மேவுகந் தமக்கென் ஞாமென் றரவிந்த மொருங்கு வீந்த 
தேவினுட் சிறந்தார் பாதஞ் சிவணுத வியாமே யென்று 
வாவியுட் பொலிந்த முத்தி மாண்ட செங் கழுரெல்லாம் . 
அளிகிள ரக்தி யாதி யத்தயா மத்தின் காறுக் 
தளியமை பணிசெய் வாருக் தகச்செய்து கழிக்த பின்றைத் 
தெளிகிவர் மூன்றாம் யாமக் தீர்ந்தது காலாம் யாம 
மொளிகெழத் தோன்றிற் றாங்கண் வாதவூரருமுற் குரால் . 


(ச 0 ) 


( சக ) 


உபதேசப்படலம். 


ககசு 


( உ ) 


கனிமலர்க் குருந்தி னீழ னக்கவா சனத்தின் மேலாற் 
றனிமுத றென்பா னோக்கி முன்புபோற் சார்ந்தி ருந்து 
புனிதமிக் கமைந்து வந்த வாதவூர்ப் புலமை யோரைக் 
கனிவுற வெதிரி ருத்திக் கனித்துபக் கிரமஞ் செய்வார் . 
அருள்கொடு மனுமுன் னாமா றத்துவா வையுஞ்சோதித்து 
வெருள் கொடு பதைத்து நீங்க வவற்றின வேறு செய்து 
தெருள்கொடு பயிலா நிற்குஞ் செவ்விய திருநோக்கத்தான் 
மருள்கொடு மறைத்து நின்ற மாமலஞ் சிதைய கோச்சி , 
கரமலர் சென்னி சூட்டி மாயையுங் கருமந் தானும் 
விரவுறா வண்ணம் போக்கி விளங்குபொற் கலையான் மூடி 
யுரமிகு சூக்க பஞ்சாக் கரவுப் தேசஞ் செய்து 
வரமிகு முயிர்தா மாகும் வண்ணம்பா உனை யற்றி . 
உளத்தொடு முயிரை வவ்வி யுற்றதோர் பிரம நாடி 
வளப்பெரு நெறியே போய்த்து வாதசாந் தத்தின் மேலா 
வளப்பரு மிருப குப்பற் றானந்தக் துய்க்க வுய்த்து 
கொளப்படு மொருபற் றின்றிக் கோதிலா வொருதா மாக்கி . 


( சசு ) 


( சசு ) 


உடல்பொரு ளாவி மூன்று மொழுக்கு நீ ரொடுக வர்த்து 
விடலரும் விருப்பிற் பாத பூசனை விளைத்தி யென்ன 
மடலவிழ் கழுநீர் சாந்த மான்மத மாதி யாய 
கெடலில்பல் பொருளுங் கொண்டு கேழ்கிளர் தரப்பூ சித்து . 
மறைபுகன் முகம னெல்லா மரபுளி முடித்த பின்னர் 
நிறையருட் குரவர் தாட்கீழ் சேல்பணிக் தெழுவார் சென்னிக் 
குறைவிறம் பாதஞ் சூட்டிக் குறிக்கொளு நூதலின் மீது 
கறையில்வெண் ணீறு சாத்திக் கழுநீர்மா லையுக்த ரித்தார் . 
அரிய னடிப்பூ மாலை யணிமுடி புனையப் பெற்ற 
சீரிய வாத வூரர் செவ்விய வான்ம நாத 
ரேரியற் கருணை யோகாம் பிகையிவர் பதம்பணிக் 
மூரியம் பரம ஞான முர்த்தியா யமர்ந்தா ரன்றே . 
புறவிருண் மாற மாற போதரு மென்னைப் போல 
மறவிரு ளாய தீய வகவிருண் மாறு மாறே 
யறவுரு 

விவர்வாய் நின்றே ரருங்கதி ருதிக்கு மென்று 
திறமுறத் தெரிக்க வந்தான் போற்றின கரனெ ழுந்தான் . 
தினகர னுதயங் கண்டு திருவருள் பெற்ற வையர் 
மனகெக வெழுந்து போந்தக் கினிப்புனன் மருவியாடி 
முனகர்கொள்ளாத நீறு கண்மணி முயங்கத் தாங்கி 
யனகவா ரியன் பொற் நாட்ழ்ேப் பணிந்தெழுந் தருகு நின்றார் . 


( ரு ) 


கச O 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


வேறு , 


( ருசு ) 


நின்றமையும் வாதவூர் முனிவரரை யருணோக்கா னிரம்ப நோக்கி 
நன்றமைய நேரிருத்திச் சிவஞான போதமெனு கன்னூல் கைக்கொண் 
டின்றமைய வுலகோப காரமாக் கைக்கொண்மி னென்று நல்கி 
யன்றமைய வதனகத்துப் பொருளனைத்துந் தொகுத்தருளி னறைவ தானார் . ( ருக) 
புறமகமா மதத்துழன்றும் புகல்வருணாச் சிரமநிலை போற்றி நின்று 
மறமிருதி மறைபகரு மாற்றுவழு வாதுமக மனைத்துஞ் செய்து 
முறவுயரும் வேதாந்தப் பொருடேர்ந்து முற்றியபி னுணர்வான் மிக்கோர் 
நிறமருவு பெருஞ்சைவ நெறித்திக்கைக் கிழமையுற நேய ராவார் . ( ருஉ ) 
புரிதருமத் தீக்கைபல திறனாகு நோக்கூறு புகற லெண்ணல் 
விரிதருநூ லியோகமவுத் திரியெனவே ழிவற்றீற்று விளம்புந் தீக்கை 
பரிதருமா றமைகிரியை ஞானமொரோ வொன்றேமுப் பால தாகு 
முரிதருமா றமைசமய விசேட நிரு வாணமென வுஞற்ற லானே . 
எண்ணியவித் தீக்கையடைந் தவர்கம்மைச் சேர்தவமீ ரிரண்டே யாகு 
மண்ணியமண் சரியையெனக் கிரியையென யோகமென வமல மாக 
நண்ணியமெய்ஞ் ஞானமென வவைகொடுத்த னம்முலக நண்ண லாதிக் 
கண்ணியநம் மொடுகலத்த லீறாக நாற்றிறனாங் கரைந்த நான்குள் . 
அறிவுருநா மமர்கோயி லலகிடு தன் மெழுகன்மல ரடவி மேவிச் 
செறிமலர்குற் றெண்ணிறொடை செய்தணிதல் விளக்கமிகத் தீப மேற்றன் 
முறிவினம தடியரைநா மெனக்கருதிப் பணிபுரிதன் முதலாந் தாத 
நெறியமையுஞ் சரியையினை யாற்றுவா ரெம்முலக நிலவி வாழ்வார் . ( குரு ) 
தூயமக நெறிக்காகும் விசேடமெய்திப் பூசைசெயச் சொற்ற கொண்டே 
யாயதிற லாதார சத்திமுதற் சாத்தியெனு மம்பு யத்து 
மாயமிலா தனமுதலாப் பாவித்தா வாசித்தா வரண மாதி 
யேயவியற்றுபுதியோம் பிடுகிரியைப் புத்திரரெம் மருகி ருப்பார் . 
இயமாதி யெட்டுறுப்பி னியல்படைந்தே யிருவளியி னியக்க மோப்பி 
வயமாரு நடுகாடி யுறப்பயின்று ராதார மரீஇய வோர்ந்து 
நயமாக மதிவரைப்பி னெய்தியமு தருந்தியொளிர் கம்மோ டொன்றும் 
வியமாய சகமார்க்க யோகுழப்போ ரெம்முருவ மேவி வாழ்வார் . 

( ரு ) 
பழியிலவை முற்றியருள் பதிந்துவினை யொப்பெய்தும் பருவத் தியாமே 
கழிமகிழ்விற் றோற்றமுறீஇ நிருவாணத் தத்துவாக் கழலப் போக்கி 
யழிலிலரு குறுக்குமெழுத் தைந்துவின் றைம்பாச மகற்றி யின்ப 
மொழிவரிதா யுய்த்திடுதல் சன்மார்க்க மென்பதஃதுரைக்க லுற்றாம் . ( ரு அ ) 
உருவருவங் குறிகுணங்கள் கட்டுவீ டொரீஇயனைத்து முயிர்க்கு கல்கி 
மருவியுடன் றொழிற்படுத்துப் புலன் கொளுவி வீடுதவு மாட்சித் தாகி 
நிருமலமா யழிவறன் றோங்கொளியாய் கனிவிளங்கி நிகழும் வேதத் 
தொருமுதலாம் பதியொன்றே யன்னா மேவுயிரி னுண்மை கூ 

கூறில் . ( ருக ) 


உபதேசப்படலம். 


கசக 


அரியளிக்கிற் பற்றியவை தாமாய்ச்சத் தாத்தும்பாத் தறிசத் தாகித் 
தெரிவசிப்ப வருகிறைவாய் மூவகையென் ணிலவாய்கித் தியமாய் சாளும் 
பரியிருளு மொளியுமலாக் கண்ணியல்பா யுறுகம்மாற் பகருஞ் சுத்தி 
விரியவமைந் தின்பமொன்றே யுறுவனசிற் றுணர்வினவாம் வெம்பா சந்தான் . (க.) 
ஒன்றாயெண் ணருமாற்ற லுடைத்தாய்நித் தியமாய்ச்செம் புறுமா சொப்பாய்த் 
தொன்றாய்கம் மருளினா னீங்குவதிக் கருமலத்தின் சொடர்ச்சி நீங்க 
நன்றாய தனுவாதி தருமாயை யுணவாக நவிலுங் கன்ம 
மென்றாய மூன்றொடுமா யேயதிகழ் திரோதாயி பிரண்டுக் கூட்ட . 


ஆயமல மைந்தாகு மவற்றினொடு பழவினையு மாணவத்தின் 
மேயவொரு முதலுநமக்கில்லையான் மாவிற்கே விரியு மாயை 
யேயகன்ம நமதருளல் லாமலா விக்கென்று மியங்கா வாகுக் 
தாயமல பத்தவுயிர்க் சிப்பந்தம் பொருத்தலப்பர் தர்நீர்த் தற்சே . 

( tre ) 
மாசுகழித் திடப்புடைவைக் குவரூட்டு திறம் போலும் வைய மாதி 
வீசுபடைப் பளிப்பழிப்பு மறைப்பது நீக் குதலாய வினையோ காந்துக் 
தேசுமலர் மிசையுறைவான் முதலியவை வரைக்கொடுகாஞ் செயவு மோர்கா 
மேசுவிகா ரம்படையே மவிகார வியல்பினுக்கோ ரீறின் நாமால் . 


விடமாவை வெவன் செய்யுந் தீயினைச்சூ டெவன்செயுமிவ் விதமே போல 
வடகெடு மாயையெம துடைமையா யினுமயக்க மாற்ற தெம்மைத் 
தொடர்தருமிக் திரஞாலம் புரிபவனை மயக்குவதோ தொடங்கான் மாவை 
விடர் செய்மல மயக்காதேன் மாயையுங்கன் மமுமயக்கா திரிந்து போகும் . ( சுச ) 


தெளிசிவமா கியநாமு நமை நீங்கா வருளாஞ்சத் தியுமான் மாவுக் 
களிதிரோ தாயியும்பிற் படுமாமுற் படுமலத்தின் கருமை தேய 
வளிகெழுகஞ் சத்திகலப் புறுங்கலப்பப் புண்ணியமே லாகு மாக 
வளிமலபா சமும்பிறக்குஞ் சத்திபதி தரும்பின்வினை யொப்பு மேவும் . 


1 


அன்னது சார் தரமலமென் றறைந்ததிரோ தாயியரு ளாயே நிற்கு 
மன்னவத னான் மூல மலந்தொலைவ தல்லாமன் மற்றொன் றண்டோ 
சொன்ன வெம் தீச்சை முதன் மூன்று முயி ரிச்சைமுதற் றொக்க மூன்றும் 
பன்னவிளக் கம்புரிந்து வியாப்பியமாக் குபுமேலாய்ப் படரு மன்றே . 
அருளினெமை யுக்தனையு மறிந்தவுயிர் கதிரொடுகண் ணணைந்தாற் போலத் 
தெருளினெம துள்ளடங்கி யானந்த மொன்றுமே திசையா நிற்கு 
மருளில்பான் முதலென்ற லருளின்யான் முதலென்றன் மாறி மாருப் 
பொருளினருன் முதலென்ற லதிலழுத்த தவிர்ச்தெம்மைப் புணர்தன் முத்தி . ( 40 ) 
முன்னமே வழிந்ததாஞ் சிதமேற விலையுளதேன் முற்று தசகுஞ் 
சொன்னவா ரருளினான் வாதனைமெய் யியங்களவுக் தோன்றா நிற்கு 
மன்னதுமஞ் செழுத்ரைவிதிப் படிகணிக்கப் போரமையா லயமுன் மூன்றிற் 
பின்னமற வழிபடுதல் வேன்முத்தி பாமுத்திப் பேற மீன்டே , 

(கஅ) 


கச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


என்றுதிரு வாய்மலர்ந்து தொகுத்துரைத்தனைத்தும் விரித் தியம்பிற் றாக 
கன்று பலித் திடுகவென நகைமுகத்தி னருணாட்ட நல்க லோடும் 
வென்றுமிளிர் திருவாத வூர்முனிவர் மனங்கசைந்து மெய்பொ டிப்பத் 
துன்றுமல ரடியின் முடி தோய்தா வீழ்ந் தெழுத்துநின்று பதிப்ப தானார். 


( காக ) 


வேறு . 


தொழுபவ ரொருபாற் பதிப்பவ ரொருபாற் றுதித்துள செக்குசெக் குருகி 
யழுபவ ரொருபா லிவரெலா நிற்க வடியனேன் றனைப்பிடித் தாண்டாய் 
பழுதினின் சருணைத் திறத்தையென் புகல்கோ பாண்டிகா டியற்றிய தவத்தாற் 
கொழுமலர்ச் சோலைத் திருப்பெருக் துறையிற் குருந்தடி பிருந்தருள் பரனே . ( 10 ) 
உள்ளுதோ றிழிபை யுள்ளுபு பவஞ்சத் துழி தரூஉ வொதுங்கிய வெனக்கு 
மள்ளுதோ றன்பூ றாக்கையொன் றருளி யாணடுகொண் டனையிது தகுமே 
விள்ளுதோ றப்பா லாய்ப்பொலிக் தோங்கும் விமலனே விமலமார் சிந்தை 
கொள்ளுதோ றுவக்குத் திருப்பெருந் துறையிற் குருந்தடி யிருந்தருள் பரனே .( எக ) 
வழிவழி யடிமை யுவந்திலேன் மலடு மலர்க்கரங் கன்றிடக் கறந்து 
கழிதுய ரடைந்து கிடக்கின்ற வெனையும் கண்டுகொண் டாண்டதெத் திறமோ 
மொழிதடு மாற செஞ்சசெக் குருக முனிவறத் தொடர்பவர் முதலே 
கொழிமலர்ப் பொழில்சூழ் திருப்பெருச் சிறையிற் குருந்தடி விருந்தருள் பரனே . ( ) 
எலவே யொருப்பட் டெற்றைக்கும் பாழுக் ைெறத்தொரு பயனுமில் லேனைச் 
சீலமா முனிவர் திருக்குழாத் தோடுஞ் சேர்த்து நீ யாண்டது தகுமே 
காலகா லாகங் காளவே தாள கணம்புடை சூழ்தர நடிப்பாய் 
கோலமார் செல்வத் திருப்பெருந் துறையிற் குருந்தடி யிருந்தருள் பரனே . ( எங ) 
கனிவிள விருக்கக் காய்கவர்ந் துண்ட கள்வனா மென்னையும் பற்றி 
முனிவரு முனிவர் கூட்டத்து ளொருசார் முனிவறக் கூடுமா றளித்தாய் 
புனிதமென் கனியே புக்தியூ றமுதே பொங்குமா னத்தவான் பெருக்கே 
குனிகொடி மாடத் திருப்பெருந் துறையிற் குருந்தடி விருந்தருள் பரனே . ( எச ) 
சுவைபடு மவனித் துமியுணாக் கொள்ளும் தொழுத்தையேன் றனை வலிந் திழுத்து 
கவையிலா னந்த வமுதமூட் டினையா னகைவினைத் திடுமடி யேற்குங் 
கவையழ லடைந்த மெழுகென வுருகக் கற்றாற் றவருளத் துணையே 
குவைமலர்ப் பொழில்சூழ் திருப்பெரும் துறையிற் குருந்தடி பிருந்தருள் பரனே , () 
திருநெடு மாலன் றொருகரு மாவாய்த் திண்புவி பாதல மிடப்புற் 
றொருவற முயன்றுங் காணரு மலர்த்தாளுத்தையேன் றலைக்கெளிதாமோ 
வருமணி விளக்கே யானந்தப் பிழம்பே யளிகனிந் தெழுசுவைக் கனியே 
குருமணி மாடத் திருப்பெருந் துறையிற் குருந்தடி பிருந்தருள் பானே . 
அண்டரு முனிவர் கணங்களு மற்றை யவர்களு நறுமுறுப் படைய 
வண்டரு மலர்த்தா வென்கருக் தலைக்கு மணிமுடி யாயதற் புதமே 
பண்டரு மொழியாள் பங்கவோ மேலாம் பரமவோ பரவியெஞ் ஞான்றுங் 
கொண்டலின் முழவார் திருப்பெருக் துறையில் குருந்தடி பிருந்தருள் பரனே . ( ) 


( சு ) 


உபதேசப்படலம் . 


கசங் 


என்னைநா னறியேனையகோ பகலோ டிரவெனப் படுவது மறியேன் 
முன்னைநான் செய்த தவமெவ னென்னை முழுமதோன் மத்தனாக் கினையா 
லன்னையே யப்பா வொப்பிலா மணியே யடியவர்க் கெய்ப்பினில் வைப்பே 
கொன்னைமா மதில் சூழ் திருப்பெருந் துறையிற் குருந்தடி யிருந்தருள் பரனே . ( எ அ ) 
செம்மையொன் றில்லாச் சிறியனேன் கவலை நீர்தர யோககா யகியா 
மம்மையோ டெழுந்து வந்தினி தாண்டா யான்மகா யகவதற் கடியே 
னிம்மையே செயுங்கை மாறெவன் மறுமை யேனுமொன் றில்லையென் செய்கோ 
கொம்மைமா மதில்சூழ் திருப்பெருந் துறையிற் குருச்தடி விருத்தருள் பரனே . ( எசு ) 
இன்னணந் துதிக்கும் வாதவூர் முனிவ ரிருக்துதி திருச்செவி யேற்று 
முன்னவர் மலர்ப்பைன் குருந்தடி யமர்த்தார் முனிவிலாப் பேரருள் பொங்க 
மன்னான் மணியே வார்த்தையாய்த் திரண்டு வருமொரு காரணக் குறியா 
லன்னமாணிக்க வாசக ரெனும் போராகவின் சாதியென் றறைந்தார் . ( 40 ) 


அது செவி யேற்று நெஞ்சசெக் குருகி யடிக்கடி தாண்மிசைப் பணிந்தே 
யிதுபெறுந் தரத்த னோவடி நாயே னெரிமணிப் பொலன்றவி சொன்று 
கதுமென ஞமவிக் கிடுவது மியல்போ கடையன்பா லெக்குணங் கண்டா 
மதுமலர்க் கழுநீர் மாலிகைத் தடந்தோள் வள்ளலே யெனப்பணிந் தெழுந்தார் . ( ) 
அடியனேன் கொணர்ந்த செம்பொருண் முழுது மையநின் னாலயத் தினுக்கு 
முடிவினின் னிடப்பால் வீற்றிருக் தருள்வான் முனிவிலா தமர்திருத் தளிக்கும் 
கடிவினின் னடியார் குழாத்திற்கு மாகக் கைக்கொளல் வேண்டுமென் றிரப்ப 
நெடியமா லின்னு முணர்தரா ரதற்கு நேர்த்தன ராயருள் செய்தார் . ( அஉ ) 
வேண்டுவார் வேண்டு வதனையே நல்கும் விமலனார் திருவருள் பெற்றுத் 
தாண்டுவாம் புரவி கொளக்கொடு வந்த சாற்றரும் பெரும்பொரு ளெல்லா 
மீண்டுமா தளிதுண் பணிசெய வல்லா ரியாவரும் கொள்கவென் றிறைத்துப் 
பாண்டு நீற் றொளியெம் மண்ணலார் கோயிற் பணிசெயு முயற்சிய ரானார் . ( அங ) 
உருக்கிவார்த் தன்ன தூணமு நெடிதா யோடுபு திகழ்கொடுங் கையும் 
தருக்கிமே லெழல்போற் றலையெடுப் பமைந்த தம்பவிம் பங்களு மழகு 
பெருக்கியோர் படித்தா பிடந்தொறு மமைத்து பிறங்குமுத் தரங்களு மாச 
கருக்கிவார் பலகை பரப்பிய தென்னக் கவினுறப் பாவுபல் கல்லும் . ( அச ) 


இவைமுத லமைத்துக் குருந்தகன் னீழ லிருந்தபொற் சபைமுதற் புதுக்கிக் 
குவைமலர்க் குழல்யோ காம்பிகை மருங் கோயிலும் புதுக்கிமற் றிவை சூழ் 
கவையின்மண் டபமு நகுதிரு மதிலு கக்கபொன் செய்தகோ புரமுஞ் 
செவையுறச் செய்து முடித்தன ரழற்பேர்த் தீர்த்தத்தின் படிகளு மமைத்தார் . { ) 
புனிதராய்த் தொண்டு புரியுமூக் ஏற பூசுரர்க் இருக்கையுஞ் சைவ 
முனிவா ருறையத் தக்கமா மடமு முனிவிலா லயப்பணிக் குரிய 
வினியரா யுள்ள மற்றைய ரமரு மிருக்கையு மினிதுற வமை 

வமைத்துப் 
பனிமலர்ப் பொழிலு கந்தன வனமும் பலவிளை நிலங்களு மாக்கி . 


கசச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


எஞ்சிய பொருளை யாலயத் துள்ளா லியைத்திடு மொருகரு வூலந் 
துஞ்சிய விருத்தி யான்மாா யகர்தர் தொக்கவைப் பாலிஃதெவரு 
மஞ்சிய காவல் வீரபத் திரரே யன்னதுல் காக்கவென் றோதி 
விஞ்சிய புகழெம் வாதவூரடிகள் வேறிடத் தமர்ந்துயோ திருந்தார் . ( அள ) 
ஆயவக் காலைப் பாண்டியன் றமரா யடைந்தவர் யாவருங் கூடி 
மேயமற் றிவரென் செய்தன ரந்தோ வேந்தர்தம் பொருள்விட மன்றோ 
தூயாற் புரவி கொண்டதெல் கெனிலென் சொல்லுவார் மிகத்தெரி யிவரே 
பாயவித் தகாத தொழிறலை நின்றாற் பரிப்பவ ரார்மனு நீதி . 


என்றசைக் அருகிச் சென்றவ ரடி தாழ்த் தியாவரு மெழுத்துகை குவித்து 
நன்று செய்தில்லீ ரையரே வரசர் ககுபொரு ணமனிலுங் கொடிதால் 
வென்றமேம் படுபல் குதிரைகொள்ளுவதெவ் விதமெனப் பன்முறை விளம்ப 
வொன்றுமாங் குணரா திருந்தன ரனையா ருரைப்பதிற் பயனிலை யென்று . ( அக ) 
மீண்டுதம் மிருக்கை புக்கன ரின்றே வேந்தனுக் கறிவியோ மென்னி 
லீண்டுமிக் குற்ற நம்மதே யாமென் றெண்ணுபு வாதவூ ரமைச்சர் 
காண்டு வெம் பரிமாக் கொளக்கொடு வந்த தனமெலாம் வேற்றப் போக்கித் 
தூண்டுமோ னத்தி னிருப்பரென் றெழுதித் தூது போக்கினரா சனுக்கே . (க 0 ) 
சென்றது துவர்வெங் காலினுக் கடிது சென்றுபாண் டியனவை புகுந்து 
என்றவாய் வணங்கி முடங்கள் முன் வைப்ப நகைமுடி வேந்தனு மதனை 
யொன்றவோர்ந் துரையென் றொருவனை யேவ வுவனிரு கைகுவித் தேந்தி 
வென்றசி ரமைச்சர் கஞ்செயல்னைத்தும் விரித்துரை செய்தனன் மாதோ , ( கச ) 


பழிதப வரசர் காரிய கடாத்தும் பண்புசால் வாதவூரமைச்சர் 
செழிபொருள் முழுதும் வேறவே சாகச் செலவுசெய் தாரெனல் சேட்டுக் 
கழிசினம் பெருகக் கண் சிவப் பேறக் கடுமொழி யுடையவ னா 
யொழிவரு மற்றை யமைச்சரை நோக்கி யுறத்துடி துடித்திவை பகர்வான் . ( க.உ ) 
வாதவூரமைச்சர் செய்கையிற் றென்னின் மற்றினி யாரைகம் பிடலா 
மேதமே யொருவர் தம்மைகம் பிடுகை யெனவவர் கானமுற் றகன்றார் 
போதவங் குள்ளா ரியாவரும் விலகிப் போயினா ரச்சமேற் கொண்டே 
காதர முறமற் றொருவனின் றானைக் கடிதொரு முடங்கறீட் டென்றான் . 
வழுதியர் பெருமா னெழுதிய முடங்கல் வாதவூ ரமைச்சர்கண் காண்க 
முழுநிதிக் குலையோ டெய்தினீ ரதற்கு மொய்பரி கொண்டுளீ ரெனிலச் 
செழுவயப் பரியோ டெய்தலா மின்றேற் செம்பொனோ டெய்தலா மொன்று 
தழுவிலீ ரெனின் மேல் வருவது நுமக்குச் சாற்றவும் வேண்டிடுங் கொல்லோ . ( ) 
என்றெடுத் தெழுதிக் கயலிலச் சினையு மிட்டொரு தூதுகைக் கொடுத்துச் 
சென்று நீ வாத வூரர்பாற் சேர்த்துத் திருமுகென் றுரைத்தன னுரைப்ப 
வன்றவன் றொழுது வாங்குபு காலே யாமிவன் காலென விரைந்து 
மன்றலங் குருத்தப் பெருந்துறை யடைந்தான் வாதவூ ரமைச்சரைக் கண்டான் . ( ) 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் . கசடு 


திருமுகங் கொடுத்தான் வாங்கி முற் றுணர்ந்த சிவானந்தச் செல்வராங் கெழுத்து 
குருமணி முன் போய்ப் பணிந்துதுகை தலைமேற் குவித்தெதிர் நின்றெனை யாண்ட 
வொருபாஞ் சுடரே பாண்டிய னோலை யுய்த்தனன் கடுஞ்சினத் தினனாய் 
வருமிதற் கடியேனென்செய்கோ வென்ன வள்ளலார் வாய்மலர்ந் தருள்வார் . கசு ) 
ஒன்றுமஞ் சற்க வாவணி மூலத் துறுபரி யனைத்துக்கொண் டணைவா 
நன்றவை காண வழுதியர் பெருமா னனியுள மகிழ்தரு மின்னும் 
வென்றமை பரிகட் கிலாயமும் பிறவும் விசாலமா யமைத்திடல் வேண்டு 
மென்றுரைத் திடுமுற் சிறப்பொடு மதுரைக் கேகுமின் னேயென வுரைத்தார் . ( ) 


உரைத்தசொற் றலைமேற் கொடுபணித் தைய ரொய்யென வான்மசா யகரை 
விரைத்தபூங் குழல்யோ காம்பிகைத் தாயை மேவுபு தாழ்த்து தாழ்ந் தெழுத்து 
புரைத்தபொன் மாட மாளிகை சூழ்ந்து புத்தியை யாவயி னிறுவி 
யிரைத்தபல் லியமு மியம்பத்தன் படைதங் கியவிடத் தடைந்தனர் மன்னோ. ( ) 
பரிகரி முதலாம் படைசடங் கிடத்துப் படர்ந்தகம் வாதவூரையர் 
தெரிதர வனைத்துந் திருக்கணா னோக்கிச் சேனைகா வலரையு நோக்கி 
வி கழ் மதுரை மீனவன் முன்ன மேவுவா மியாமின்னே நீருக் 
தெரிதா விரைவி னெழுகென வெடுத்துச் செப்பினார் போக்கொருப் பட்டார் . () 
பொரு தொழிற் பகைஞ ருடறுளைத் தெழுவேற் புரூரவா மன்னவ ரேறே 
கருமலச் செருக்கு வாதவூரையர் காமரு பெருந்துறை நகர் சார்ந் 
தாருவிநல் லுபதே சம்பெறு திறத்தை யுரைத்தன மதுரையை யடைந்து 
வெருவரும் பரிகள் செலுத்திமீ னவன்பால் விடைபெற்ற திறனுமே லுரைப்பாம் . 


உப்தேசப்படல முற்றிற்று. 


ஆகத்திருவிருத்தம் கஉஉங . 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் .. 


(க) 


துளிவளர் கண்ணீர் மல்கத் தொழுதகை தலைமே லேற 
வளிவளர் குருந்த நீழ லடைந்துப தேசம் பெற்றே 
யொளிவளர் மூர்த்தி யாகி யுரைக்குமுப் பாழும் போக்கித் 
தெளிவளர் முழுப்பாழ் பெற்ற செல்வரைச் சிந்தித் துய்வாம் . 
குடை கொடிக் காடு மல்கக் குஞ்சர முழக்கம் பொங்க 
வடைபரி மாவுந் தேரு மார்த்தன முன்பின் போத 
விடைவெளியின்றி வீர ரெங்கணு கெருங்கிச் செல்ல 
வுடையவ ரன்பரம்பொற் விகையூர்ந் தூடு சென்றார் . 


கசசு 


திருப்பெருந்துறைப்புராணம் , 


திரையம ருலகுங் கொற்றி செறிந்தம ருலகுங் கான 
நிரையம ருலகும் வானத் தடவிட தீண்டு போய 
வரையம ருலகு மோடை மடுக்குளம் பழன் மாதிப் 
புரையம் ருலகு நீத்துப் பொருக்கென மதுரை சார்ந்தார் . 


செங்கன கத்தாற் செய்த திருப்பெருங் கோயி லுட்புக் 
கெங்கணு மொளிபரப்பு மிந்திர விமானத் துள்ளா 
லங்கயற் கண்ணி யோடு மமர்த்தவர் பாதம் போற்றி 
மங்கள வழுதி கோயி லடைந்தனர் வாத வூரர் . 


மீனவர் பிரானை முன்னங் காணுமா கண்டார் மேன்மே 
லானபே ருவப்ப னாகி உளவளா யிருக்கை நல்கி 
மானமா வருமோ பொன்னே வந்ததோ வெனவி னாவத் 
தேனவா மொழிய மைச்ச ரின்னன செப்ப லுற்றார் . 


( ரு ) 


சு) 


கொண்டுபோம் பொன்னெ லாமாக் கொடுவரு வார்க்கே யீந்தேன் 
கண்டுபா ரிரவி சிங்கள் கண்டுசென் மதிமூ லத்தில் 
வண்டுசா றாரா யீண்டு வரும்பரி யனைத்தும் வேறா 

நீ ரோடை மற்று மந்திர மமைக்க வென்றார் . 
என்றலு முண்மை யன்றி வியம்பிடார் வேறொன் றென்று 
கன்றலின் மனத்த னாகிக் கவுரிய னுவகை பூத்தான் 
முன்றமர் வரைந்த தேற்ற முறைக்குள நாணம் பூண்டா 
னன்றமை மெய்ம்மை கூறி னியாவரே நயக்கி லாதார். 
ஆவணி மூல நாளு மணித்தாக வணையா நிற்கு 
மாவணி காண்பா மென்னு மறாப்பெரு மகிழ்ச்சி பூத்துக் 
கோவணி செம்பொ னாடைக் குருமணிப் பதக்க நல்கிச் 
சேவணி கொடியா ரன்பர் தமைச்செலச் செலுத்தி னானால் . 
கொழுதிவண் ளேர்ந்து பைக்தேன் கூட்டுணு மலங்கற் றிண்டோள் 
வழுதிபால் வரிசை பெற்று மாமணிச் சிவிகை யேறி 
யெழுதியா வரும்படிக்கு மிரும்புகழ் வாத வூரர் 
பழுதிறம் மிருக்கை புக்கார் பரவமெம் முளத்தும் புக்கார் . 


( அ ) 


( க ) 


இசைபடு மூல முன்னா ளென்னுமிந் திரனாண் மேவ 
வசைபடு மொருவன் றென்னர் மன்னவன் முன்ன ரெய்திக் 
குசைபடு பரிக ணானை யெய்துதல் கூடுங் கொல்லோ 
நசைபடு மொழியே சொன்னார் கயம்பட வமைச்ச ரென்றான் . 


( கா ) 


அன்னவ னச்சொற்கூற வரிமருத் தனனாக் தென்னர் 
மன்னவன் மனந்திரிந்து வன்கணார் சிலரைக் கூவிச் 
சொன்ன சொற் பிழைத்த வாத வூரரைத் தொடர்ந்து பற்றிப் 
பன்னரும் பாடி காவற் பசித்திப்பொன் வாங்கு மென்றான் . 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் . கச எ 


ள 


வரைசெய்தோள் வழுதி யிவ்வா றுரைத்தலும் வன்க 
ருமைசெய்கம் மடிக டம்மை யுரைத்தவப் படியே செய்தார் 
திரைசெய்நீர் ஞாலங் காணத் தேசிக னாகி யாண்டார் 
புரை செய்நன் மலர்ப்பொற் பாதம் போற்றினர் துதிக்க லுற்றார் . 


( கஉ ) 


வேறு . 


வடை 


( கச ) 


பஞ்சாதி மறைபகர்ந்த பரமவோ பைங்குலைநெற் 
செஞ்சாதி விளைபழனப் பெருந்துறைமா தேவவோ 
நஞ்சாதி யுண்டயன்மா வனைப்புரந்த நம்பவோ 
வஞ்சாதி யென்றளித்தாய் கைவிடுத லழகேயோ . 
விடையேனை முகிலூரும் பெருந்துறைவாழ் விமலவோ 

யேனை யடைக்கலமென் றையையோ பெரும் பொய்யே 
யுடையேனைக் கிறிசற்று முடையேனை காயான 
கடையேனை யாட்கொண்டுங் கைவிடுத லழகேயோ . 
எண்ணாவோ வரும்வளஞ்சால் பெருந்துறைவா ழீசவோ 
வண்ணாவோ வரியயனு மணுகரிய வொருபாகம் 
பெண்ணாவோ கழைகுழைத்தான் பிறங்குடல நீறாக்குங் 
கண்ணாவோ வாட்கொண்டுங் கைவிடுத லழகேயோ. 
மைவிடா விழியமையாள் வாமத்தாய் வளச்சாலி 
செய்விடாப் பெருவளஞ்சால் பெருந்துறைவாழ் செல்வத்தாய் 
பைவிடாப் 

பூணணிவாய் பற்றின்றிக் கலந்தாரைக் 
கைவிடா யடி யேனைக் கைவிடுத லழகேயோ. 
திருவடிசூட்டிடப்பெற்றுஞ் செம்மையிலரத் தென்றிசைக்கோன் 
பொருவுவே னாயினேன் புகல்வதெவன் பெருந்துறையா 
யருவருக்கும் பிரபஞ்சத் தலையாமே யடைந்தார் தன் 
கருவறுப்பாய் நாயேனைக் கைவிடுத லழகேயோ. 


( கசு ) 


( கஎ ) 


வேறு . 


( 44 ) 


என்றுநைந் திரங்கு மோதை யிருசெவி யேற லோடு 
மன்றபைங் குருந்த நீழ லாண்டவர் தரியா ராகிக் 
கன்றிரங் கோதை கேட்ட கறவைபோற் பதைப தைத்துத் 
துன்றுதங் கணத்தி னோரைப் பார்த்திது சொல்ல லுற்றார் . 
மூலகா ளின்று மேய தன்பரை முடிக்கோ மாறன் 
சாலவுண் முனியா முன்னந் தாம்பரி செலுத்தல் வேண்டு 
ஞாலமீ துள்ள வாய நரியெலா மொருங்கு சேர்த்துக் 
கோலவாங் குதிரை யாக்கிக் கொண்டுபின் னீவிர் யாரும் . 
வாம்பரி மள்ள ராகி மற்றுமப் பரிமேற் கொண்டே 
தேம்புத லின்றிச் சென்மின் செழுமறைப் பரிமேற் கொண்டு 
தோம்படா நாமு நாப்பட் டோன்றுவோ மென்ன லோடு 
மாம்பரி சென்றெல் லோரு மவ்வண்ண மமைந்தா ரன்றே . 


(கக ) 


(20) 


கசஅ 


திருப்பெருந்துறைப்புராணம். 


நரிகளைப் பரிக ளாக்கி நாடுபல் கணத்தி னோரும் 
பரியுகைத் திடுவா ராகிப் படர்ந்தமை பார்த்தெம் மையர் 
தெரிமறைப் புரவி மேலாற் றிகழ்தலைச் சாத்து முன்னா 
விரிதரப் புனைந்து தாமோர் வீரராய் நடுவட் போவார் . 


( உக ) 


கூற்றுருக் கொண்டா லன்ன கொடுமைய கொடிய தாய 
காற்றுருக் கொண்டா வன்ன கடுப்பின வடவைத் தீயே 
வேற்றுருக் கொண்டா லன்ன விழியின் வசனி யாய 
வேற்றுருக் கொண்டா லன்ன முழக்னெ விவுளி யெல்லாம் . 


( 22 ) 


ஒள்ளிய கரிய பல்ல வுறுசிவப் புற்ற பல்ல 
தெள்ளிய பொன்னி றத்திற் சிவணிமேற் றாய பல்ல 
வெள்ளிய நிறத்த பல்ல மிச்சிரம் வாய்ந்த பல்ல 
புள்ளிய பஞ்ச வன்னம் பொலிதர வடைந்த பல்ல . 


(உக ) 


வல்லிய முட்கப் பாய்வ மல்லர்நெஞ் சுட்கப் பாய்வ 
சொல்லிய முயல்க ளெல்லாந் தோற்றன வுட்கப் பாய்வ 
கொல்லிய வெழுந்த கூற்றிற் கொழுலிடை யுட்கப் பாய்வ 
புல்லிய மற்று முள்ள கதியவிண் போகப் பாய்வ . 


( உச ) 


வெய்யவாள் கொடுமு கத்து வெட்டினு மெதிர்த்துச் செல்வ 
வையமே லுள்ள கோட்டை மதிலெலாந் தாண்டிச் செல்வ 
மெய்யவாய்த் துறந்தோ ருள்ளின் விரைந்தொரு நெறியே செல்வ 
செய்ய போர்க் களத்து மாற்றார் திருமுடி யிடறிச் செல்வ . 


நிரையெழு குதிரைக் கூட்ட நிமிர்ந்தடி வைக்கும் தோறும் 
வரைபரல் பட்ட கான மரந்துகள் பட்ட பண்ணைத் 
தரை முழு வதும்வெம் பாலைத் தனாயெனப் பட்ட தூளா 
லுரைசெய்வ தென்னை மேல்விண் ணுலகுமண்ணுலகா யிற்றே . 


( உக ) 


அடுபரிக் கூட்ட மிவ்வா றணைந்தொரு மதுரை சூழ்போ 
யுடுவொடு மதிலும் தாண்டி யுள்வயிற் புக்க சில்ல 
நெடுமதில் வாயி லூடு செருக்குபு புகுந்த சில்ல 
கொடுவரி யெனமேற் றாவி மாடமேற் குதித்த சில்ல . 
தளியக வீதி யுள்ளுந் தளிப்புற வீதி யுள்ளும் 
களிகிளர் திருத்தே ரோடுக் காமரு வீதி யுள்ளும் 
வெளியொடு முடுக்க ருள்ளு மிகுகடை வீதி யுள்ளும் 
தெளிதரு சதுக்கத் துள்ளுஞ் சிலைத்தெழு குதிரைக் கூட்டம் , 
மறையவ ராதி நால்வர் மாளிகை வாயின் முன்னு 
மறைபுறக் குடிக ளானா ரமருமில் வாயின் முன்னுங் 
குறைவின்மற் றிடங்க ளெங்கும் குதிரையாய் நிரம்ப லாலே 
நிறைபெரு மயக்கம் பூண்டார் கெடுககர் மாந்த ரியாரும் . 


(உஅ ) 


( உக ) 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் . கசக 


சனமியங் காத வண்ணந் தார்ப்பரி ததைத லோடு 
மனமயக் குற்றுச் சில்லோர் மாறன் முன் னோடிச் சொற்றா 
ரனகமிக் குள்ள தூய வமைச்சருக் கலக்கண் செய்தோ 
மெனநினைக் தென்செய் தோமென் றிரங்குபு பதைத்தான் வேந்தன் . 


( 50) 


( ஙக ) 


சிறந்தவர் தம்மை யேவிச் சிவிகையி னேற்றி யெம்மு 
னறத்தவா வாத வூரெம் மமைச்சரைக் கொணர்மி னென்னப் 
பறந்தவர் சென்றவ் வாறு கொணர்தலும் பரிந்து கோக்கி 
யுறந்தவென் றீமை கொள்ளீ ரென்றுப சரித்தா னன்றே . 
முன்னநீ ருரைத்த வாறே மூலநாளின்றே வந்து 
பன்னருங் குதிரை யெல்லாம் பரந்தன நசர மெங்கு 
மின்னவை யியக்க வல்ல தலைவரா ரியம்பு மென்றா 
னன்னரை யறியே னியானு மென்றன ரறிந்த நீரார் . 


( கூஉ ) 


அரிமருத் தனனா னின்றே யறிதரல் விழைந்தே னென்னப் 
பரியுகைத் திடுசில் லோரைப் பார்த்துங்க டலைவர் தம்மைத் 
தெரிதாக் காட்டு மென்று தெரிந்தமந் திரியார் கூறக் 
கரியுரி போர்த்த வீரர் கடும்பரி யுகைத்துச் செல்வார் . 


( ஙங ) 


சுட்டுதற் கரிய சோதி சூழ்பரிப் பாகர் சுட்டப் 
பட்டுநேர் வருத னோக்கிப் பாண்டியன் பதைத்தெ ழுத்து 
கட்டுவிட் டிலகு சோதி யிதுவெனக் கைகு வித்தா 
னொட்டுவிட் டிடாப்பெ ருந்தன் னுள்ளமு முருகி நின்றான் . 


மறுவலு மெம்பி ரான்செய் மாயையா லென்னே யிந்தத் 
தெறுபரி மேல்வந் தாற்கண் டெழுத்தனஞ் செவ்கை கூப்பி 
முறுவலொன் னலர்க்குண் டாக வென்றுள முன்னி முன்னி 
யறுதியி னாணம் பூப்ப வெழுந்தவா றமைந்து நின்றான் . 


இருடபு மமைச்சர் கம்பண் டாரத்தி லெடுத்துச் சென்ற 
பொருளள வைக்கு மேலாப் போந்தன பரியென் றெண்ணித் 
தெருடா விவையெ லாமெத் தேயத்து நின்று வந்த 
வருள்கெழு மமைச்ச ரேயா னறிதரல் வேட்டே னென்றான் . 


( ஙசு ) 


(ஙஎ ) 


என்றுரை யாடு முன்ன ரெழுதரும் பரிமா மேலா 
ரொன்றுரை யாடக் கேண்மோ வரவுநீர் ஞாலங் காப்போய் 
நன்றுரை வாத வூரர் நமக்குத வியசெம் பொன்னா 
லின்றுரை கடந்த வாசி யித்தனை யுங்கொ ணர்ந்தோம் . 
இவையிவை யிவ்வித் தேய மிவையிவை விவ்வி யல்ல 
விவைபகல் விசயங் கொள்ளு மிவையிரா விசயங் கொள்ளு 
மிவையிரு போதும் கொள்ளு மிவைபெற லரிய யார்க்கு 
மிவையெலாக் தெரிதி யாலென் றியைதர வெடுத்துக் கூகூறி . 


( ங 2 ) 


கரும் 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( ஙக ) 


இன்னவாம் பரியனைத்து மின்று நீ கொள்ளிற் பாண்டி 
மன்னவா நினவே நாளை வருபவைக் குடம்ப டேமியாஞ் 
சொன்னவா துணிபே யென்று துண்ணெனக் கயிறு மாறிப் 
பன்னவாம் பரிநித் தெல்லாப் பரிகளுங் கொடுத்தா ரன்றே . 
பொருந்துறு மிலாயஞ் சேர்த்துப் போந்ததங் கணங்க ளோடும் 
பெருந்துறை வந்து சேர்ந்தார் பெருமறைப் பரிமேற் சென்றா 
ரருந்தமி ழாளி யாருக் குவகைசெய் தமரிற் போக்கி 
யிருந்தனன் றென்னர் கோமா னெண்ணருங் களிப்பின் மூழ்கி . 


( ச 0 ) 


வேறு . 


வாதவூரடிகண் முன்னிலை யாக வழுதியர் பெருந்தகை யன்பாஞ் 
சாதநீர் துளைதல் கருதியோ வந்தி தனக்கருள் செய்வது குறித்தோ 
வேதவாம் புரவி மேற்கொடு வந்த வித்தக ரற்றைகா ளிரவே 
போதவாம் பரியா பினவெலா நரியாய்ப் போதர நினைத்தனர் மன்னோ. 
அரையிராப் பொழுது கண்ணலும் பரியா யினவெலா நரிகளாய்க் குழுமி 
விரைதரச் சூழு மென்னமா மாய மிடை குறுங் காட்டிடைப் பயிலியா 
முனாபரி யாகி மனித்தரைச் சுமந்தா மொருசிறைப் புகுத்துங்கட் டுண்டாம் 
புரைபடு கடலை முற்கங்கொள் ளுண்டாம் புகர்படு மோஞ்சா திக்கே . ( 22 ) 
கொத்தைகா கந்தோ நினைக்கவா பூறுங் கோதிலா கந்தென்று பெறவோ 
மித்தையன் றியுஞெண் டிலைகொலோ வென்று மிவெனப் பிண நுகர் பெருஞ்சம் 
பத்தையென் றடைவோம் பண்ணிய தவத்தாற் பண்டுருப் பெற்றனம் வள்ளி 
யத்தைசேய் வழிக்கோன் றமர்தெரி தருமு னகறலே கருமமென் றெழுந்து . ( சக ) 
ஓடின சில்ல தாவின சில்ல வூளையிட் ரேறின சில்ல 
நாடின வாய்முற் குதிரையண் டத்து நகக்கடித் திழுத்தன சில்ல 
கூடின குடசைப் பறித்தன சில்ல குருதியை நக்கின சில்ல 
வீடினன முனமுள் ளவைகளு மெனவிட தூறு புரிந்தன சில்ல . 

( சசு ) 
தெருவெலா மிகலன் சதுக்கத்து மூனன் சிறுமுடுக் கரும்பல வொண்டன் 
மருவிய மாட மனைத்துக்கோ மாயு வாவியங் கரையெலா மோரி 
பெருமுழ வதிரு மாங்கத்துஞ் சம்பு பேசுமெங் கணுஞ்சிறு காலன் 
கருதுமுற் பகலிற் பரியென மலிந்த கருதிராப் பொழுதிடை நரியே . 
நகருளார் விழித்த ரலக்கண்மிக் குற்று கடுங்கினா ரனையருட் சில்லோ 
ரிகல்வலி மாறன் கண்படை கொள்ளு மிடம்புகுந் தனர்முறை விட்டார் 
பகல்வரு பரியெ லாநரி யாகிப் பரவியூ றிழைத்திடு மென்ப 
தகறா வுணர்ந்தான் மிகத்துடி துடித்தா னமைச்சர்மே லடுசினங் கொண்டான் . ( ) 
வஞ்சமிக் கியற்று மமைச்சரைப் பற்றி வன் சிறைப் படுத்தியா வோரு 
மஞ்சமிக் கொறுத்தெம் பொருளெலாங் கவர்மி னென்றன னவரது செய்தார் 
கெஞ்சநெக் குருகிக் குருந்தடி யிருந்த நிமலரை நினைந்தன ரிருந்தார் 
தஞ்சமுற் றவர்க்காப் பெருந்துறை வையைத் தடாகதி பெருகிட நினைந்தார் . ( சஎ ) 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் . கருக 


புடவிமுற் றகழ்ந்து பாதலம் புகுத்தப் போந்த ரெனவையை பெருகித் 
தடவியன் கரைகண் முழுமையு முடைத்துச் சார்ந்தது வெள்ளமா கரு 
ளிடவிய வீதி யெங்கணும் வெள்ள மிரும்பொன்மாளிகையெலாம் வெள்ள 
மடவியர் பயிலு மரங்கெலாம் வெள்ள மற்றெங்கும் வெள்ளமா கியதால் . ( சஅ ) 


மகவினை யெடுப்பார் மாடமே லிவர்வார் மற்றிதுஞ் சாயுமே யென்பார் 
தகவினை யமைந்த மன்னவ னீதி தவறின னாலெனப் புகல்வார் 
ககவினை நடாத்து மமைச்சரை யொறுக்க கயந்ததால் விளைந்ததீ தென்பார் 
பகவினை யொறுக்குஞ் சொக்கா யகர்க்கும் பாங்குகொ வித்திற மென்பார் . (சக ) 


வளமலி கூட லின்னண மறுக வா 

வாதவூ 

ரமைச்சரைச் சிறைவைத் 
தளவற விருந்தார் தந்தமர்க் காப்பா ராய்த்துகை விட்டன ரகன்றார் 
களமினெஞ் செங்க ளடிகளா ரிதுவுங் கண்ணுத லாரரு ளென்றே 
யுளமுறக் குறித்தா ரும்பர்கோன் கோயி லுற்றன ரியோகமுற் றிருந்தார் . 


( ரு ) 


தினகர னுதிக்கு முன்னரே செழியன் செழுமணி முகப்பிடை வந்து 
கனமிகு மமைச்ச ராதிய ராய காரியம் பார்ப்பவர்க் கூவி 
வனமலை பெயர்த்து வருபுனல் வையை வண்கரை முழுவது முயரச் 
சனமுழு மைக்கு மளந்துவிட் டடைக்குந் தகுதிசெய் வீரெனப் பணித்தான் . ( ருக ) 
புத்தியென் றமைச்ச ராதிய செழுந்து பொருக்கெனக் குடிமுழு தெழுதி 
யொத்தியல் குடி கட் கொவ்வொரு கோலென் றறவளக் தடைக்குமா விடுத்தார் 
பத்தியிற் பலாலம் பரப்புவார் சில்லோர் பரிநிறத் திபுதழை பாப்பிப் 
பொத்திய மண்ணைச் சொரிகுவார் சில்லோர் போக்கற மகிழுவார் சில்லோர் . ( ) 
வெட்டுவர் சில்லோர் வெட்டுமண் கூடை மிதப்புறக் கொண்டுபோ யுடைப்பிற் 
கொட்டுவர் சில்லோர் கொட்டிய மண்ணாற் குறியுடைப் பொழிதாத் திண்டோ 
டட்டுவர் சில்லோர் தகைப்பரு முனிவு தலைக்கொள லன்னையென் றிறைஞ்சிக் 
கிட்டுவர் சில்லோர் பாம்புக ளுருட்டிக் கிடத்திநீர் நிறுத்துவர் சில்லோர் . ( ருங ) 


இவ்விதங் கரைமுற் றடைபடுங் காலை விலங்குமம் மதுரைமா நகர்வாழ் 
செவ்விய ளொருத்தி நரைத்தமூ தாட்டி திங்களா யிரந்தொழு துள்ளா 
எவ்விய மின்றிப் பிட்டுவிற் றுண்பா ளடுசுவைப் பிட்டினை முன்னே 
கவ்விய வன்பிற் கண்ணுதற் கருத்திக் கரிசறப் பின்புவிற் றிடுவாள் . 
வந்தியென் றுரைக்கும் பெயரினா டனக்கு வரைக்தகோ லளவடைத் திடுமாண் 
முந்தியெங் கணுகா டியும் பெறு கில்லாண் முனியுமே யரசனென் றஞ்சி 
மத்திய துயரத் தழுத்துவா டினமு சுகப்படைப் பதுமிவே தனங்கொ 
எந்தியொண்ணிறத்தெம் பிரானடி சிந்தித் தரவலித் திரங்கிடு காலை . 
பழங்கலை யுணரார் பழங்கலை யொன்று பற்றுபு திருவரைச் சூழ்ந்து 
குழங்கலை விண்டை நிகர்சுமை யடைமேற் கூடையொன் றுறும்படி கவிழ்த்துச் 
சழங்கலை யுறாமற் சமைத்தமண் வெட்டி தாரணி தோண்மிசைக் கிடத்தி 
முழங்களை வையைக் கரையடை யாளாய் முந்தினார் முத்தரா யுள்ளார் . 


க 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


அடியவண் மனை முன் புகுந்தனர் கலி யமைதரக் கொடுத்தொரு வேலை 
தடிதரா தென்பாற் கொள்ளும் ருளரோ சாற்றிட லாமென வினவ 
வடிதராக் கவலை யழுத்துவா ளித்த வார்த்தை கேட் டலுமுவந் தெழுந்தாள் 
படியவாம் வையைக் கரையெனக் களந்த பங்கடைப் பாய்கொலோ வென்றாள் .() 
என்றலுங் கூலி யாது நீ தருவா யென்றனர் வெந்தைதா னிடுவே 
னான்றமற் றதனை யேற்று நீ வேலை யொருங்குசெய் திடுகென வுரைத்தாள் 
பின்றலில் கூலி யதுவெனி லின்னே பெரும்பசி தீர்தரக் கொடுத்தா 
னன்றமை தரவுண் டிளைப்பொரீஇ வேலை நவிற்றிடு வேனென நின்றார் . ( ரு அ ) 
தெள்ளிய பொழுதி னட்டசிற் றண்டி சிக்கடை பெர்திதப வுடையா 
வள்ளிமற் றதனிற் கலப்பவும் கலந்தே யருந்தப்பா வெனக்கொணர்க் திட்டாள் 
வெள்ளி வெள் விடையார் துகில் விரித் தேற்று விரைதா வெடுத்துவாய்ப் பெய்து 
கள்ளிய வனையா என்பொடு சேர்த்து நயந்தன ரமுது செய் திடுவார் . 

( ருக ) 
சுடுதலிற் கதுப்பி னொதுக்குவா ரென்ன சுவையதிப் பிட்டெனப் பகர்வார் 
விடுதலி லிஃதிட்டவட்குதா மியற்றும் வேலைமற் றிதுகொலோ வென்பா 
ரடுதலிற் பொலிமற் றிதுபர சிவனுக் கர்ப்பண மாமெனப் புகழ்வார் 
தடுவரி விருப்பி னமுதுண்டு வேலைத் தலைப்புகு வேனெனப் போந்தார் . 

(60) 


சென்றவர் யானோ வந்தியா ளென்று தெரிதரக் கணக்கிடைக் குறிப்பித் 
தொன்றமற் றவளுக் களந்தபல் கெதுவென் றுறவினா யிதுவெனத் தெரிந்து 
நின்றவர் லியப்ப வெட்டுவார் வெட்டி நிரம்பிய கூடைமண் கொடுபோ 
யன் றலின் வேற்றுப் பங்கிடைக் கொட்டி யடைபடக் கண்டுவந் திடுவார் . 
விரைதர வந்தி பங்கினுங் கொட்டி வெள்ளநீர் கரைத்திடக் கண்டு 
புனரயற நகைப்பார் மீளவுஞ் சுமந்து போகட்டுப் போகட்டுப் பார்ப்பார் 
கரைபட லின்றிக் கரைபட லுணர்ந்து கையுறக் கொட்டுபு குதிப்பார் 
புரையற வேற்றுப் பங்கடை கரையும் பொருக்கெனக் கரைதல்கண் டுவப்பார் . ( ) 
வேலையித் திறஞ்செய் திளைத்தவர் போன்று மீளவும் வந்திபாற் சென்று 
மாலையெம் மன்னாய் நினக்களத் திட்ட வண்கரை யடைபடு கின்ற 
தாலைய மின்றே நனிபசித் தடைந்தே னட்டபிட் டிடுகென்றா ரினிய 
பாலைமிக் கடைந்தாண் மறுவலு மிடமுன் பான்மையி னேற்றனர் கடந்தார் . (சுங ) 
தகையுறா வேலைத் தலைமரீஇ யாங்கோர் சாரிருர் தமுது செய்திடுவார் 
நகைபுரிக் தெதிர்ப்பட்டவர்க்குகன் கருளி காடவர் வேலையுக் தவிர்ப்பார் 
பகையுரு தீவரு மிவர்வழிச் சேறல் பார்த்ததி காரிகள் புடைப்ப 
வகையுறு தொருக்கு மகிழுவா ரிவ்வா நாடியங் குறப்பயில் காலை . 
வந்தியான் வந்தி யாளெனக் கணக்கில் வரைவித்தான் கூலியுங் கொண்டான் 
சிந்தியான் வேலைத் திறமணுத் துணையுஞ் செப்புகம் வார்த்தையு மேலான் 
புத்தியா னவத்தற் கரியவ னென்னப் பொலிகுவா னியாவனோ வினைய 
எந்தியா மெவன்செய் குவதென மருண்டார் நாடுமவ் வினைத்தலை நின்றார் . ( காரு ) 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலம் . கருக 


அதுபொழு தரிமர்த் தனத்திறல் வழுதி யடைகரை கோக்குவா னான்ற 
முழுமதி யமைச்ச ராதிய ரோடு முன்னினா னடைபட்ட துணர்ந்து 
குதுகல முற்றா னுடைப்புமா றாத கொள்கையோ ரிடத்திடைக் கண்டே 
யிதுகரை படாத தென்னென வெகுண்டா னிதற்குரி யவனெவ னென்றான் (சுசு ) 


பழுதின்ம 


வழுதிதன் சினங்கண் டஞ்சின ரெவரும் வந்திதன் பங்கது வடைப்பா 
னெழுதுவித் தொருவ னடைந்தனன் வேலை வியற்றில னிசைப்பதுங் கொள்ளான் 

பற்றவன்றன் வடிவினை நோக்கிப் பயந்தன மடிக்கவு மடி கேண் 
முழுதுமுன் மத்த னெனநின்றா னென்று மொழிந்தன னொருவனேர் வணங்கி . ( ) 
அன்னவ னியாவ னெனவயன் மாலா லருமறை யாலவந் தறியா 
முன்னவன் றனைக்கை தொட்டிழுத் தரசன் முன்னுற நிறுத்தினர் சில்லோர் 
பின்னவன் றனைப்பார்த் தேடநிற் களந்த பெருங்கரை யடைத்திலை யென்றம் 
மன்னவன் வினவப் பராமுகஞ் செய்து வள்ளலார் நிற்பது கண்டு . 
ஒருகையிற் பிரம்பு வாங்கின னோங்கி பொய்யென வெரிநிடைப் புடைத்தான் 
மருவுமப் பிரம்பி னடியடீத் தவனாம் வழுதிதன் முதுகிடைப் பட்ட 
திருமைமற் றவன்பன் னியர்க்கெலாம் பட்ட திளஞ்சிறார் தமக்கெலாம் பட்ட 
தருமதி யமைச்சர் தமக்கெலாம் பட்ட பட்டதாங் குள்ளவர் பலர்க்கும் . ( சுக ) 
அரியயன் மகவா னமரர்பன் முனிவ ரவணரி ராக்கதர் சித்தர் 
கரிசில்கிம் புருடர் வித்தியா தரரொண் கருடர்சா ரணருர சேசர் 
விரிமருத் துவரெண் வசுக்கண்மற் றியார்க்கும் விலங்குபுண் முதலிய வுயிர்க்கும் 
தரிகரு வுயிர்க்கும் பட்டதெவ் விடத்துந் தாம்வியா பித்துளார் தழும்பு . ( 10 ) 
பொருக்கென வாங்கோர் கூடைமண்ணெடுத்துப் போகட்டுக் கரையுடைப் பொழி 
திருக்குரன் னுதலின் மறைத்தவர் மறைந்தார் செழியர் கோ னாயிரங் கூடை [த்துத் 
நெருக்கிமே லிடினு நிரம்புறா வுடைப்போர் கூடையா னிரம்பிய திறனுஞ் 
சருக்கரை யளாம்பிட் டளித்தவள் விமானந் தழீஇமிசை யுலகுபோக் திறனும் . ( ) 


தானடி பட்ட திறனுமாங் குள்ள தன்றம ராயினார் பலரும் 
யானடி பட்டே னியானடி பட்டே னெனப்பதை பதைத்திடு திறனு 
மேனடி பட்டா மேனடி பட்டா மெனநக ரிரங்கிடு திறனும் 
கானடி பட்ட நிம்பமா லிகையான் கருதினன் மயங்கி காலை , 

( 12 ) 
வள்ளலா காய வாணியால் வழுதி மன்னவ வாதவூரமைச்ச 
ரெள்ளலா காநின் பொருளெலா நமக்கே யீந்தன ரஃதுண ராயா 
யுள்ளலா காத வினை செய்தாய் நரியை யுறுபரி யாக்கிமாற் றினம்பின் 
கொள்ளலாத் தீங்கு பினுஞ்செய்தா யந்தோ குறிக்கொளாவதுபொறுக்கலாகாம் . 
வெள்ளநீர் பெருக்கி வலக்கணாற்றுபுமேல் விடுபடா வன்புகம் பாலே 
யுள்ளவள் பொருட்டாளாகிமண் சுமந்தே யுனதுகைப் பிரம்படி யேற்றோம் 
பள்ள நீ ருவகில் வாதவூரமைச்சன் பரிந்துனக் குறுதியே செய்தான் 
கள்ளமி லவனிச்சையின் வழி யியங்கக் கைகுவித் தியக்குதி யென்றார் . 

( எச ) 


கருச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


என்ற சொற் செவியி னேறலும் பிழைத்தே னென் செய்தே னென்றழு திரங்கி 
நன்றமை வழுதி படிக்கடி தொழுது நாயனார் பேரரு ணினைந்து 
கன்றலி லமைச்சர் முன்பு போய்ப் பணிந்து கைகுவித் தெழுந்துநின் றடி கேள் 
புன்றரத் தடியேன் செய்பிழை யனைத்தும் பொறுத்திடி னுய்வனென் றிரந்தான் . 


மன்னவர் மன்ன கேண்மதி நின்னை மற்றுகான் சார்ந்தகா ரணத்தான் 
முன்னவ ரருள்பெற் றய்ர்தன னீயென் பிழைத்தனை மொழிதியா லென்றத் 
தென்னவர் கோமுன் கோவணங் கீளிற் செறிதரப் புனைந்தன ரெழுந்தா 
ரென்னவர் களுங்கண் டிரங்கநல் லமைச்ச ரிறையவன் பணிந்தனன் விடுத்தான் .() 


வாதவூரிறைவர் மதுரையை யடைந்து வழுதியர் பிரான்லிடை பெற்றுப் 
போதமேற் பொலியத் துறவுபூண டெழுந்த புண்ணியக் கதைதொகுத் துரை , 

ரைத்தாஞ் 
சீதநீர்ப் பழனப் பெருந்துறை முதலாத் திருத்தல மனைத்துங்கண் டிறைஞ்சி 
யோதவாந் தில்லை புகுந்து புத் தரைவென் றோங்கொளி கலந்தவா றுரைப்பாம் . ( ) 


மதுரையையடைந்து விடைபெற்றபடலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் கங co . 


தில் விலையையடைந்தபடலம் . 


ஆரருள் வடிவ மாய வன்னையார் திருக்கண் சாத்தச் 
சீரரு ளம்ப லத்திற் றிருநட நவிலு வாரே 
பேரரு வொடுகை யேடு பிடித்தெழு திடப்பணித்தார் 
நாரரு எடியா ரோடு கமையெழு தவும்பணிப்பார் . 


( க ) 


. 


( உ ) 


யாவருங் கரனு மாறே துறவுகொண் டெழுந்த வையர் 
தாவருஞ் சுந்த ரேசர் சந்நிதி முன்னந் தாழ்ந்து 
மேவரும் பெருந்து றைப்பான மேவினர் குருந்த நீழ 
லோவருங் குரவற் காணா ரொய்யெனப் பதைத்து வீழ்ந்தார் . 
அழுதழு தாற்றி யேங்கி யையகோ வைய கோவிப் 
பழுதுறு பாவி யேனைத் தனிவிட்டுப் பாதம் பற்றித் 
தொழுதுயு மடியா ரோடு மெங்கொளித் தனையோ சோரு 
மிழுதையேற் கிரங்தா வண்ண மென்னையென் பிழைத்தே னென்பார் . 
பிறைமுடிக் கணிக்க வேணிப் பிஞ்ஞக ரன்பு சாலாக் 
குறையுடை யாரும் பாடிக் கொண்டருள் சுரத்த லெண்ணி 

றைபுகழ் நமச்சி வாய வாழ்கவென் றெடுத்துக் கொண்க 
முறைபெரு கன்பு பொங்க வாசக மொழிய லுற்றார் . 


மை 


( 
ச 
) 


தில்லையையடைந்தபடலம் . 


அண்ணல்வந் தருளை நல்கு மற்புத மறியே னென்று 
மெண்ணரு மதிச யங்கண் டாமென்று மெனது நெஞ்சக் 
திண்ணறக் குழைத்தா யென்றுஞ் சென்னிமன் னுந்தா னென்று 
மொண்ணல னின்னைக் காண்ட லுறவாசைப் பட்டே னென்றும் . 
உய்தரேன் வாழே னென்று முன்னடைக் கலமே யென்றுஞ் 
செய்வதொன் றறியே னாயேன் செத்திலே னாவா வென்றும் 
பொய்யமை யாத நின்றாள் புணருகா ளெந்தா ளென்று 
மெய்துமா றழைக்கினீய தெந்துவென் மருளா 

யென்றும் . 


திகழ்திரு வார்த்தை யெண்ணந் திருப்பள்ளி யெழுச்சி யாதி 
நிகழிவை பலவும் பாடி நெஞ்சநெக் குருகி நிற்கப் 
புகழ்பா னடியார் சூழ்ந்து போற்றவெள் விடைமேற் றோன்றி 
யிகழ்வரு மழனீர் நாப்ப ணழலெழ வெண்ணி னாரால் . 


( எ ) 


மற்றதி லியாரு மூழ்கு மாகடைக் கணித்தா ரன்னார் 
சொற்றவா முழுகி யன்பிற் சூழ்கண நாதராகிப் 
பொற்றமே லுலகிற் புக்கார் வாதவூர்ப் புனிதர் தம்மை 
யுற்றதில் லையினீ வாவென் றரைத்தனர் மறைந்தா ரன்றே .. 


அ) 


தில்லைவா வென்றா ரென்னோ திருவுள மென்றி ரங்கி 
யொல்லை தாழ்ந் தெழுந்து மெய்தா னரும்பியென் றுறவெடுத்து 
வல்லையோர் சதகம் பாடி விடைபெற்று வணங்கிப் போந்தார் 
கொல்லையா னுகைப்பார் மேய வுத்தர கோச மங்கை . 


விருப்புற வாங்கு நீத்தல் விண்ணப்ப மருளிச் செய்யக் 
குருப்பொலி சடையா ராண்ட குருந்தமர் வடிவங் காட்ட 
வருப்புயர் காதல் பொங்க வடிபணிந் தாங்கு நின்று 
மருப்பயின் மலர்நீர்ப் பாண்டி மரூஉந்தல மெலாஞ்சே வித்து . 


( 50 ) 


சென்னிநன் னாடு புக்குத் திருவிடை மருதூர் தாழ்ந்து 
மன்னியம் பிகையோர் பாகர் மகிழ்ந்தம ராரூ ரெய்தி 
யின்னியற் புலம்ப லோதி யிருங்கழு மலத்தைச் சார்ந்து 
பன்னிய புகழ்ப்பிடித்த பத்தருளிச்செய் தாரால் . 


( க்க ) 


( கஉ ) 


அணிகிளர் சென்னி நாட்டி லாவடு துறையா னைக்கா 
மணிகிள ரீங்கோய் வெற்பு வாஞ்சிய மறைக்கா டாதிக் 
கணிளேர் தலங்க ளெல்லாங் கண்டுகண் டிறைஞ்சிப் போற்றித் 
துணிகிளர் பெண்ணை குழு நடுநாடு தொழப்புக் காரால் . 
முதுகிரி வெண்ணெய் நல்லூர் மொய்புக ழதிகை நாளும் 
பதுமமே லிருப்பான் போற்றும் பாதிரிப் புலியூ ராதிக் 
கதுமெனக் கண்டு போற்றிக் கைகுவித் திறைஞ்சிச் சென்றார் 
புதுமதி முடித்தா ரேயாய்ப் பொலியண்ணா மலையின் மாதோ . 


( கங } 


கருகா 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


ஆவயிற் றிருவெம்பாவை யம்மானை யருளிச் செய்து 
தூவயிற் சூலத் தார்முற் றோற்றிய கோலங் காட்ட 
காவயிற் புகழ்ந்து போற்றி நலமலி தொண்டை நாட்டிற் 
சேவயிற் பொலிவார் மன்னுந் திருவேகாம் பரம்பணிந்து . 


( கரு ) 


காமரு மந்நாட் டுள்ள காளத்தி யாதி யாய 
தேமருங் கொன்றை யார் தந் தலமெலாஞ் சென்று போற்றிப் 
பூமருங் கழுக்குன் றத்திற் புகுந்தருட் குரவன் கோலம் 
தாமரும் படி நேர் கண்டு தண்டமிழ் மணக்கப் பாடி . 
ஆண்டவர் தில்லை வாவென் றருளிய துறறி னைந்து 
பூண்டபல் கானுங் குன்றும் பொருபுன னதியு நீத்துச் 
சேண்டவப் பொலியா நிற்குந் திருச்சிற்றம் பலம்பு குந்து 
காண்டல்பெற் றடங்கா வன்பற் கண்டபத் தருளிச் செய்து . 


( கள் ) 


திருக்குலாப் பத்துக் கோயிற் றிருப்பதி கம்மி ரண்டு 
மருக்குலா மகவன் மூன்றும் வண்பொற்சுண் ணந்தென் வேண 
மிருக்குலா வுத்தி யார்தோ ணோக்கம்பூ வல்லி யின்னும் 
குருக்குலாந் திருப்பொன் லூசல் கோத்தும்பி யன்னைப் பத்து . 


( கன ) 


உவிய குயிற்பத் தச்சப் பத்துக்கோ தறுத சாங்க 
மேவிய விவைகள் பாடி விடாதான் னடனம் போற்றிப் 
பாவிய பலரும் போற்றப் பண்புசா லத்த லத்தே 
பூவியல் பன்ன சாலை யொன்றதிற் போந்தி ருப்பார் . 


{கஅ) 


ஆயவக் காலைத் தில்லை யம்பல நின்றும் போந்த 
தூயவ ரொருவர் சொல்லாற் றண்ணெனுங் கலக முற்றுப் 
பாயவீ ழத்தி லுள்ள பவுத்தர்கள் பல்லோ ரோடு 
மேயவா சிரியன் வந்தான் வேந்தனுங் கூட மேவ . 


( கக ) 


வந்தவன் புலியூர் நாப்பண் மலர்செறி பள்ளி யுள்ளான் 
முந்தவெங் கழாக்கால் வைத்த முறையென வமர்ந்து கொண்டே 
யிந்தவம் பலத்தி னுள்ளா விருத்துவேன் போதி மேய 
வந்தமி லாகங் தேவை யென்றறைந் துறக்குரைப்பான் . 


( 20 ) 


பொங்குவண் டில்லை மேய பூசுர ரதுபொ றாரா 
யங்கவ னெதிர்போய்ச் சேற்றி ைைமயவிட் டெறிகற் போலத் 
தங்குபல் வாய்மை சொற்றுந் தகாவுரை வருத னோக்கி 
யிங்குநாய்க் கெதிர்குரைப்பா ரிலையென விலகி னாரால் . 
விலகிய வந்த ணாளர் வெவ்விய பவுத்தர் செய்யுங் 
கலகமு மவர்சார் புள்ள காவலன் வரவுந் தீட்டி 
யலர்புகழ் மன்னா நீயிங் கணை தரி னன்றா மென்று 
சிலரொடு முடங்க லுய்த்தார் சென்னிமேற் கொண்டு சென்னி . 


( உக ) 


தில்லையையடைந்தபடலம் . 


கருள 


மறுதின மாங்கு மேலி மறையவர் தம்மைப் போற்றிக் 
குறுமுய லகன்வெர் நின்று குயிற்றுகன் னடமும் போற்றி 
வெறுவிய பவுத்தர் செய்யுங் கலகமும் விளங்கக் கேட்டுத் 
தெறுமகா தேவ ருள்ளார் செவ்வியீர் கவலீ ரென்றான் . 


(உங ) 


ஆயவவ் விரவே செம்பொ னம்பலத் தாடு மையர் 
தூயமூ வாயி ரர்க்குந் தனித்தனி கனவிற் றோன்றி 
மாயமி லாமாணிக்க வாசகர் சார்பு கொண்டாற் 
றீயவிப் பவுத்தர் தம்மை வெல்வீரென் றருளிச் செய்தார் . 


( உச ) 


அந்தண ரொருங்கு கூடி யையர்தா மருளிச் செய்த 
நந்தலின் மொழியுட் கொண்டு கயந்திறை வனுக்குக் கூறி 
முந்தவங் கடைந்தார் ஞான முதல்வரைக் கண்டார் நீவிர் 
நொந்தயர்ந் தடைந்த தென்னோ நுவலுவீர் கடிதி னென்றார் . 


( உரு ) 


கெரிதவ ழீழ தேய நின்றும்பல் பவுத்தர் தங்கள் 
குறியா சோடும் போந்து குலவுகம் புலியூர்த் தங்கி 
யறிவுரு நம்பி ரானை யகற்றியம் பலத்திற் போதி 
செறிபவன் றனைத்தா பித்தல் செப்பின ருழலு கின்றார் . 


( உசு ) 


அன்னவர் கலக மெம்மா லறிந்து நீர் நன்னாடாளு 
மன்னனு மிங்கு வந்து மருவினா னனையார் முன் போய் 
நென்னனா முரைத்தோஞ் சில்ல கேரல ரெறிந்து சொற்றார் 
பின்வாரியா மென்செய் வோநம் பிரானையே யெண்ணி நொந்தோம் . 


ஆடுதல் வல்ல வைய ரருளினெங் கனவிற் றோன்றி 
வாடுத லொழியி னீவிர் மாணிக்க வாசகப்பேர் 
நீடுத லுள்ளார் சார்பு நேர்பெறி னவரால் வெற்றி 
கூடுதல் பெறுவீ ரென்றா ரவ்வுரை கூற வந்தோம் . 


( உ-) ) 


என்றன ரிவர்மாணிக்க வாசக ரென்ப தோரா 
ரன்றெமை யாண்டா ரன்றி யாரறிந் தனரென் றாய்ந்து 
கன்றமை யவரே யிந்த நான்மறை யவரெ லாமென் 
றொன்றவுண்ணினைந்தெழுந்தா ரவரொடு மொப்பி லாதார் . 


( உசு ) 


( 10 ) 


வந்து பொன் னம்பலத்தை வலஞ்செய்து தொழுதுட் புக்கு 
கந்துபல் லுலகு மேத்த நடஞ்செய்வா ரனுஞை பெற்று 
முந்து தாழ்ந் தெழுசோணாட்டு முது புகழ் மன்ன னோடு 
முந்துமோர் மண்ட பம்புக் குறைந்தனர் வாத வூரர் . 
புண்ணிய நீறு பூசாப் புலையரை கேர்பா ரோமென் 
றெண்ணிய வாத வூர ரெழினியு ளினித மர்ந்து 
திண்ணிய பவுத்த ரெல்லாஞ் சேரவிங் கழைமி னென்ன 
நண்ணிய சிலர்போய் வாதஞ் செய்யாண் ணுதிர்நீ ரென்றார் . 


( க்க ) 


கரு அ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


சிலரஃதுரைத்த லோடு சீவரப் போர்வை யாளர் 
பலருமற் றவருண் மேலாப் பகர்தரு குரவ னோடு 
மலர்கண்மண் டபத்து வந்தா ரவர்வழி யிறையும் போந்தா 
னலர்புகழ் வாத வூரர் வாதமே னடாத்த லுற்றார் . 


( ஙஉ ) 


தெரிகலைப் புத்த ரேறே சிறுநரி யரியோ டேற்கும் 
பரிசெனச் சைவர் தம்பால் வாதஞ்செய் பயன் மேற் கொண்டா 
யரிய நுங் கடவு ளாவா னெனையன்மற் றடையா நின்ற 
விரிதரு மின்ப முத்தி யெனைத்து மேல் விளம்பு கென்றார் . 


தருமமாம் பிடக மோதிச் சாற்றுபல் யோனி தோறு 
மருவிய பிறப்புற் றெல்லா வுயிர்க்குமாண் புறுதி செய்து 
பருவர லெங்கு மோவப் பரதுக்க துக்கி யாகி 
வருகொலை யொழிந்து போதி வாழ்பவன் கடவு ளாவான் . 
உருவம்வே தனைகு றிப்புப் பாவனை யொடுவிஞ் ஞான 
மருவுமைங் கந்தங் கூடி யுணர்வுண்டாய் மாய்தல் பந்தங் 
கருதுமக் கந்தம் பொன்றன் முத்தியில் காமர் ஞானம் 
வெருவருக் தவத்த ரல்லாற் பெறுவரோ விண ரென்றான் . 


( ஙசு ) 


அறமுள தென்று நன்னூ லறைந்தன னிறைவ னென்றா 
யுறவுற வுணர்வு தோன்றிக் கணத்திடை யொழியு மென்றாய் 
திறமிகு பொருளுஞ் சொல்லுக் தேமு னுணர்வு மாயும் 
பெறலரு நன்னூல் சொற்ற பெற்றியெத் திறத்திற் சொற்றி . 
ஓதுபல் யோனி தோறு முதித்தெங்க ளிறைவன் றானே 
தீதுசா ராது யிர்க்குச் செறிவிப்ப லுறுதி யென்றாய் 
போதுபல் லுயிர்க்கு மாலைப் போக்குற நினைந்தோர் தாமே 
மீதுபன் மாலை யேற்ற லொத்தது மிகவு நன்றே . 


( ங எ ) 


மறைபர துக்க துக்கி யென்றனை கணவர்த் தீர்ந்த 
பிறைதுத வியர்தந் துக்கம் பேசருங் கண்ணி குத்திக் 
குறைகொள்வார் துக்க நின்பே ரிறைதுக்க மென்று கோடி 
நயொரு கரமுன் கூடி யருளிய தழகிற் சாமே . 


( நஅ ) 


கொலையிலா னிறைவ னென்று கூறினை பிறக்கும் போதே 
மலைவிறாய் வயிறு கீண்டு வந்தவ னறவ னன்றோ 
புலையொழித் துணர்தி யின்னும் புலிமுத லாய காலை 
நிலைதரு புல்லோ வுண்டா னிறைபல புத்த ரேறே . 


( ஙக ) 


திருத்துமைக் கந்தத் தோடு தேகமுங் கெட்ட காலைப் 
பொருத்துகன் முத்தி யென்று புகன்றது பிடக மென்றாய் 
வருத்தலி லிறைவ னுக்கு வடிவமின் றரசி னீழ 
லிருந்தவோர் வடிவம் பக்தத் தேய்ந்ததோ மதியி லாதாய் . 


(ச0) 


தில்லையையடைந்தபடலம் . 


கருக 


அழிதரிற் கந்த மைத்து முத்தியென் றறைந்தா யைந்து 
மழிதரின் முத்தி பெற்று ராரெனக் கடாவுங் காலை 
யழிதரு மைந்தி னுண்டா முணர்வென வறையினைந்து 
மழிதர விலையா முத்தி யாவது மிலையே யென்றார் . 


(சக ) 


இவையுரைத் திடுகாற் சீறி யெரிசினங் கொண்டெல் லாரு 
நவைசொல முயன்றார் ஞான நாதர்நா மகளை நோக்கிச் 
செவையிலார் வாக்குஞ் சேர்வாய் சீரிய திதுவே யாமுல் 
குவையென வன்னா ணீங்கக் கொள்கைநீத் தூம ரானார் . 


( 52 ) 


பரியவர் சார்பினின்ற பார்த்திப னீன்ற செல்வப் 
புரிகுழ லுற்ற மூகை போக்கிய சமய மேயோர் 
திரிபிலாச் சமய மந்தத் தெய்வமே தெய்வ மியானு 
முரியன்மற் றதற்கே யென்றா னொய்யெனப் புத்த ரெல்லாம் . 


இறையவன் கைவி டாமை யெண்ணிமந் திரங்க ளெல்லா 
மறைதப வுரைத்துப் புத்தா காளை வணங்கிப் பார்த்தார் 
சிறைகொளிம் மூகை செவ்வாய் திறப்பதில் கில்லை யிந்தத் 
தறையிலிச் சமய மும்போ யிற்றெனச் சலித்தி ருந்தார் . 


அதுபொழு தார்த்தார் வேந்த னான்றதிச் சமய வாற்றல் 
கதுமென மூகை யிந்தக் கன்னிகை யொழிவ ளாயி 
லெதுபுரி தண்ட நுங்கட் கென்றனன் செக்கி விட்டுக் 
குதுகல நுமக்குண் டாகத் திரியென்றார் கொள்கை தீர்ந்தார். 


வாதவூ 

ரிறைவர் முன் போய் வணங்கியிம் மூகை தீர்த்துச் 
சாதமாஞ் சைவ மேன்மை சாதிக்க வேண்டு மென்னப் 
போதநா யகரு மந்தப் பொற்கொடி வதன நோக்கி 
யேதமே வாத நீறு கொடுத்திவை வினாவ லுற்றார் . 


( சசு ) 


அறிவிலாப் புத்தர். முன்ன மறைசிவ நிந்தை யெல்லாஞ் 
செறிதர வினாவ வந்தச் செழுங்கொடி விடைகொடுத்தாண் 
மறிதர மூகை தீர்ந்த வாதெரீஇ மகிழ்ந்தா ரியாரு 
முறிவிலாச் சாழ லாவவ் வினாவிடை மொழித்தா ரையர் .. 


வாய்தடு மாறி யத்த மடமையர் சொற்ற வாறே 
பாய்பெருஞ் செக்கி விட்டுத் திரித்தனன் பல்லோர் தம்மைத் 
தோய்புனற் பொன்னி நாடன் சூளுறாப் புத்த ரெல்லாந் 
தீயத னாப்பண் மேவச் சீவரப் போர்வை வீசி . 


வெண்டுகில் புனைந்தப் போதே வெண்ணீறு மணித்து சைவ 
வண்டுறை புகுந்தா ரீழ மன்னனுஞ் சைவ ஞானான் 
மண்டுமன் போங்க வாத வூரரை வணங்கி யப்பாற் 
செண்டுகொண் டாடு மையர் சேவடி துதிக்க லுற்றான் . 


ககா ) 


திருப்பெருந்துறைப் புராணம் . 


வேறு . 


க 


மணிவள ரொளியே மலர்வளர் மணமே வான்வளர் வாயுவே யென்னத் 
துணிவள ரத்து விதம்பொலி சுடரே தூயவா னந்தவான் பெருக்கே 
கணிவளர் கடுக்கை மதிநதி சடையிற் கலப்புறக் கொண்டவொண் பொருளே 
யணிவள ரமுதே யம்பலத் தாடு மையனே யுய்யுமா நருளே . 

( ரு ) 
மண்ணிய மணியே மாசிலா முத்தே வான் பெருஞ் சவையுடைக் கனியே 
கண்ணிய முக்கட் காமரு கரும்பே கற்பனை கடந்தமா முதலே 
யெண்ணிய வெண்ணியாங்கடி யவரே யெய்தான் கருளருட் கடலே 
யண்ணிய திருச்சிற் றம்பலத் தாடு மையனே யுய்யுமா றருளே . 
தலைவரு முதலே தற்பரப் பொருளே சம்புசக் கரமகா தேவ 
நிலைவரு தேவே ஞா துரு ஞான ஞேயம்வே றெனப்பகுப் பாரு 
மலைவரு மவையில் லென்றுரைப் பாரு மருவுதற் கரிய செஞ் சோதி 
யலைவரு மமுதே யம்பலத் தாடு மையனே யுய்யுமா றருளே . 

( ருஉ ) 
மருளறத் துமித்து வழுத்துமெய் யடியார் வாழ்தர வாழ்விக்கு முதலே 
யிருண் மலத் தழுத்து மவருக்கப் பரிசே யெய்துறக் கரந்தமா மணியே 
தெருளிடத் தொளியே செழுஞ்சவைக் கனியே தெய்வவான் கற்பக தருவே 
யருளுருப் பெரியா யம்பலத் தாடு மையனே புய்யுமா மருளே . 

( ருகூ ) 
செம்மையொன் றின்றிச் சிறியரோ டிணங்குஞ் சீத்தைய ரென்றுங்கா ணரியாய் 
கொம்மை வெள் விடையாய் கொண்டதோ லுடையாய் கூரிய மூவிலைப் படையாய் 
மும்மைமா வுலகு மேத்திடப் பொலிவாய் முன்னிய முன்னியாங் களிப்பா 
யம்மைகண் காண வம்பலத் தாடு மையனே யுய்யுமா றருளே . 

( ரு ) 
இடையறு வன்பு செய்பவ ருள்ளத் தெற்றைக்கு மொளிர்மணி விளக்கே 
முடையறா வுடம்பு பொருளென மதியா முத்தர்தஞ் சித்தத்துட் டேனே 
கடையறா மறையின் முடியமர் பொருளே நாமரூ பாதியில் லாதா 
யடையறாப் பொழில்சூ ழம்பலத் தாடு மையனே யுட்யுமா மருளே . 
உறத்திரு வருளா விறகுறப் பற்றி யுள்ளுவா ருள்ளொளிர் விளக்கே 
நறப்பயில் கடுக்கை கதிமதி யரவு ககுதலை மாலையென் பணிந்தாய் 
சிறப்பொடு பூசை செய்திய வெங்குத் திருத்தல மாதிமூன் றானா 
பறப்பெருங் கடலே உம்பலத் தாடு மையனே யுய்யுமா நருளே. 

( ருசு ) 
பொழிசவைக் கனியே பொங்குமா ரமுதே போதவா னந்தமெய்ப் பொருளே 
வழிவழி யடிமை செய்பவ ரெய்ப்பில் வைப்புமா நிதியெலு மலையே 
கழிவனப் புடைய வுமையொரு பாகக் கடவுளே கடவுள ரேறே 
யழிவிலாச் சோதி யம்பலத் தாடு மையனே யுய்யும . ஒருளே . 
இருவினை சிமிழ்க்க யாத்தலுண் ழெலா தினியரை யாண்டருண் முதலே 
பொருவருஞ் சுடரே புண்ணியப் பொருளே பொங்கொளி ஞாயிறே மலருண் 
மருவெனப் பொலிவாய் மாணிக்கக் கூத்தா மதிநில வெறிக்குஞ்செஞ் சடையா 
யருள்பழுத் தொழுகு மம்பலத் தாடு மையனே யுப்புமா றருளே . 


( ரு எ ) 


தில்வையையடைந்தபட்லம் . 


காக 


குணங்கிளர் கடலே கோமளக் கொழுந்தே கொண்டன்மேனியனயன் முதலோர் 
வணங்குபொற் பாத மாணிக்க மலையே வரும்பவ மாற்றுமோர் மருந்தே 
பிணங்கு தீங் கனியே யெய்தரும் பொருளே யெற்றைக்கு மினியம் பாகே 
யணங்குகண் காண வம்பலத் தாடு மையனே யுய்யுமா றருனே . 

( ருசு ) 


வேறு , 


( 40) 


( 52 ) 


( சக ) 


இவ்வண்ணந் துதித்தல் செய்த வீழா டாளு மன்னன் 
செவ்வண்ண மருவுஞ் சைவ சிகாமணி யாக வாழ்ந்தா 
னவ்வண்ண முதல்வன் பொற்றா எடைந்தமற்றையரெல் லாரு 
மிவ்வண்ண மேயுய் வண்ண மென்றுணிந் துய்ந்தா ரன்றே . 
அவரவ ரிருக்கை மேவ வவரவர் தம்மைப் போக்கித் 
துவரிதழ்க் கன்னி காணச் சுந்தா நடன மாடும் 
பவர்படு சடையான் முன் போய்ப் பணிந்தருள் பெற்றுத் தாமே 
யிவர் செழும் பன்ன சாலை யிருந்தனர் வாத வூரர் . 
ஆயவந் நாளிற் செம்பொ னம்பலத் தாடு மைய 
ரேயமா மறையோ ராகி யேடெழுத் தாணி கொண்டு 
பாயமற் றவர் முன் சென்றார் பனவரே நீரியா சென்ன 
மாயமில் பாண்டி காட்டுப் பெருந்துறை வதிவோ மென்றார் . 
வந்தகா ரியமென் னென்ன வா 

வாதவூ ரிறைவ ரேசீர் 
பந்தநீத் துலக முய்யும் படியினி தருளிச் செய்த 
சந்தவா சகம்வரைந்து போதற்குச் சமைந்து வந்தே 
னந்தயா நிதியே யின்றே நயந்தருள் செய்வீ ரென்றார் . 
என்றலு மச்சி வாய முதலினி தமையக் கூறி 
நன்றமை படையெ ழுச்சி நகுபடை யாட்சி யச்சோ 
வொன்நமின் றலாவு றும்பத் தொத்தயாத் திரைப்பத் தோதிப் 
பொன்றலி லெலாமு டித்தார் பூசுரர் பின்னுஞ் சொல்வார் . 
இயம்பியவனைத்து மைய ரேயினி தெழுதிக் கொண்டே 
னயம்படு கோவை யொன்று கவின்றிட வேண்டு மென்ன 
வயம்படு மவரு முள்ள மகிழ்ந்தனர் பாடப் பாடச் 
சயம்படு மறையோர் தாமும் வரைந்தனர் சலித்த லின்றி . 
முற்றிய பின்மாணிக்க வாசகர் மொழித்த வாறே 
பற்றிய வெழுதி னேனம் பலவாணன் கையெ ழுத்தென் 
றொற்றிய தனது பேரு முலகறி தரவரைந்து 
மற்றிய லேடு காப்புச் செய்துகைக் கொடும றைந்தார் . 
மறைந்தவர் போத வாத வூரருண் மயங்கி மன்று 
ணிறைந்தவர் கொல்லோ வென்று கெஞ்சகெக் குருக வெங்கு 
முறைத்தவர் மன்றுண் மேவி யுவந்தய னரிமுன் னோர்க்க 
யறைத்தனர் கம்பா லன்பன் பாடிய தறிதி ரென்று , 


( சுரு ) 


25 


ககஉ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


பின்னர்மைக் காப்புச் செய்து பிறங்குபுத் தகஞ்சே மித்து 
நன்னரைந் தெழுத்தி னாமப் படிமிசை நயக்க வைத்தா 
ரன்னதை மறுநாண் மூவா யிரருமாங் கமையக் கண்டீ 
தென்னவற் புதமென் றங்கை யேந்தினார் தலைமேற் கொண்டார் . 


( சு ) 


திருமுறை யதைய விழ்த்துச் சிறப்புற வாதி யந்த 
மொருமுறை நோக்கி னார்க ளுலகெலா முய்ய வாடும் 
பெருமுறை யவர்தி ருக்கை யெழுத்தெனல் பிறங்கக் கண்டா 
ரருமுறை யனையா ருற்ற மகிழ்ச்சியா ரளக்க வல்லார் . 


( 0 ) 


( எக ) 


ஒங்குபொற் சிவிகை மேலா லொய்யென முறையை யேற்றித் 
தேங்குபல் வியமு ழங்கத் திருவாத வூரர் முன்போ 
யீங்கிது நுமது பாட லெழுதினார் சம்மா னாரென் 
ராங்குவைத் தஞ்ச லித்தா ரழுதழு தவருங் கண்டார் . 
முறையிதன் பொருளை யாங்க எறியுமா மொழிவீ ரென்ன 
விறைவளர் சபைமுன் சொல்வா மென்றவ ரொடுமாங் கெய்தி 
நிறைபெரு நடஞ்செய் வாரே நிகழ்பொரு ளென்னக் காட்டி 
மறைமுடி பெனுமுட் புக்கு மறைந்தனர் வாத வூர். 
ஒளிமய மாகத் தோன்ற வும்பர் பூ மாரி பெய்தா 
ரளிவள ரந்த ணாள ரனைவரு மஞ்ச லித்தார் 
வளிவள ருலசி லானி மகஞ்சிறப் புற்ற தெங்குந் 
தெளிவளர் சைவ மோங்கிச் சிறப்புற்று வாழ்ந்த தன்றே . 
வாதவூரிறைவர் தில்லை மாநக ரடைந்த டைந்த 
போதவா னந்தஞ் சொற்றாம் புரூரவ மன்ன ரேறே 
வோதவாம் பெருந்து றைக்க ணுற்றான்ம நாதரைரைத்தாழ்ந் 
தீதமை தாவுட் கோடி யெனமுனி விடைகொடுத்தான் . 

தில்லையையடைந்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் கஙஎங . 


( 62 ) 


( எக ) 


புரூரவன் பெருந்துறையடைந்து 

திருவிழாச்செய்தபடலம் . 


தூய மணிவா சகரெனலிற் சுத்த மாயா காரியமுன் 
ய வசுத்த மாயாகா ரியமு மாக வமைந்ததனா 
னேய மருவு தொண்டர்முன் நிகழு கேய மருவாத 
தீய வெனையுஞ் சேர்த்துவப்பார் திகழு மனைய பெயர்படைத்தார் . 


( க ) 


புரூரவன் திருவிழாச் செய்தபடலம் . 


ககக 


( 


(உ) 


சாந்த குணத்துத் தவுமியனார் விடைபெற் றெழுந்து தண்பொதியில் 
வேந்தன் புரக்கு நன்னாடு மேவி வாவிப் பெருந்துறையுட் 
சார்ந்து நகர வளமுழுதுந் தன்கண் விடுத்து நனி நோக்கி 
யார்ந்து திளைக்க முடியாதென் றடங்கா மகிழ்ச்சி தலைக்கொண்டான் . 
மேய குரவன் சொற்றதினும் விசேட மாக விருந்தஃதித் 
தூய தலமென் றுவப்புற்றுச் சுகுண புரூர வாமன்ன 
னாய தளிக்குப் புறத்தேழு மகத்தோ ரிரண்டு மாயமைந்த 
பாய பெருந்தீர்த் தம்படிந்து பாங்கரர் திருவெண் ணீறணிந்து . 


கண்ணின் மணிமா விகைபுனைந்து கருதைந் தெழுத்து முளங்கணித்து 
மண்ணி னிழலொன் றுவவாத மதமால களிற்றி னடிபோற்றிப் 
பண்ணின் மொழியோ காம்பிகைத்தாய் பாகங் கொண்ட பெருவாழ்வை 
நணணி னகலா தொளிரான்ம நாத நாம வருட்கடலை . 


கண்டு தொழுது சிவயோகக் கன்னி திருமுன் சென்றிறைஞ்சி 
வண்டு படியு மலர்க்குருந்த மாமூ லமுங்கண் டினிதேத்தித் 
தாண்டு புரிவார்க் கேயருளுந் தூய ருருவ முள்ளிருத்தி 
விண்டு நிகர்மன் னவன்றனக்கோ ரிடமுண் டாக்கி வீற்றிருந்தான் . 


. 


(எ) 


இருந்த மன்ன னித்தலந்தா னெண்ணி லாமான் மியத்ததாற் 
பொருந்த விதற்குத் திருவிழாப் பொலிவி லாத திறமென்னோ 
திருந்த வடைந்த வொருநாமே செய்வித் திறைஞ்சு வோமென்ற 
வருந்த வாச்சீர்ப் புரூரவா துயின்றான் மற்றை யவன்கனவில் , 
குருந்த நிழலா ரொருமறையோர் கோலங் கொண்டு நேர்தோன்றிப் 
பொருத்த சமக்கு விழாச்செய்தல் புத்தி கொணடா வது தவிர்தி 
பருந்த வாவு வேன மன்னா பரிவி னம்மைப் பாடிவையக் 
திருந்த வைத்த வாதவூர்ச் செம்ம லார்க்கஃ தியற்றுவாய் . 
உற்ற யோக நாயகித னொளிசால் கோயிற் கெதிர்முகமாச் 
சொற்ற சொக்க விநாயகர் தங் கீழ்பாற் றுலங்கு வடமுகமாப் 
பொற்ற கோயி லொன்றமைத்துப் பொலிய வனையர் திருவுருவ 
மற்ற மறக்கண் டதிற்றாபித் தாண்டிற் கிருகால் விழாச்செய்தி . 
விடைவே தண்ட முதலா நாம் விரும்பு மூர்தி யெலாஞ்செய்வித் 
தடைவே யவர்க்சாக் குதியினுந்தண் டீச பதமிங் கருளினாந் 
தொடையார் புயத்தா யிதுவேமற் றெமக்குஞ் சொலுமியோ காம்பிகைக்குங் 
கடையா காத வுவப்புறுத்து மறியென் றுரைத்துக் கரந்தனரால் . 
என்று கருணைப் பெருமானாரியம்பி மறைய வுடன் விழித்து 
கன்று சிறியே னினைத்ததுவு கம்மான் கருணை யிருந்தது மென் 
றென்று பலகாற் பாராட்டி வினியார் பலர்க்கு மெடுத்தியம்பிக் 
குன்று குழைத்தா ரியம்பியவா ராற்றுக் துணிபே குறிக்கொண்டான் . ( 60 ) 


( 
அ 
) 


( 
க 
) 


கசு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


சினவின் மேரு வரையாகச் செய்த பெருமான் கருணையினாற் 
கனவி னுரைத்த தானத்தே கனக மயத்தோர் தளியாக்கி 
நனவி லெமக்கு வந்தருளு நல்லார் தமது திருவுருவம் 
தனவில் விளங்கும் படி சமைத்தத் தளியிற் சாபித் தனனாளில். 


( 
கக 
) 


ஆய்ந்த கருணை பொழிவிழியு மழகு பொலியுந் திருமுகமு 
மேய்ந்த முறுவற் செவ்வாயு மியையப் பொலியுங் குழைக்காதும் 
வாய்ந்த வரைசெய் தடந்தோளும் மார்பு மலர்க்கை களுமெம்முட் 
டோய்ந்த துணைத்தாள் களுங்கண்டு தொழுது தொழுதுய்க் தஃதுலகம் . 


( கஉ ) 


வாத வூரர் வாசகமே வையத் தவர்கஞ் செவிகவரு 
மேத மருவா மலரடியே யெந்த ஞான்று மனங்கவருஞ் 
சீத மருவு செயலொன்றே தெளியச் செயலெ லால்கவரும் 
போத மருஷக் திருமேனிப் பொற்பே விழியெ லாங்கவரும் . 


( கங) 


உதிக்குங் குணபா விளங்கதிரு மொவ்வா வென்னு மணிமகுட 
மதிக்கும் வயிரங் காலியாத்த வாகு வலய மணிசெய்குழை 
பதிக்கு மதாணி வெண்டரள மாலை வயிரம் பயில்கடகக் 
திதிக்குக் தண்டை சிலம்புமுதற் றிருவா பரணம் பலசமைத்து . 
குடையும் கொடியு மொலியல்களும் கோணாத் தண்டல் களுங்கோண 
லடையும் தண்டங் களுஞ்சிவிறி யால வட்டங் கவரிகளு 
மிடையு மகர தோரணமும் விருதா வளிமற் றுளபலவு 
மிடையு முதலு மீறுமிலா விறைவ னுவப்ப நனி செய்து , 


( கச ) 


( கரு ) 


பரியங் கனக சிவிகையு ஏசெம் பங்குக் குறந்தாட் பூசமும்வெங் 
கரியு மிமிலேற் றிடபமுமொண் காமர் பழுத்த கயிலாய 
சிரியுங் கனக மணித்தேருங் கிளக்கு மிவைமுன் னூர்தியெலாந் 
தெரியும் பிரபை கொழுந்துவிடச் செய்து செய்து முடித்தனனால் . 


( கசு ) 


பலவா நிறத்த நேத்திரமும் பைம்பொ னிழைசா லம்பரமு 
கலமார் முத்த மணிகோத்து ககுமா றியற்று கவிங்கமும்பன் 
னிலமார் பரிவட் டம் பலவு நீடு பிறவும் வருவித்துப் 
புலமார் பஃறே யங்களுக்கும் பொருந்த முடங்கல் போக்குவான் . 
திருச்து குருந்தப் பெருந்துறையிற் றிகழ்மாணிக்க வாசகர்க்குப் 
பொருத்து மிதுன மதியமைத்து போந்து திகழுத் திரகாளில் 
ருந்து தவிர்க்குத் தரிசனமா மற்ற நாண்முற் பத்தாநாள் 
இருந்து விழிக்காம் விழாவினுபக் கிரம மிதனை விழைத்துணர்க . 


( கஎ ) 


( கஅ ) 


வந்து தரிசித் தெண்ணியவை யனைத்தும் பெறலா மெனவரைந்து 
முத்து முடங்க லொடுதூது போக்க முனிவின் நரசரெலா 
நந்து மகிழ்ச்சி யொடுமேற்று கண்ணு பரிச னங்களொடு 
மிந்து தவழிற் பெருந்துறைவந் தெய்தி னார்கணனியீண்டி . 


( கக) 


புரூரவன் திருவிழாச்செய்தபடலம் . 


ககூரு 


(20 ) 


வந்த வரசர் புரூரவா மன்னன் றனைக்கண் டடிபணிந்து 
சந்த மருவும் பெருங்காத றழைத்து நிற்பப் புரூரவனு 
மந்த மில்லாப் பேருவகை யமைய முகமன் பலகூறி 
முந்த மருவு மவரவர்க்குத் தக்க விருக்கை முறை கொடுத்தான் . 
தெளிமாணிக்க வாசகர் தக் திருகாளின்று முதலென்று 
களிகூர் வளமைப் பெருந்துறையில் வாணர் பலருங் கடைப்பிடியின் 
வளிசான் மறுகு மணிமாட மாதி வயங்க வலங்கரிமி 
னொளிசார் தரவென் றறிவித்தா னுரிபோர்த் தியமா முரசத்தால் . 
வாத வூரர் பெருமாற்கு வயங்கு திருகா ளெனக்கேட்டுச் 
சீத வயல்சூழ் பெருந்துறையிற் றிருந்த வாழு மவரெல்லா 
மோத முடியாப் பேருவகை யுற்றுப் பலவுஞ் சேகரித்துக் 
காதன் மருவ வலங்கார முழுதுங் கவின வாற்றுவார் . 


( உக ) 


((ee ) 


வான மறைக்குங் காவணமிட்டதன் கீழ் வயங்குஞ் செம்பட்டா 
லான விதானம் பொருந்துறயாத் ததுசூழ் தரக்கொய் துகிறூக்கிக் 
கான மெனச்செங் கழைக்கரும்பு கதலி கமுகு கால்யாத்து 
மான விளநீர்க் குலைபலவா வயங்கத் தூக்கி யலங்கரித்தார் . 
வேதி யனைத்து கறும்பனிநீர் விராய சாந்தம் கொடுமெழுதி 
யோதி முடியா முத்தமிடித் துற்ற பொடிக்கோ லம்புனையாச் 
சோதி மணிப்பொற் சுடரன 

ரமைத்துத் தூநீர் நிறைபொற் கும்பநிறீஇப் 
போதி யலுமா தொடுத்தாறும் பொற்பூ மாலை கொடுபுனைந்தார் . 
முன்ன மணிந்த கலன் வெறுப்பார் முனிவில் புதிய கலன் பொறுப்பார் 
மன்ன நவ்வண் கலையுடுப்பார் மலர்கள் கொய்து தொடை தொடுப்பா 
ரன்ன நடையார் தமைச்சிறப்பித் தழகு பார்த்து கயந்தெரிவார் 
சொன்ன மகளிர் நடம்புரிய கோக்கி மகிழ்விற் ற ைதருவார் . 


( உச ) 


( உக) 


தெருவிற் புழுதி முழுதடங்கத் திருந்து பனிநீ ரிறைத்திடுவார் 
பொருவிற் காமன் சமழ்ப்பெய்தத் தம்மைப் புனைந்து வெளிபயில்வார் 
திருவிற் கொடுபோய் விருந்தினரைச் சிறப்ப வூட்டி யுபசரிப்பார் 
மருவிற் பொலியும் தொடைபுனைந்து வண்பா கிலையு நல்கிடுவார் . 
தங்க ளுறவா யுள்ளாரைத் தரிசித் திருமா வரவழைப்பா 
செங்க டவந்தா மிகப்பெரிதா விந்த விழாசோக் குதுமென்பா 
ருங்க டவத்துக் கொப்பிலையென் றுற்றார் நகரத் தசைப்புகழ்வார் 
திங்க டவழு மாடமெலாந் திகழப் பலகொண் டலங்கரிப்பார் . 
கரிய குழல்யோ காம்பிகைக்கும் கருணை பான்ம சாதருக்குக் 
தெரிய விழாச் செய்வது குறித்தான் செங்கோன் மன்ன னவன் கனவில் 
விரிய மலர்செய் குருந்தமிழன் மேவி யவரே யெழுந்தருளிப் 
பிரியம் வாத வூரருக்குப் பிறங்கச் செயலென் ஞாரென்பார் . 


( உ.எ ) 


( உ.அ ) 


கசுசு 


திருப்பெருந்துறைப்புராணம். 


செய்ய தமிழ்காட் ஒள்ளார்க னியாருஞ் செறிந்தார் திருமாண்முன் 
வைய முழுதுஞ் செறியுமினி வைகற் கிடம்போ தாதென்பார் 
வெய்ய நகரின் புறமனைத்து மிடைந்த படமா டங்களென்பார் 
மைய வாவு சோலையெலாம் வகுக்க வேண்டு மிடமென்பார் . 


(உக ) 


ந்த வண்ண நகர்வாழ்வா ரியாருந் திருநா ளெதிர்பார்த்துச் 
சந்த மலியும் பேருவகை தழையப் பொலிந்து பயில்காலை 
யந்த மருவா விழாக்கொளுகா வணிய தாக வதுமனங்கொண் 
இந்த வரச னுபக்கிரமஞ் செய்வீர் . மறையீ ருறவென்றான் . 


( ங ) 


வேறு . 


( 
ஙக 
) 


அறைகழ லாச னுரைத்த சொல் லுளங்கொண் டாதிசை வருமறை யோரு 
கறைகமழ் கமல மலர்புரை யிடக்கை ஞானபோ தகமொரு வலக்கை 
முறைதெரி ஞான முத்திரை பதித்து முழுப்பிர சன்னமாய் நிற்கு 
மிறைதிரு விழாவை நடாத்துத றணிந்தா ரெது புரி குவதொ வாய்த்தார் . 
ஒலிகெழு கழற்கான் மன்னவ ரேறே யொள்ளிய வா 

வாதவூரடிகள் 
வலிகெழு விழாவை நடத்துக வென்றாய் வயங்குமுற் சவம்பல விதமாம் 
பலிகெழு மவற்று வெதனையாக் துணிந்து பன்ணுத லுரைத்தி ேயென்றார் 
கலிகெழு கடல்சூழ் புடவியாள் பவலும் கருத்துற விருத்தியஃ துணர்வான் . ( கஉ ) 
மறையவர் வினாவுக் கெவ்விடை கொடுப்போம் வயங்குற முன்னைகாட் டவத்தா 
னிறைவு மியன்பா லிஃதுன ராதே னினைப்பதி னாவதென் னென்று 
கறைதப் வெண்ணி யிருக்குமக் காலைக் கருதிலம் மன்னவ னெகொட் 
குறையறப் புரிந்த பெருந்தவ முருவங் கொண்டணைந் திடுதிறம் போன்று . ( ஙசு ) 
தூயமா ணிக்க வாசகர் திருநாள் சூழ்கட லுலகெலா முய்தற் 
காயகா ரணமா கடத்துகின் றாரென் றறைமொழி யஞ்செவி யேற்ற 
மேயமோ டதுகண் டிடுதிற நிரம்ப நினைத்து மாணவர்குழாஞ் சூழத் 
தாயனா னெங்க டமிழ்முனி யாக்குச் சார்ந்தன னரசது கண்டான் . 
பதைபதைத் தெழுந்து விரைந்து முன் சென்று பாத்தா மரையிசைப் பணிந்தான் 
புதையிருள் கிழிக்குங் கதிர்வர வெதிரம் போருகக் தகமுக மலர்ந்தான் 
சுதைநிக ராசி மொழித்து நீ தளிக்கத் தூமலர்க கைவிரித் தேலா 
வதைதுத லணிந்து மீளவும் பணிந்தா னலங்குதன் னிருக்கைகொண் டணைந்தான் . 
தூயவிட் டாமிட்டிருத்தினன் பூசை தொடங்குபு செய்துமுற் றியபின் 
மேயவம் முனிவனிருக்கென விருந்து விண்ணப்ப மொன்றுள தென்ற 
னாயமற் றஃதென் னெனத்தவ மியர்பே ரருனினா லடியனித் தலத்துப் 
பாயபல் சிறப்பு முனர்ந்தன னீங்குப் படர்ந்தனன் றரிசனஞ் செய்தேன். (ஙசு) 
விழாவது கடத்தற் கெண்ணினேன் வேத வித்தகர் கனவிடைத் தோன்றிக் 
கழாமணி யனைய வாதவூரருக்கே கருதிய தாற்றென்று காந்தார் 
தொழாவடி யேனா கமஞ்சொலும் பலவுட் டுணிந்தெது செயலென மதித்தேன் 
வழங்க முனிவா நின்பா வெதிர்ந்தேன் மற்றம் தருள்செய்தி பென்றான் . ( கா ) 


புரூரவன் திருவிழாச் செய்தபடலம் . 


கசுஎ 


புண்ணிய மளாவும் புரூரவா மன்னன் புகன்றிது கேட்டிட வளவாத் 
திண்ணிய புகழ்சால் செந்தமிழ் மணக்குஞ் செய்யவாய்க் குறுமுனி யுரைப்பான் 
கண்ணிய பரம னுயிரெலா முய்யக் கரிசில்வே தாகமம் வகுத்தா 
னெண்ணிய வவற்றாற் புரிகிரி யையுமோ ரிருவகை யென்மனார் புலவோர் . ( ஙஅ ) 
வேதமார்க்கமெனும் வைதிகக் கிரியை மிளிர்சுவர்க் காதியாம் போகம் 
போதால் குபுபின் சனனமுண்டாக்கும் பொருந்திய வாகம் மார்க்கத் 
தாதரச் சைவக் கிரியைதா னிட்ட சித்தியு மமையுமோக் கமுக்தந் 
தேதவெம் பிறவி யுறாவகை செய்யு மாதலா விஃதொன்றே விசேடம் . ( ஙசு ) 
பரசிவ னுரைத்த வாகமப் படியே பண்ணு தீக் கையும்பல விதமரம் 
விரவுநோக் காதி யவுத்திரி யீறா விளம்புவ ரீறிரு வகையாம் 
வரமிகு குண்ட மண்டல மாதி வகுத்துமா ணாக்கன் வெம் பாசத் 
துரனற வெழுத்தைந் துணர்த்திடு தீக்கைக் குரைப்பராற்கிரியையென் றொருபேர் . 
அறைதரு குண்ட மண்டல மாதி யனைத்தையும் வெளிப்படை யின்றி 
முறைமையிற் குரவன் மானத மாக முடித்துமா ணாக்கன் வெம் பாசப் 
பொறைதவிர் தீக்கை ஞானமென் றுரைப்பர் போற்றிய விப்பெருந் தீக்கை 
றைதரு விசேட மிவையடைந் தவர்க ணிமலன்றா டகவடைந் திடுவார் . ( 55 ) 


தின 


ஆயவித் தீக்கைக் கருகரல் லாதா ரபக்குவர் விடாழி குலத்து 
மேயவர் சைவா சாரநிந்தித்து விட்டவெம் பாதகக் கொடி யோர் 
தீயமற் றிவரும் பறவையல் விலங்கு செறிதரு முதலிய வுயிருந் 
தூயநற் கதியிற் புகும்வகை யியற்றுஞ் சுந்தரத் தீக்கையொன் றுளதால் . ( 2 ) 
எண்ணுமற் றதன்பேர் சாம்பவ தீக்கை யெனப்படு மண்டலம் வன்னி 
நண்ணுவண் பலிகா யகர்மகேச் சுரரே ககுகட மத்திர தேவ 
ரொண்ணுமற் றிவ்வா றெண்ணுபு செயலா மொளிரிதே யுற்சவ மாகுங் 
கண்ணுமற் றதுலமங் கிருத்தியப் பெயராற் கவின்பெறுங் காவல ரேறே . (சங ) 
தரைபுக ழலுஞை யங்குரம் வாத்து சாந்திவெள் ளிடபயா கஞ்சீர்க் 
கரைதரு பேரி தாடன மாதி காமரு சிருட்டியே யாகும் 
புனாயிறே வதாவா கனம்யாத்தி ராதா னம்புகல் வாகனோற் சவமே 
வரைதுவ சாரோ கணஞ்சந்தி யாவா கனமுதற் றிதியென வகுப்பார் . 


பலிபுன லாட லத்திர யாகம் பகர்யாகாங் குரங்கண யாக 
மெலிவில்காப் பணித லாதிசங் காரம் விழைபுனற் கருமங்கா ளராக 
நலிவிலா வவரோ கண முதன் மறைப்பா நாடுப தேசஞ்செக் தமிழாற் 
பொலிமறைப் பூசை குரவனுற் சவமுற் புகலனுக் கிரகமென் வரைப்பார் . ( சரு ) 
சொற்றவிவ் விதத்தா லுற்சவ மைந்து தொழிலெனப் புகலுவ துணர்தி 
கற்றமன் வைவிவ் வுற்சவக் தீக்கை கைக்கொனா ரரதியர் பொருட்டென் 
நற்றமின் ராமுன் னுரைத்தன மெனினு மவுத்திரி யாதிபெற் றாரும் 
பொற்றமெய்ஞ் ஞான போகரும் கண்டு போற்றிடப் படுவதென் றணர்வாய் . (சக ) 


ககா அ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


ஆயவித் தகைய வற்சவ சேவை யன்புறச் செய்பவர் பரம 
னேயமிக் கவரா விகம்பர மோக்க நிலவுறப் பெற்றுவாழ் தருவார் 
மாயவ னாதித் தேவரும் வந்து வந்துசே விப்பர்யா மிங்கு 
மேயது மிதற்கே திருவிழாச் சேவை விழைதரார் பிறப்புமெப் பிறப்பே . ( சஎ ) 
மருவுசா கலியம் பாவனஞ் சாந்த மாங்கலி யம்மென நான்காம் 
பொருவிலுற் சவந்து வசமுயர்த் துதன்முற் புனற்கொடை யளவுஞ்செய் திடுதல் 
வெருவில்சா கலியந் துவசமேற் றாமல் விழைபுனற் கொடைவரை யியற்ற 
லொருவில்பா வனவுற் சவமென வுரைப்ப ருமாபதி யாகம முணர்ச்தார் . (சசு ) 


விழைதரு துவசா ரோகணங் காலை விழவுமில் லாமலே மாலைத் 
தழைவிழா மட்டு நடத்துதல் சாந்தந் தரணிவத் துதயமரங் காலைக் 
குழைவிழா மட்டு நடத்தல்மாங் கலியக் குறிக்கொள் முதற்சொல்சா கலிய ( தோர் . 
மழைமதம் பொழியுங் களிற்றினா யொன்பான் வகைப்படு மென்பகற் றுணர்ந் 
சவுரஞ்சர்ந் திரஞ்சா வித்திரங் கவுமா ரந்தைவி கந்தழை பவுகம் 
பவுதிகங் கணஞ்சை வம்மென முறையே யிருபத்தேழ் பதினேழு பதினைந் (னுந் 
துவமையில் பதின்மூன் றொன்பதே ழைந்தா மொருமூன்றொன் றிற்றுா ளென் 
தவமுளார் புகழு மாகமஞ் சிறந்த தவுமிய முனிவன்மா ணாக்கா . 

( 50 ) 


பன்னிய விவைவண் கொடிமிசை யேற்றிப் பலியிட்டு நடத்துவ தொன்று 
துன்னிய விரண்டு மின்றியாற் றதலு மொன்ற சொல் கொடிமரம் பதியா 
மன்னிய படமே பசுவளை கயிறு வளை தரு பாசமா தலினா 
லுன்னிய திரிப தார்த்தமாத் துவசா ரோகணத் தொடுசெயுற் சவமே . 


உத்தம மாகு முனாத்தபல் வகையு ளோங்குதை வீகவுற் சவத்தை 
வித்தகக் கொடியேற றொடுபலி யிட்டு விழைதரப் புரிதியென் றுரைத்தான் 
முத்தமிழ் முனிவன் புரூரவா வெழுத்து முன்பணிந் தனனுளங் கொண்டு 
சத்தமை மறையோர் தமக்கெலா முரைத்தான் றக்கதென் றேற்றிது செய்வார் . ( ) 


பின்னரு மலய முனிவா னுரைப்பான் பிறக்குதை விகமெனுந் திருநாட் 
கென்னரு மொன்பா னாளென வுரைத்தர ரெனினும்பத் தும்பதி னொன்ற 
முன்னரு காளு மரமென வமைத்தார் மொழிந்தமற் றிதுகடைப் பிடித்துத் 
துன்னரும் விழாவை நடத்தலா மென்றான் சொற்றதுத் தமமெனத் துணிந்தார் . ( ) 
எழுபரித் தேரோன் மிதுனா சியிற்செ லேற்றமா மதிமுத னாளின் 
முழுதுண ராதி சைவனால் கொருவன் முத்துகாலையின்மயிர் களைந்து 
கெழுதகு கழுவா யேனவு மாற்றிக் கிளக்குமா லையினுநீ ராடி 
வழுவறு நியமம் பற்றுபு சந்தி வந்தனை மாற்றி மணித்து . 

( ருச ) 
பூதசத் தியினோ டத்தரி யாக பூசைசெய் துறப்பவித் திரனாய் 
மேதகு சிரத்தை மீமிசைப் பொங்க மேதினி வளம்படு நிமித்த 
மாதரம் 

தருசா தபக்கிர மஞ்செய் ததுமிறை வேறுமா றனுஞை 
காதரத் தபப்பெற் றொண்மணி வார்த்தைக் கடவுளாசைப்படி யிறக்கி , 

( ரு ) 


புரூரவன் திருவிழாச் செய்தபடலம் . 


கசுக 


அந்தமில் கருணைக் கணேசனைப் போற்றி யான்மகா யகர்சிவ யோகச் 
சந்தமா தேவி குருந்தடி யமரா சாரியர் திருநட நவில்வார் 
கந்தவே எனுஞை யொருங்குபெற் றெழுந்து கடையனேன் மனமுநெக் 
முந்தவா சகநன் கருளினா ரமரு மொய்யொளி யாலய மடைந்து . 


தருக 


மன்னிய துவார வானவர் பூசை வண்கருப் பாவர ணத்திற் 
பன்னிய பூசை யியற்றுபு பஞ்சா தனம்பஞ்சா வரண நற் பூசை 
கன்னிய மத்தி னியற்றுபு நியாசா திகணயந் தாகமப் படி செய் 
துன்னிய வாத்து சாந்தியப் பாறசெய் துறமிருத் திகைகவர்ந் ததன்மேல் ( ரு ) 
மேயவங் குரமாம் படி பல வித்தும் வித்திய பின்புதூ லுணர்ந்த 
தூயவா ரியன்றன் முன்வலக் கரத்துச் சுடர்ந்தபொற் காப்புநா ணணிந்தா 
னாயபின் மறுநாட் பரணியிற் காலை யான்மநா யார்திரு முன்னர்ப் 
பாயசுந்தரபாண்டியனியற் றியதாய்ப் பரவிய மணிசெய்மண் டபத்தில் . ( ருஅ ) 


மன்னிய சாந்தி செய்து நம் பெருமான் மாணிக்க வாசக வள்ளல் 
பன்னிய சிறப்பி னாங்கெழுந் தருளப் பண்ணினா னாயதோர் காலைத் 
துன்னிய மலரோன் மாயவன் முதலாகு சரர்கரு மகத்தியன் முதலா 
முன்னிய முனிவரியாவரு மற்ற யாய்ரு மாங்குமொய்த் தனரால் . 


1 


(50 ) 


ஆயகா ரணரா மான்மநா யகரை யாங்கொரு வைதிக மறையோன் 
பாயபே ரன்பி னேத்திரஞ் சாத்திப் பாங்குசால் பூசனை செய்து 
தூயசாந் தலர்மா விகைபரி கலமுற் சொல்பரி வட்டத்தோ டடைந்து 
நாயனார் கொளச்செய் துடன்கருப் பூர நகுசுடர் விளக்கமேந் தியபின் . 
முந்திருக் காதி யாவையு மெழுதார் மொழிந்தரு ளம்பல வாணர் 
தந்திருக் கையா லெழுதிய வருமை சாறிருக் கோவையார் மறையை 
நந்திருக்காதி யாவையு மொழிய நக்கபொற் பீடமே லேற்றி 
யந்திருக் கார யாவருங் காண வழகிய பூசைசெய் ததன்பின் . 
பெருந்துறைக் குருந்த நீழல்வீற் றிருக்கும் பெருங்கரு ணாநிதி யார்கன் 
முருந்துறழ் மூரல் யோகநா யதி சேர் மூலகா ரணரெனு முத்த 
ரருந்தமிழ் வாத வூரரை நோக்கியருளினா காயவா ணியினாற் 
றிருந்த வீ துரைப்பா ராவயிற் செறிந்த தேவர்முனியாவருங் கேட்ப . 
வேதவே தாந்தம் விளம்புமித் தலத்து மேயயா மூலவ ராவேம் 
போதமே யுருவாய்ப் போந்ததி ரெவரும் புகழ்தரு முற்சவ ராவீ 
ரோதவாஞ் சோமாக் கந்தர்முன் னாக வுற்ற மங்கிச மெல்லாஞ் 
சீதமார் குண ரொருவரே யடையத் திருவருள் புரிந்தன மதனால் , 
நாமினி துகைக்கு மூர்திக ளனைத்து நகவுமக் குதவின நுமக்குத் 
தாமினி தாகப் புரியபி டேக நிவேதனஞ் சாத்துபூ மாலை 
யாமினி பகலாம் படியணி மணிப்பூ ணிவைமுதற் சிறப்பிப்பர் பவத்தோம் 
போயினி யவர்பா னாமிடப் பாகம் பொருந்தினாளொடுகனி மகிழ்வேம் . 


( 52 ) 


( காக ) 


(சுச ) 


22 


கஎ O 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


ஆயிர நமக்குச் செய்து தினம்பா லன்புசெய் நுமக்கொன்று செய்வார் 
பாயிர மறையு மனப்பதற் கரிதாம் பயன்பெற நாகனி கொடுப்போ 
மேயமற் றுமக்குச் செய்பணி யெமக்கு விழைந்து செய் பணியிலும் விசேட 
மாயதென் னென்னிற் புதலவர்மாட்டியற்று மனபுதந் தையர்க்குவப் பாமால் . ( ) 


மன்னிய நமக்கு நிகழுமுத் சவத்தில் வயங்குறச் சத்திர மமைத்துப் 
பன்னிய வன்ன தானஞ்செய் தோர்க்கும் பருகநீர் வாக்கிடு வோர்க்குக் 
துன்னிய மற்றைத் தானஞ்செய் வோர்க்குஞ் சுராதிபன் பதமுத லாக 
மின்னிய வெவையு கல்குவோ மீற்று விளங்குகம் பாதங்களும் கொடுப்போம் , (சுசு ) 


[ மே . 


உம்மைநா மாக வளங்கொடு வழிபா ஞெற்றுவா ரொருபொழு தினகா 
மம்மையோ டகலா தமர்திருக் காசி யாதியில் வசித்திடு பேறுஞ் 
செம்மைசேர் கங்கை முதனதித் தீரஞ் செய்தகோ தானமுற் பேறும் 
வெம்மைநீர் தாப்பெற்றுவப்பரொன் றனந்தம் விரும்பு நும் விழாச்செய்புண் ணிய 
நும்மைத் தமக்கு வேறென நினைக்கு நுவலொணாக் கொடிபா தகத்தோ 
ரிம்மையெவ் வளவு திருவிருந் தாலு மிழந்து தீ நிரப்புக்கோட் பட்டுச் 
செம்மையொன் றின்றி மறுமையில் வெய்ய தீநர கெலாந்துளைந் திருவா 
ரம்மைசா லுள்ளக் கயவர்தா மிருந்த ஓரினுங் கதியிரா தகலும் . 

( கஅ ) 
எண்ணருஞ் சனன மிருஞ்சிவ தீக்கை யெய்தியு மாகம புராண 
கண்ணரும் பொருளை கனியுளத் துணர்ந்து நவிலருட் குறிப்பூசை செய்துங் 
கண்ணரு நம்பா லன்புமிக் காற்றிக் கைவந்த சமோத் தமரே 
பண்ணருந் தவஞ்சா னுமக்கன்பு செய்யும் பான்மையர் மற்றையோர்க் கரிதால் , ( ) 
அகளமா யமரித் தலத்தடி யேனை யாட்கொளப் பெருங்கருணையினாற் 
சகளமாய் வந்தீ ரெனைத்தரி சித்தோர் தாம் பெற லென்னென லினாவி 
னிகளமாம் விருத்தி யெனப்புக லிம்மை நிகழ்ச்சிசான் மறுமையென் றோது 
முகளமாம் பேரின் புறவனு பவித்தீற் றொருவினம் மடிக்கலப் புறுவார் . ( எ c ) 
ஆண்டினுக் கிருகான் மிதுனமா மதியுத் தரந்தனின் மிதுனலக் கினத்திற் 
பூண்டிய றலுமா மதியிலா திசையிற் போந்தனு லக்கின மதனி 
லீண்டியா நும்மை யாண்டருள் காட்சி யாவர்க்குங் காட்டுவோங் காண்போர் 
வேண்டியா தரிக்கு நமதடிக் கலப்பின் மேவுவா ரென்றரு ளினரால் . ( செ ) 


அதிசயம் பயப்ப வான்மகா யகர்பே ரருளினா லருளிய வ . 

வரத்தை 
மதிகலம் பொலியும் வானவர் முனிவர் மானிடர் விருப்புறக் கேட்டுத் 
துதிகெழு மினைய திருவிழாச் சேவை துணிபுறச் செய்தலே யெளிதிற் 
கதியடை யுபாய மெனக்கடைப் பிடித்துக் கழிமகிழ் பூத்தனர் மாதோ . 
அதிசயம் பயப்ப விவைநடந் ததன்பி னண்ணன்மாணிக்கவா சகரைப் 
பதிகொடி மாஞ்சா ரிடத்தெழுந் தருளப் பண்ணிப்பி னிடபயா கஞ்சீர் 
மதிகொள்பே ரிகைதா டனந்தேவ தாவா கனத்துவ சப்பிர திட்டை 
அதிதரு கணேச ரொபெடப் பிரதக் கணமிவை சூழ்ந்து செய் ததன்பின் . 


( 2 ) 


( எங ) 


புரூரவன் திருவிழாச்செய்தபடலம் . 


கஎக 


கருதியாத் திராதா னந்துவ சாரோ கணமாசீர் வாதமுற் பலவுஞ் 
சுருதியா கமச்சொற் படிமுடிக் ததன்பின் நூயவா ராதனஞ் செய்து 
பொருவருந் தட்டி சுற்றுபு துவசம் பொலிதரு வுடைப்பிர கார 
மருவுற வலஞ்செய் தாயவாத் தான மண்டபஞ் சேர்த்துப்பூ சித்தே. ( எச ) 
அன்றிர வகம்யா காங்குரம் யாக மலங்கொளி வாதவூர்ப் பெருமான் 
றன்றிரு வலமுன் கையிற்பொன் செய்து தயங்குநா ணெடுத்தினி தணித 
அன்றிய யாக மத்திர தேவர் சூழ்பலி நாயக ராகச் 
சென்றியை வாத வூரர்தம் மோடுந் திக்குபந் தனமுறச் செய்து . 

( எரு ) 
நடைகொடி யாதி விருதுக ணெருங்கக் கொண்டல்வெள் குறப்பணை முழங்க 
மிடைதரு மலங்கா ரம்பல வாங்கு விராயினர் கட்புலன் கவர 
வடைபல்வா னவரும் பூமழை பொழிய வரகர வென்றுபன் முனிவர் 
புடையுற நெடுங்கச் சென்றுலாப் போதும் பொலிவினைத் தனித்தனி வகுப்பாம் . () 
ஆதிகா ளினைய பெருந்துறை யடைபோ தணைந்தது சிவிகையா தலினாற் 
சோதிசா லனைய சிவிகைக்கோர் முதன்மை தோன்றவூர் வது குறித் தாங்குப் 
பாதிமா மதியஞ் சூடினா ரருள ற் பயில்விழாப் பரணிகா ளிரவி 
லோதிசான் முனிவர் முதலியோ ருவப்ப வொளிருமற் றதினுலாப் போந்தார் . ( ) 
திரிபவ னமுஞ்சொல் பெருந்துறை மேய செல்வர்தா மருளிய வரத்தா 
லாரியமற் றவர்வை இடத்தமக் குரிமை யாமெனல் விளக்குதல் போலக் 
கரிசில் கார்த் திகைநாட் காலையில் வெய்ய கதிர்செய்சூ ரியவிருத்தத்தில் 
விரியுமா லையினி னிலாச்செயு மதிய விருத்தத்தின் மேயுலாப் போந்தார் . ( அ ) 
ஒள்ளிய தாய வுரோகிணி நன்னா ளுயர்குண வழுதிமந் திரியாய் 
வள்ளிய போகந் துய்த்ததற் கேற்ப வண்கதி ருதயஞ்செய் காலைத் 
தெள்ளிய செம்பொன் மஞ்சமு மாலேச் செய்யகோ விரதமு மிவர்ந்தே 
யுள்ளிய வறிஞர் கண்டுகண் களிப்ப வுவந்துலாப் போந்தனர் மன்னோ. 
மான்றலை கன்னாட் காலையிற் கல்வி வளத்தினுக் குடைந்ததன் றன்மை 
தோன்றலை யாவஞ் சுமந்தறி விக்கு நுமக்கெனச் சேடவா கனத்து 
மேன்றலை விலாத கயிலையி னிருப்ப மெமக்குள தெனறெரித் தாங்கு 
வான்றலை வணக்கு கயிலைவா கனத்து மாலையி னிவர்நதுலாப் போந்தார் . (10) 
சேவைசெய் பவர்மண் கண்டுசே விக்கத் திகழுமா திரைநன்னாட் காலைக் 
கோவை செய் தாள வடம்பல செறியக் குயிற்றபொற் றண்டிகை மீதுங் 
காவைவைத் துயர்விண் கண்கிசே விக்சக கருகிருண் மாலைவெம் பியலா 
மாவயி னமையப் பூதத்தின் மீது மமர்ந்துலாப் போந்தன ரையர் . 

( அச ) 
ஒருபுனர் பூசக் காலையிற் றெய்வ வுத்தர கோசமங் கைக்கண் 
ணிருமல ரருள்கா லிந்திர திருவ கேருறத் தெரிந்ததற் கிணங்க 
மருமலர் செறியுங் கற்பகத் தடியின் மாலை நாற் கோட்டீப முடியிற் 
றிருவளர் வாத வூரர்தா மருவித் திருவுலாப் போத்தனர் மாதோ . 

( 42 ) 


கஎ e 


திருப்பெருந்துறைப்பு சாணம் , 


பூசகாட் காலை மறையுணர் விதிரன் புலமைதோற் றொழிதிறம் விளங்க 
வாசநாண் மலாவா ழனத்தினைக் கொடுக்க மற்றது கவாவாந்து கொண் டதன்மே 
லீசனா ரருளா லிவர்ந்தென விவர்ந்து மெய்திய மாவேயிற் றரும் 
வாசரென் றுரைத்தற் கிணங்கவென் விடைமேல் வைகியுந் திருவுலாப் போந்தார் . {) 
புத்தனா யிருந்து மூகைதீர்த் திலமியாம் புவனங்காண் வரவது தீர்த்த 
வத்தனார் தமைத்தாங் குதல்விதி யெனினு மபக்குவத் தாலது கொள்ளா 
ரெத்தனாய் பிறந்தோ மென்றுமால் கவல செய்து மா யிலியநாட் காலச் 
சுத்தவா எரியு மாலைவாம் பரியுந் தூணபு திருவுலாப் போந்தார் . ( அச ) 


நகுமகத் திருகாட் காலையி லான்டி நாயக சேயிவ ரொர்னு 
மிகுமொழிக் கிணங்கத் தேவர்யா வருமாம் வியன்மணித நேருலாப் போத்து 
தொகுகழு வாய்நீ ராடியா றேயார் தோற்றாந்தாமென மாலைத் 
தருநட நவில்வார் திருவுருக் கொண்டு தழை மறு கிடையுலாப் போந்தாா . ( அரு ) 


பூரநாட் காலை யான்மநா யகர்முற் புண்ணியர் தாஞ்செல வுய்த்து 
நாரவா ( வர்க்குப் பட்டணி சாத்தி நாடுற நிவே தனஞ் செய்து 
பாரவார் தீபாராதனம் புரிந்தப் பட்டுமா லீகைமுதற் பலவுஞ் 
சேரகம் வாத வூரருக் காக்கித் தீர்த்தத்துக் சஓஞைபெற் றெழுச்து . 
நித்திய பலியிட் நிற்பவர் திரு னிகழ்தரு பேரிகை யடித்தல் 
கத்தமை கருதே வதாவாக னலிசர்ச் சனத் தீர்த்தாங் நாமி வயாற்றி 
யுத்தமச் சூர ணோற்சவம் புரிந்தே யுறுமுனை விசர்ச்சுன மாற்றி 
வித்தக மருவ நடாத்திபு தமிழாம் வேதபூ சாவிசர்ச் சனாம். 

( எ ) 
சாரமென் றலோகா பதத்துற லெனக்குத் தவிர்க்கவென் றித்திர னுய்ப்பக் 
சேரவந் தொளிரு மித்திர விமானஞ் செறி நலப் போந்துறு நர்த்த 
சாரமென் றுரைக்குந் தேவதீர்த் தத்ன , ச் சார்ந்து தீர்த் தங்கொடுத் தப்பாற் 
சோவிட்டிமைக்கு மணித்தளி புகுந்து திருமக விசர்ச்சனஞ் செய்து . ( அஅ ) 
வாதவூ ருதித்த மூலவர் தமக்கு மககும்ப நறும்புன லாட்டிப் 
போதவா சீர்வா தம்புரிந் ததற்பின் பொருந்திய மாலையி லென்று 
மேதமே வாத சத்துவத் துள்ளா ரெனறெரித் தாங்குவெண பொன்செய் 
ஓதமா ரிரத மிவருபு சூழ்ந்து திக்குபர் தனமொழித் ததன்பின் , 

( அசு ) 
கொடிமாத் தருகுற் றுயர் கொடி விறக்கிக் குருந்தகன் னிழலமர் கின்ற 
கெடியவ ரான்ம நாதர்சந்நிதியி னிலவு மண்டபத்தெம துளஞ்சே 
ரடியுடை வாத வூரரைச் செலுத்தி யாகர வென்றுகை கூப்பிப் 
படியவர் வானக் குடியவ ரெவரும் பணிக்தெழுந் தனர்மகிழ் சிறந்தார் . 

( 50 ) 
ஏறுசா ரவசா ரோகண முதலா வியம்பவ ரோகண மனவுங் 
கூறமோ ரிரண்டு காலத்தும் விசேடங் குலவபி டேகமே யுணவே 
வேறுவே றாகத் தட்டிசுற் றுதலே விசாரணைச் சைவமா முனிவர் 
பேறு செய் திருக்கை தொடுபரி வட்டம் பிறங்கிய திருமலர் மாலை , ( காக ) 


புரூரவன் திருவிழாச் செய்தபடலம் . 


கஎரு 


சுவையதெங் கங்காய் சொன்னப்பூ வாதித் தொகை கொடு மிகச்சிறப்பித்தல் 
குவைகொளும் பூகெற் பொரிவெண்பொன் மலரே குலவிய பொன்னினா மலரே 
யிவையுறக் கலந்தே யிருகையி னாலு மெடுத்தெடுத் திறைத்தல்கண் ணேற்றி 
னவையறத் துகில் சூழ்ந் தெறிதல்கோ கனக தகுமல ரடியுறை வைத்தல் . ( கூஉ ) 
பகலிர வோவாப் பலியிட லின்னும் பரமனா கமத்தினிற் புகன்ற 
தகல்விதி யெவள வவளவு மொருங்கு தகப்புரிந் தனர்வழு வா 

வாதே 
யிகல்பவப் பகைக்கு மருந்தென நாளு மியாரி சனத்திரு விழாவும் 
புகல்வதற் குரிய னாயினே னியாலும் பொலிதவ மிக்குளே னன்றோ. ( காங ) 
இராப்பதி னெட்டு நாழிகை யனவி லெங்கடே வான்மநா யர்க்குங் 
குராப்புனை கூந்தல் யோகா யகிக்குங் குறிக்கொளு மற்றைவா னவர்க்கு 
மராச்சுமை யுலக முய்யவந் துதித்த வண்ணலார் வாதவூரருக்கு 
மொராத்திர வியம்பல் கொண்டபி டேக முறுநிவே தனம்புரிந் ததன் பின் . ( கச ) 
கோலமா ணிக்க வாசகப் பிரானார் குறிக்கொளு மான்மநா யகர்தஞ் 
சீலவே காந்த தரிசனம் பெற்றுத் தீபவா ராதனை கண்டு 
ஞாலமெய் தரிய மாலிய மேற்று நகுகருப் பூர தீ பமுமேற் 
றேலவந் நின்று மெம்மையாள் பொருட்டே யெழுந்தருளினர்மறை முழங்க . ( கரு ) 
விழையருட் சொக்க விநாயக ரகோர வீரபத் திரருல கீன்ற 
தழையருட் செல்வி குருந்தமர் பரமா சாரியர் திருமுனம் புரியும் 
பிழையக றீப கோக்குபு குருந்தப் பெருந்தகை யெதிர்முக மாய 
வுழைவட முகமா யிருகரங் கூப்பி யும்பரா ரேத்திட வமர்ந்தார் . 
ஆயதோர் காலை யிவர்புரி வதுபோ லாங்கொரு வைதிக மறையோ 
னேயமார் பரமா சாரியன் 

பூசைச நிரப்புபு பட்டினான் மறைத்துத் 
தூயதா முபதே சக்குறிப் புணர்த்தித் தொக்கமா வியமெலா முதலி 
மேயவா ரியரோ ரிருவர்க்குஞ் சமமா விளங்குமா ராதனஞ் செய்தான் . ( கல ) 
அரகர சிவவென் நகத்தியன் முதலா மருந்தவ முனிவரர் துதித்தார் 
பரமவற்புதமீ தென்றய னரிமுற் பண்ணவ ரியாவரும் பணிந்தார் 
கரதலங் குவித்துக் கண்பனி சோரக் காமரு புரூரவா வாதிப் 
புரவலர் பலருங் கண்டுகண் வெகைப் புணரிவீழ்ந் தனரெழுந் திலரால் . 
சிவகண மனைத்து மித்தரி சனமே திப்பிய மென்றுவப் புற்ற 
பவமெனும் புணரி சுவற்றினோ மென்று பாருளார் பலருமுட் குழைந்தா 
ரவமென லொழிந்த தினியென வெவரு மறைதர வாங்குநின் றெழுந்து 
சிவமணங் கமழுந் தளிவலஞ் சூழ்ந்து சிறக்குமாத் தானத்தை யடைந்தார் . (க.க ) 
யாவுமாங் கழுவா யெனும்பி டேக மியைதாப் பெற்றுநன் னாளின் 
மேவுமா ணிக்க வாசகப் பிரானார் விரும்புதஞ் சேர்க்கைபுக் கமர்ந்தார் 
பாவுசீர் மிகுத்த மிதிலைவாழ் சனகன் பரவுபு முத்திபெற் றதனை 
நாவுமெம் மனமுங் களித்திட வினிது நவிற்றிட லுற்றன மாதோ . 

(க 00) 
புரூரவன் பெருந்துறையடைந்து திருவிழாச்செய்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் கச எங . 


கஎச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 
சனகராசன் முத்திபெற்றபடலம் . 


வாத வூரர்தம் 
பாத தாமரைப் 
போத வாமன 
மேத நீங்குமே . 


வேறு . 


வாவிபயி றகட்ட கட்டு வாளை வெடி கொண்டு விழிக் 
காவியரம் பையர்வெருவக் கற்பகத்தின் சழுத்தெசடிக்கும் 
பூவியலும் பெருவளஞ்சால் விதேகமெனப் பொலிகாட்டின் 
மேவியபொன் மதிலுடுத்த மிதிலைமா நகர்வாழ்வோன் . 
கலைபலவங் கற்றுணர்ந்தான் கற்பகமுஞ் சமழ்ப்படைய 
வலைவில்கொடைத் தொழில்பயின்றா னரசரெலாம் பணிகழலான் 
மலைபொருவு திண்டோளான் மாண்புசா றத்துவந்தேர் 
தலையறிவின் றலையமைந்தான் சனகனெனு மியற்பெயரான் . 


( உ ) 


அனையவன்றத் துவமுணர்ந்த வாசிரியன் றனையடையும் 
வினையமுளத் தொன்றுகொடு விசேடவிலக் கணம்படைத்துப் 
புனையவுள குடச்செருத்தற் புனிற்றாக்க ளோரிலக்க 
நனையமிளிர் தரத்தொகுத்து நகர்ப்புறத்தோர் சார்நிறுவி . 


புரவுபுரி பவர்களையும் போதுமா றாங்கமைத்துப் 
பரவுமிவை தத்துவந்தேர் பனவர்கொளக் கடவரென 
வுரவுமுர சறைவித்தே யுவந்திருந்தா னக்காலை 
விரவுவள வங்காட்டு வேதியரியா வருமுணர்வார் . 


பொன்னினலங் கரித்து மிளிர் புனிற்றாக்கள் கவர்வதற்கு 
நன்னிலைமைத் தத்துவந்தேர் நலஞ்சிறிது மிலமாளே 
மென்னினர சனுமதியா னிருக்கும் விருத் தியுதவிர்ப்பான் 
பன்னினெவ 

வனாவதெனப் படருழந்தா ரனைவோரும் 


அன்னபொழு தியாக்கியவர்க் கியனையடைஇப் பணிந்தெழுந்து 
மன்னவன்செய் திறமுரைத்து மறையவர்சூ ளாமணியே 
பன்னரிய பராபவமாம் பரவையழுந் தினநீயே 
மன்னவொரு புணையாகி வாழ்விப்பா யென்றிரந்தார் . 
அரசர் திர வியங்கவர்த லடாததனி னுந்தானம் 
பராமையா தேற்பதனாற் பசுத்தானம் வாங்குதலோ 
விரசவத னிலுங்கொடிதா மெனத்தரும் நூல்விளம்புங் 
கரசரன மேற்கவியங் கக்குலையு மானாலும் . 


( 
அ 
) 


சனகராசன்முத்திபெற்றபடலம் , 


கஎரு 


இரத்தமறை யவர்நிமித்த மிரப்பாமென் செருப்பட்டுச் 
சுரந்தகருணையனாகித் தொக்கவவ ரொடுமெழுந்து 
வரந்தழையுந் திருமிதிலை மாநகரின் புறம் வந்து 
பரந்தபசுக்களையேற்றோம் பனவர்நீர் கவர்மினென 


( க ) 


மறையவர்த முத்தரியம் வாங்கியரை யுறயாத்து 
நிறைசிகழி யவிழ்த்து தறி கெருங்கமுடிந் தனரொருப்பட் 
டறைகுடஞ்சுட் டொவ்வொன்று கவர்ந்தகம்புக் கனரப்பாற் 
குறைவின்முனி வரன் சனகன் கோநகரத் துட்புகுந்தான் . 
இனியபசுப் புரந்தவர்க ணடந்ததனை யிறைக்கியம்ப 
முனிவரவு தெரிந்தவனு மெதிர்கொண்டு முன்பணிந்து 
நனியமையு முகமனுரைத் தழைத்து நடந் தனனலஞ்சார் 
தனியமைதன் னிருக்கைபுகூஉத் தழுவுமா தனத்திருத்தி . 


( க்க ) 


அருக்கிய முன் னாயபுரிந் தஞ்சலித்து நின்றிடலு 
மிருக்கெனவம் முனியுரைப்ப விருந்து வினாவுதல்செய்வான் 
றிருக்கிளர்மா தவரேறே செவ்வியதத் துவஞான 
மிருக்கின் முடி புரைத்தபடி யெனக்கியம்ப வேண்டுமென . 


( கஉ ) 


மன்னவபக் குவர்க்குரைப்ப தல்லாது மற்றையர்க்குச் 
சொன்னவர்க ளவரோடுந் துனையார கழுந்திடுவா 
ரின்னலற நினக்குரைத்தற் கிழுக்கிலையா லினிதுரைப்பேன் 

பறக் கேளென்று பேசுவா னம்முனிவன் . 


பின்னம 


( கங) 


அத்திபா திப்பிரிய மாரிடத்து விளங்குவதோ 
வொத்தியன்மற் றவருணர்வா ருணர்வரோ மறறையர்கள் 
சத்தியமாய்ச் சகத்தாயச் சகத்திற்குக் காரணமாய்ப் 
பத்தியுளா யதின் விளங்கு பற்பலப தார்த்தமாய் . 


( கச ) 


அப்பதார்த் தத்தினுக்குக் கருத்தாவா யமைசான்னா 
யொப்பவெலாந் தானாய்த்தா னல்லாதா யுறமனுவாய்ச் 
செப்புமகத் தாயுருவ மருவமொடு சேரவத்தை 
பப்புமைங்கோ சங்களித்தி ரியங்குணங்கள் பாறியதாய் , 


( கரு ) 


வாக்குமனா தீதகோ சரமாய்மற் றாண்பெணொடு 
போக்குமலி யல்லாதாய்ப் பொலிகின்ற தேபிரம 
நீக்குதலின் முதலதிது நிகழ்குரவ னுபதேசம் 
தேக்குதலா லெலாம்பிரம மெனத்தெரித லேவித்தை . 


( க்க ) 


அடுத்ததிது கானென்ப தவித்தைமூன் றவதிதே 
யெடுத்தசக லமும்பரித்தி யாகஞ்செய் தின்பதுன்பம் 
படுத்தசம் மாப்பெரியர் பயிற்சியொடும் பிரமநிட்டை 
தொடுத்ததிறத் தொடுகூடித் துணிவுபெற விருப்பதுவும் . 


( கா ) 


கஎசு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


யன 


ஆன்றசக லமும் பிரம மாகச்சிந் திப்பதுவு 
மேன்றதன்செய் கையனைத்து மிரும்பிரமச் செய்கையெ 
ஆன்றவுட்பா விப்பதுவு முயர்ஞான மாமிதுவே 
சான்றநா லாவதெனச் சாற்றுவார் ஞானியரே . 


( கஅ ) 


ஒப்பிலதாய் வியாபகமா யுறுசுகத்தைக் கொடுப்பதாய்த் 
தப்பில்பர மாய்வாசா மகோசரமாய்த் தழைவதுவே 
செப்பரிய தேயமிஃதைந் தாவதுதி யானமெனில் 
வெப்பிலுரு வருவிரண்டாம் விளம்பிஃதா றாவதுவே . 


( கசு ) 


சாக்கிரஞ்சொப் பனஞ்சுழுத்தி துரியமது தனைக்கடத்த 
னீக்கமிலா விவையவத்தை நிகழிவையே ழாவதாம் 
போக்கருஞ்சத் துவமிரா சதம்புகர்த்தா மதமென்னத் 
தேக்குகுண மொருமூன்றா மத்திறமுஞ் செப்புவாம் . 


( 20 ) 


வெள்ளியது பெருங்கருணை மேவியது சத்துவமே 
யொள்ளியசெம் மையதார வாரமுள திராசதமே 
கள்ளியகார் நிறமவித்தை நயந்தது தா மதகுணமே 
வள்ளியவெட்டாவதிவை யென்றுனாப்பார் மாண்புடையோர் . 


(உக ) 


பூதகா ரியமாகிப் பொருந்துமிரு வினைக்கேற்ப 
வேதமொடு சுகநுகர்தற் கேதுவா யது தூல 
மாதசலிந் தியம்பஞ்சப் பிராணன்மனம் புத்தியொடு 
சூதமையா யோகசா தனமாகுஞ் சூக்குமமே . 


( உஉ ) 


அருவாகி யறிவினுட னறியாமை யுடையதுவாய்க் 
கருகாத ஞானயோ காதிகட்குக் காரணமாம் 
பொருவாத காரணமிம் மூவகையாய்ப் புணருடம்பே 
வெருவாவொன் பதாவதென விரித்துரைப்பார் மேலோரே , 


(உச) 


தூலத்தே யுபாதிபெலாந் தொகப்பொருந்து மன்னமய 
மேலக்கன் மேந்தியமைம் பிராணனொடாம் பிராணமயஞ் 
சாலஞா னேந்திரியந் தழுவியது மனோமயமே 
கோலவவற் றொடுபுத்தி கூடுதல்விஞ் ஞானமயம் . 


(உச ) 


மாற்றரிய மனோமயம்விஞ்ஞானமய மாமிரண்டிற் 
சோற்றியவான் மாவறிவே சொல்லுமா னந்தமய 
மேற்றமிகு மிவைபஞ்ச கோசமென வியம்பிடுநூல் 
சாற்றரிய பத்தாவ திவையென்றே தகக்கோடி . 


( உடு ) 


நால்வகைத்தோற்றத்தினுமாய் நக்கசர் ரங்கடொறுஞ் 
சாலவியா பித்தனைத்து நடத்துவதே தகுசீவ 
னேலுமுந்தி மேற்களக்சி ழியைகமலத் தகரவெளி 
போலுமத னிடம்பன்னொன் சவதிது வெனப்புகல்வார் . 


( உசு ) 


சனகராசன் முத்தி பெற்றபடலம் . 


கஎஎ 


கருமஞா னேந்திரிய மொருபதந்தக் கரண நான் 
கொருவரிய வாயுவைந்திவ் வுரைதருபத் தொன்பதொடும் 
வெருவரிய மாயையொடு மிகக்கூடிப் புசிப்பதுவே 
தருபோத்தா விதுபனிரண் டாவதெனச் சாற்றுவார் . 


( 26 ) 


மருவடம்பி லபிமானம் வயங்கியெழ விராட்டேயா 
யொருவிலிரணியகருப்ப மாயுவக்கு மீச்சுரமாய்ப் 
பொருவறமே யது கருத்தா புகல்பதின் மூன்றாவதிது 
வருபுவியி லவ்வருணாச் சிரமங்களுக்கேற்ப . 


( உ அ ) 


ஆற்று நிட்கா மியகரும மிதுபதினான் காவதுவே 
தோற்றுகுர வன் சேவை தூயவான் மவிசாரம் 
போற்றுபெரி யவரிணக்கம் புகழும்வே தாந்தநடை 
மாற்றரிய காரியமாம் வருபதினைந் தாவதிது . 


( உக ) 


( ho ) 


என்றவா தனத்திருந்தே இயங்குமிரு வளியடக்கித் 
தோன்றவா யுவையெழுப்பிச் சொலும் பிரம ரந்தரஞ்சேர்ந் 
தான்றவா னந்தரச மாயசமுத்திரத்தழுந்தன் 
மான்றலிலா யோகமிதே வருபதினா றாவதுகாண . 
எலவிரு தயகமலத் தெழின்மாயை விராய்ச் சகத்தைப் 
பாலனஞ்செய் பவன் புருடன் பகர்பதினே ழாவதிது 
சாலவெலா மழிந்து மழி யாததாய்க் காணமாய் 
ஞாலநவி லவ்லியத்த நகுபதினெட்டாவதிது . 
அவ்வியத்த முதித்தொடுங்கி நாமமா திகளடைந்த 
செவ்வியவா னவர்வியததர் செப்புபத்தொன் பதாவதிது 
கவ்வியமெய் கோசந்தத் துவமனைத்துங் கடந்துமிளிர் 
திவ்வியமேன் மையதான்மா செறியிருப தாவதிது . 


( 
ஙக 
) 


( ஈஉ ) 


அழிபவஞ்ச மநித்தியமென் றைடமற நினைப்பதுவே 
கொழியரான் மாவிருபத் தொன்றுவ திதகுறிக்கொள் 
செழிசருவ மும்பிரம மெனத்தெரித லத்துவித 
மொழியிருபத் திரண்டாவ திதுவென்றே முன்னுதியால் , 


( ஙங ) 


( ஙச ) 


நூல்பலதே றுபுபவஞ்ச மித்தையென கோக்கு புதா 
னேல் பிரம மெனனமவுன மிருபதின்மூன் றாவதிது 
சாலவித்தை தபப்பிரமந் தனைத்தெரிந்து கொளன் மோக்கங் 
கோலியிரு பத்து நான் காவதெனக் கூறுவார் . 
துக்கமெலா நிவர்த்தியாய்ச் சுகம்பெறலே யானந்த 
மிக்கவிஃ திருபத்தைந் தாவதென விளம்பிடுவார் 
தக்கவிவை யெலாமுணர்தி சனகனே யென்றுரைத்தான் 
சொக்கபசுக் கவர்ந்தமுனி யிறைதொழுது சொல்லுவான் . 


க எஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


இவையனைத்துந் திடப்படுதற் குபாயமெவனெனக்கேட்ப 
நவையிறவு மியன்பாற் போய்ப் பெருந்துறைமான் மியநயந்து 
செவையுறக்கே ளெனவிடுத்துத் தீர்ந்தானச் சனகனும் போ 
யாவைவியக்குந் தவுமியனை யடைந்தனைத்துந் தெரிவித்தான் . 


செரன்னவெலாஞ் செவியேற்றுத் தூயதவு மியமுனிவன் 
மன்னவநிற் கம்முனிவன் மாயாவா தம்புகன்றா 
னன்னதுணர்க் தவர்க்கென்று மையர்பெருந் துறைப் பெருமை 
பன்னல் பழு தென்றதன்றோஞ் சிறிது பகர் தரத்துணிந்தான் . 


( ஙஅ ) 


சத்தியமே யாமுரைப்பாஞ் சனகபுர வலகேண்மோ 
சத்தியமா கியபிரமஞ் சகத்தாயிற் றென்றுரைக்கிற் 
சத்தியமென் பது தீர்ந்த சத்தியஞ்சார்ந் தது கண்டாய் 
சத்தியநூ லதுவென்றே சாற்றுவரோ தக்கோரே . 
காரணமாம் பரஞ்சகத்தாங் காரியமா கியதென்னிற் 
காரணத்துள் ளது சகத்தாங் காரியத்து முளதாமே 
காரணஞ்சித் தாஞ்சகத்தாங் காரியமுஞ் சித்தெனச்சொல் 
காரணந்தான் மாயையெனக் கரைந்தாலெக் குற்றமுறும் . 


( ஈசு ) 


( Po ) 


அருவமிலை யுருவமிலை பிரமத்திற் கென்றறைந்து 
மருவவுறு தியானமிரு வகையவைநிட் களஞ்சகள 
மொருவரிய தெனப்புகலி னுரைத்தலிவை யார்க்குரிய 
வெருவமைய முன்னொடு பின் விரோதமுற லெந்ளலே. 
துக்கமற வொழிதலொக சுகப்பேறே முத்தியெனின் 
மிக்கதுயி லோருயிர்க்கு விளைதலுமற் றதுவாகுந் 
தக்கதலா மாயாவா தத்துளகுற் றங்கூற 
லுக்கமனத் சோற்றிடைக்கல் லாய்திறத்தை யொக்குமால் , 


( சக ) 


முதுமுனிவ னுனைமருட்ட மொழிச்ததிற முணராதே 
யிது பொருளென் றுளங்கொண்டா யென்றுதவு மியனியம்பக் 
கதுமெனவம் மிதிலையர்கோ னெழுந்துகான் மிசைவீழ்ந்து 
பதுமனுமொவ் வாயடியேற் குண்மைநெறி பகரென்றான் . 
என்றமொழி செவியேற்றே பிருங்கருணை தலைசிறப்ப 
வன்றலிலாச் சிவதீக்கை யாற்றியடி முடிசூட்டி 
நன்றமைய முப்பொருளும் புரூரவற்கு நவின்றபடி 
யொன்தவுரைத் தவன்மயக்க மனைத்து மொழித் தருளினான் , 
பெருந்துறைமான் மியமனைத்துஞ் சிந்திக்கும் படி பேசிக் 
குருந்துறையும் பெருமானைக் குலவுயோ காம்பிகையை 
யிருந்துறைபோந் திருவாத வூரடிகளிணையடியை 
பருந்துறையா வையுமாற்றி வணங்குதிபோ வெனவிடுத்தான் . 


( ங ) 


(சசு ) 


அதர்மனும் இலக்குமியும் முத்தியடைந்தபடலம் . கஎக 


ஓரொருகா ரணம்பற்றி யுதித்த நூல் களை விலக்கிச் 
சீரொருவாத் திருவருளே காரணமாச் செனித்தெழுந்த 
பாரொருவா வாகம நூற் படியொழுகுந் திறம்பூண்டு 
பேரொருவர மகத்துவஞ்சால் பெருந்துறையை வந்தடைந்தான் . 
கந்துமுறி கடாயானைக் காவலன்பு ரூரவன்றான் 
முந்துவழி படுமுறைமை முழுவதுந்த னுளங்கொண்டான் 
சிந்துதலி லாத்தரங்கத் தீர்த்தமெலாம் போய்ப்படிந்து 
நந்துபுகழ் வெண்ணீறுங் கண்மணியு கயந்தணிந்து . 


( சசு ) 


( சா ) 


மனுவரசா மைந்தெழுத்து மானதமா கக்கணித்துப் 
பனுவன்மறை முழங்குதிருத் தளிபுகுந்து பணிந்தேத்தித் 
தனுமதியின் மிதுனமதித் தனிச்சாறு சேவித்தே 
யினுமவட்செய் வனவனைத்து மியற்றியுவப் புறவமர்ந்தான் . 
ஆயபுகழ்ப் பெருந்துறையெம் மான்மநா யகர்தோன்றி 
நேயமிக மாஞான சனகனென நிலவிடுவாய் 
தூயலவின் றாதியென வருள்புரிந்து இணையடிக்கீழ் 
யேயகலப் பின்பருளி விண்ணவர்வாழ்த் திடமறைந்தார் . 
மன்னுபுகழ் மிகுசனகன் மாயாவா தத்தையொரீஇப் 
பன்ஓசிவா கமப்பரன 

" வை படிந்து முத்தி பெற்றதிற 
மூன்னுமுப் புராணத்துட் பார்க்கவமு மொழி தருமா 
வின்னுமது கொளறெளிவா மிதுகோடற் பொருட்டன்றோ. 


( 5 % ) 


நேயமிகு முனிவரர்கா ணீடுபுகழ் மிகுசனகன் 
பாயதிரு வடிக்கலப்புப் பற்றியவா றெடுத்துரைத்தாந் 
தூயகுணஞ் சிறிதுமிலாத் துட்டமறை யோனொருபெண் 
மேயபெருந் துறைமேவிப் பெற்றதிறம் விளம்புவாம் . 

சனகராசன் முத்திபெற்றபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் கருஉங . 


( 50 ) 


ர்ம 


மனும் இலக் மியும் 
முத்தியடைந்தபடலம் . 


வாத வூரெம் வள்ளல் பொற் 
பாத தாமரைப்புக 
ழோத கோத வோதமா 
மேத மோவு மின்பமே . 


(5 


கஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


நன்மை மேய நருமதை 
வன்மை மேய மாக்கரை 
வின்மை மேய வேதியர் 
பன்மை மேய தொருபதி 


( உ ) 


வேறு . 


அன்னபதி வேதபுரி யெனும்பெயா ததில்வாழ்வோன் 
பன்னரு நூ லுணர்திரியம் பகனெனச்சொ லியற்பெயரா 
னன்னர்மறை யவன்முன்னா ணவின்ற வினப்பயத்தா 
லென்னகொடு மையுமுருவொன் றெடுத்தனவோர் மகற்பெற்றான் . 
அந்தமகன் செயனோக்கி யதர்மனெனப் பெயரிட்டார் 
சந்தமிகு மந்நகரா ரப்பெயர்தாங் கியகொடியோன் 
கந்தடுவெங் களியானை கடங்கொண்டு திரிவதென 
வெந்தவிட னுந்திரிவா னெந்தவிடனும் பொருவான் . 


( 
ந) 


சை 


மறைமொழிநிந் தனைசந்தி வந்தனைநிந் தனை சிறிதுங் 
குறையடையாப் பெரியவர்நிந்தனையாருங் குறிக்கொள்ளா 

றமலர்ப்பூங் கொன்றையணி நாயனார் நிந்தனை மற் 
றறைபலநிந் தனைகளுஞ்செய் தகலிடத்தே யழிதருவான் . 
ஒருதினஞ்சில் விடர்குழும வொருகானத் துட்புகுந்தான் 
பொருவரும்பல் குறும்பு செய்து போ தருங்கா லாங்கொருசார் 
மருவுசிவ முனியோகங் கொடுவதிய வன்மீகம் 
பெருகுறமேன் மூடியதாய்ப் பிறங்கவது கண்டணைந்தான் . 
இல்லிவழி நோக்குதலு மிருத்தவத்தோன் விழிதோன்றப் 
புல்லியவீ தென்ளையெனப் பொருக்கெனவோர் வளார் கொண்டு 
சொல்லியவவ் விழிசூன்றான் றுனையயோ கந்தவிர்ந்து 
கல்லிய தீங் கினன்வன்மி கஞ்சிதைத்து வெளிவந்தான் . 
அடுசினங்கொ ளம்முனிவ னதர்மன்முக மெதிர் நோக்கிப் 
படுகொடிய மாபாவி யென்செய்தா யெனப்பதைப்பக் 
கொடுமையெவன் செய்தனன்கா கோதரங்கான் மணியென்றே 
முடுகியிது செய்தனனின் செங்கணென முன்னாதேன் . 
என்றுசொல மிகச்சீறி யெழுசாவோனினும்சொதித்துக் 
கன்ற கொலை முதற்பாதகங்களுக்கோர் குழிசியா 
யன்றுபுலைச் சார்புற்றே யலைதி நீ யெனச்சபித்து 
வென்றுமிளிர் சிவமுனிவன் வேறிடம்பார்த் தெய்தினான் . 
விடரொடுமவ் வனந்தீர்ந்து விடன்மடனா தியவதர்மன் 
சுடர்பொருவு தந்தையுறை தொன்மனையி னுட்புகுந்தா 
னிடர் கெடமற் றவன்புகலு மிதமனைத்துக் கொள்ளானாய்ப் 
படச்செயலோர்ச் தவன் றுறவு பற்றியொரு வனம்புகுந்தான் , 


(க 0 ) 


பாவ 


அதர்மனும் இலக்குமியும் முத்தியடைந்தபடலம் கஅக 
ஆவயினோர் மாச்சூழ லகம்புகுந்து பனிதவிர்ப்பான் 
மேவவொரு புலித்தோலை மெய்ப்போர்த்தி யோகிருந்தா 
னேவவிய லாவதர்ம னிச்சைவழி யொருகதை கொண் 
வவெனப் பயில்வானவ் வனத்துமொரு நாளடைந்தான் . 

( கக ) 
செறிமாத்துண் மாலைவாய்ச் சென்றுபுலி யிருந்ததென 
வறியதர்மன் பின்புறம்போ யங்கைத்தண் றேவோங்கி 
முறியவொரு புடைபுடைப்ப முடிந்தானப் பிதாமறையோன் 
நெறிகொள் பிதா வென்றறிந்து நினைவிலனாய் நீங்கினான் . 

( கஉ ) 
நீங்கியவன் கொலைப்பாவ நிழல் போலத் தொடர்ந்துவர 
வேங்கிமிகு பசிதாக மிரியாது நனிவருத்த 
வாங்கியலுங் கொடும்பாவி யணித்தாகக் கண்ணுற்றான் 
வாங்கியவெஞ் சிலைமறவர் வழியலைத்து வாழ்சேரி . 

( கங ) 


அந்தமறச் சேரியிற்போ யலசினேன் பசியாலென் 
றுத்தவரைத் தழுதானம் மறவருமுள் ளிரக்கமுற்றே 
யிந்தமறப் பன்றியினூ னெடுத்து நுக ரெனவளித்தார் 
நந்தவது நுகர்ந்து பசி தவிர்ந்தானீர் நசைமிக்கான் . 


( கச ) 


எண்ணீரு மன்புடையா ரிறத்தனினைத் தழுதாலுங் 
கண்ணீரோர் துளியும் வெளி காட்டாவிக் காட்டகத்தே 
தண்ணீரெங்ககப்படுமென் றுகைந்து தடுமாறும் 
புண்ணீர்மை மனத்தானாங் கொருசூழல் போய்ப்புக்கான் . 


அது பழையர் வாழ்சேரி யாவயிற்பன் மிடா வீந்தின் 
முதுகணிறைத் திருப்பதுகண் வெந்தானாய் முன்னோடி 
யிது விலைசெய் பவராரென் றெண்ணானாய் மோரென்றே 
கதுமெனமொந்தையின் மொண்டு கடகடெனக் குடித்தனனால் . 


நல . 


( கல ) 


குடித்துநனி தேக்கெறிந்து கொண்டநீர் சைதலிர்ந்து 
வெடித்துவரா லெழுவாவி மென்பணைநன் னிலம்புக்கா 
னொடித்துமதி யினைவெறிமே னோக்கலா லுயர் பிழிபு 
மடித்து நர குய்த்திடுகா மத்தாகந் தடித்ததால் , 
முன்செய்த வினைப்பயனை மோசிக்க வல்லவரியார் 
தன்செய்கை யத்தனையுந் தவறென்று கருதானா 
யென்செய்கை தற்கென்றே பெண்ணியெண்ணி மாழாக்கும் 
புன்செய்கை யானாங்கோர் புலைச்சிதனைக் கண்ணுற்றான் . 


(கஅ ) 


கண்டவுடன் மாரவேள் கடுங்கணைகட் கிலக்காகி 
யண்டமுழு வதும் பரவு மரியபழிக் காளானான் 
கொண்டவுவப் பொடுமவணேர் குறுகியொழி வருங்காம 
மண்டவவள் கைப்பிடித்தான் மற்றவளு முடன்பட்டான் . 


( க்க ) 


கஅஉ 


திருப்பெருந்துறைப்புராணம். 


அழுக்குடைகா வதசாற வருவருப்பொன் றில்லானாய் 
முழுக்கவமு தாயமைந்த முற்றிழையே யென்னவியந் 
திழுக்கமைவா யூற்றுமுன் டேந்தல்குற் றடம்படிந்து 
விழுக்கவின்மே வுறத்துய்த்துப் பெருங்காம விடாய்தீர்ந்தான் . 


( 20 ) 


அடிசில் புலா லெடுத்தவளே யருத்தவினி துவந்துண்டு 
கொடியனா வயிற்பயினாட் கொடுங்கள்வார் வாய்க்கடைஞர் 
தடியெடுத்து வெரிந்புடைத்து முடுக்குதலுந் தளர்ந்தோடி 
முடி வில்புகழ்ச் சாபாலி முனியுறையுட் கருகானான் . 


( உக ) 


புலையரகன் றனரன்னான் புண்ணியவம் முனிமேய 
நிலையுயராச் சிரமஞ்சார் நெடுவனத்தை யகலானா 
யலைதருநா ளெப்பவத்தோ வவன் செய்த கல்வினையாற் 
கலையுணரம் முனியவனைக் கணவெதும்பக் கண்ணுற்றான் 


( 2 ) 


ஒதியா லவன் றன்மை புள்ளவெலா முணர்ந்தானா 
யாதிகா யகனேயென் றனைத்துலகும் புகன் முனிவ 
னே தியா மிவற்கியற்ற லெனக்கருதிக் கமண்டல நீர் 
மாதியா னம்புரிந்து வாரியிறைத் தனனவன் மேல் , 


( உச ) 


அன்னநீர் தோய்தலுகல் லறிவுசிறி துதித்தெழுந்த 
தென்னசாஞ் செய்தோமென் றிரங்கியவ னடி வீழ்ந்தான் 
முன்னமியா வரும்புரியாப் பாவமுயன் றனைபுரிந்தாய் 
சொன்னதில் கொழிக்கும்வகை யென்றணிந்தாய் சொல்லென்சன் , 
அடியனே னாதனறி யேனெல்லா மறியும் வித 
முடிபுநீ புகறியென முன்பணிந்து வேண்டுதலுஞ் 
செடியவாங் கானகத்தே சென்றுசிவ முனிவிழியிற் 
கொடியவளார் கொடுகிண்டிக் கொடுஞ்சாப மேற்றனையால் . 
நெடியகதை கொடுபுடைத்து நிகழ்தந்தை யுயிருண்டாய் 
கொடியமற வர்களருத்துங் கொலைப்பன்றி யூலுகர்ந்தாய் 
வடியமையக் குடித்துவந்தாய் வன்புலைச்சி முலைதோய்ந்தாய் 
கடியவணல் குணவயின்றாய் கடையைநீ யெனப்புகன்றான் . 
சொற்றமுழு வதுங்கேட்டுத் துண்ணென்று கடுதாங்கி 
முற்றவுளம் பதைபதைத்து மூர்க்கனே னுய்யும்வகை 
யுற்றவழி யருளென்றா னோங்குதவச் சசபாலி 
பொற்றதிற முளங்குறித்து நின்றானப் பொழுதின்கண் . 


குலவுகாம் பீலிவளர் கோபால சாமியெனு 
நிலவுவயி ணவமறையோ னிகழுமவன் மனைக்குரியா 
ளிலவுபுரை செவ்வாயா ளிலக்குமியென் செருபெயரான 
கலவு கொடுங் குணம்பூண்டாள் கணவன்ம ைமழித்திருந்தான் . 


அதர்மனும் இலக்குமியும் முத்தியடைந்தபடலம் . கஅங 


(உக ) 


அயலார்தோள் கலப்புறும்பே ராசையுளாண் மணவாள 
னியலார்நன் னயமொழிக வெள்ளளவுங் கொள்ளாளாய் 
வியலார்தன் புன்றொழிலே மேற்கொண்டா எதுகண்டு 
மயலார்மற் றவட்சினந்தான் வைணவனா மக்கொழுகன் . 
ஊரா நீயிருந்தா லொன்று முற்றா தெனக்கென்று 
மாறாக நஞ்சூட்டி மடித்தாளக் கணவளைப்பின் 
வேறாகத் தன்செயலே மேற்கொடலைந் தொழிந்ததற்குப் 
பேறாகக் கொள்ளிவாய்ப் பேயாகி யுழி தருவாள் . 


( ஙo} 


அந்தவனத் தகஞ்சார்ந்தா ளந்தணன் முன் பணிந்துநிற்கும் 
பந்தமிகு மதர்மன் முகம் பார்த்தனன்பற் றுறநினைந்து 
முந்தவழல் வாய் திறந்து முடுகுதலு மவனடுங்கச் 
சந்தமுனி யுங்காரஞ் செய்து தடைப் படுத்தினான் . 


ஆயவண்மற் றம்முனிவ னடிபணிந்து குணுங்கினுக்கு 
மேயதியற் றிட நினைத்தேன் விலக்கியதெ னிவ்வுருவம் 
போயதெனப் புரியிலையேற் புன்மையனைக் கொடுவென்றா 
ணாயகவம் முனிவானு நகைத்திதுகூ றுவதானான் . 


புருடனைக்கொன் மாபாவி போற்றிவென மொழிந்தார்க்கு 
மருடனைக்கொல் யோகாம்பா வெனப்புகனின் வாயார 
வருடனைக்கொ வதர்மா நீ யான்மநா தாவெனச்சொ 
லிருடனைக்கொ லிருவீரு மெய்துவீர் பெருந்துறைக்கே . 


( 
நசு 
) 


பெருந்துறையென் பதுபாண்டி நாட்டகத்தே பிறங்கிமோங் 
கருந்துறைத்தீர்த் தங்களெலா மடைந்து நா டொறுந்தோய்மின் 
குருந்துறையும் பெருவாழ்வைக் கோமளயோ காம்பிகையை 
மருந்துறைநோய்க் கெனத்தொழுது வழிபடுமி னினுஞ்சொல்வாம் . 


( ஈச } 


அருளான்ம நாயருக் கன்னையோ காம்பிகைக்குத் 
தெருளாள் வோ ராட்டியநீர் தேங்கு தொட்டிக் கரையடைந் 

டந்து 
வெருள்சாரா விதமொண்டு மொண்டாடி வெண்ணீறே 
பொருளாக நினைந்துடம்பெலாம்புனைமி னினும்புகல்வாம் . 


அன்னநீ ருடற்பிணியு மமையாத பவப்பிணிய 
மென்னபா தகமுந்தீர்த் திடுவதுசத் தியங்கண்டீர் 
சொன்னமார் திருவீதி வலஞ்சூழ்மின் சதித்திடுமின் 
பன்னமே வாச்சிறப்புப் படைத்துய்வீர் போமென்றான் . 


( கசு ) 


அந்தமுனி வரன்பாத மன்புகொடு துதித்திறைஞ்சிச் 
சந்தமிகு பெருந்துறையாந் தலஞ்சாரும் வழிக்கொண்டு 
முந்தவவ னான்மதா தாவென்று மொழிதருவான் 
பித்தவிவள் யோகாம்பா வென்றுபேசுபுகடப்பாள் . 


( ஈ ) 


கஅச திருப்பெருந்துறைப்புராணம். 
ஓயாம லிருவோரு முனாக்குமா மந்திரத்தாற் 
சாயாம லோங்கியபா தகமனைத்துத் தலைசாய்ந்த 
மாயாம லன் போங்க வந்து பெருந் துறையடைந்தா 
ராயாமன் முன்னைநா வடுகொடும்பா தகம் புரிந்தோர் . 


( ஙஅ } 


தூயபெருந் துறையடையப் பேயுருவந் தொலைந்ததவட் 
காயவதர் மனும் பிரம தேசுமரீஇ யவனானான் 
பாயபுகழ்ச் சாபாலி முனிவான்பன் னியபடியே 
கேயமுற விருவோரு நிதமுஞ்செய் தேத்தெடுப்பார் . 


( ஙக. ) 


மிடைகொடுமை பல செய்து வெவ்வினைக்கே யாளாகிக் 
கடையரினுக் கடையேனாய் நரகமெலாங் கைக்கோடற் 
குடையவனா யுடைந்துழலிவ் வொருத்தனையு மாட்கொண்டா 
யடைசெறிபைங் குருந்தவனத் தண்ணாவோ வண்ணாவோ . 
பொல்லாத பாவமெலாம் புரிவதற்கே யுடம்பெடுத்தே 
னொல்லாத நரகமெலா மொருங்குதுனை வதற்கமைந்தேன் 
கல்லாத கடையேனைக் கைகொடுத்தா டலுந்தகுமோ 
வெல்லாத வளக்குருந்த வனத்தமரும் வித்தகவோ . 
பஞ்சமா பாதகமும் பன்னாளுஞ் செய்துழன்ற 
வஞ்சனே னித்தலத்து வருவதற்கும் யோக்கியனோ 
தஞ்சநீ யென்றடையுந் தண்ணளிசெய் தாட்கொண்டா 
யஞ்சமார் துறைக்குருந்த வனத்தமரு மண்ணாவோ . 


( சக ) 


( சக ) 


அருவருக்கு மெனையுரின தடியருளுஞ் சேர்த்தாண்டாய் 
பெருநெருப்புக் கீரமிலை யெனப்போல் விளக்கிடவோ 
திருவிலிக்கோர் கதியில்லை யெனத்தேர்ந்த திருவுளமோ 
மருமலர்ப்பைங் குருத்தவன வள்ளான யருளென்றன் . 


புருடனைக்கொல் பாவியான் புண்ணியரே பெறப்படுகின் 
னருடனைக்கொள் வதற்கடைந்தே னழகிறறே யழகிற்றே 
வெருடனைக்கொன் றடியாரை மேன்மேலு முயர்த்திமிகு 
தெருடனைத்தந் தருள்கருணைச் சிவயோகாம் பிகைத்தாயே . 


( ச ) 


விதவையெனற் கிருபொருளு மேவவுழ லிவ்விழிகாய் 
கதவயிர நமனழுத்துக் கருகரகப் பெருங்கடற்கோர் 
மிதவையென நின்னருடந் தாட்கொண்டாய் வியப்பிதுவே 
சிதவயிரக் கலன்பூண்ட சிவயோகாம் பிகைத்தாயே . 


நாயுருவிற் கடையாகி நரகுழக்கப் போமெனது 
பேயுருவத் தவிர்த்தாய்நின் பெருங்கருணைத் திறமென்னே 
சேயுருவிற் கிரங்காரியார் சிவயோகாம் பிகைத்தாயே 
வேயுருவத் தோனாயென் றிலக்குமியு மிகத்துதித்தாள் . 


( சசு ) 


வேடன் முதலிய நால்வர்கள் அருள்பெற்றபடலம் . க அரு 


அதர்மனென் போன் றன்பெயர்முன் னகன்றவொரு பெயர் புனைந்தான் 
பதமருவு மிலக்குமியு மிலக்குமியே யெனப்பட்டா 
னிதமருவுந் தலுமதியி னெய்து பெருந் தரிசனத்தின் 
சுதமிலிரு முதுகுரவர் களுமிவர்க்குத் துனைந்தருள்வார் . 


( சஅ ) 


மறையேர்னைக் கணகாத னாக்கிவளர் திருக்கைலை 
யுறைவாயென் றுய்த்தனரா லாட்கொண்ட வுமாபதியார் 
கறைதிரு மவ்வரைநம் பணி செய்யுங் காதலியாய்க் 
குறைதீர வுறையென்றா ளிலக்குமியைக் கோமணயே . 
வாளுடையப் பொலியும் விழி யிலக்குமியை மறைக்குலத்துத் 
தாளுடையப் பிறந்தானை யாளுடைய தன்மைகண்டே 
வேளுடைய விழிதிறந்த பெருந்துறைவாழ் வித்தகரே 
யாளுடையா ராளுடையா ரென்றகில மெடுத்தேத்தும் . 
மிக்கதவச் சாபாலி யருள்வழிமே விருவோரு 
மிக்கபுகழ்க் கைலாய மேயதிற மெடுத்துரைத்தா 
மிக்கவளப் பெருந்துறையுண் மேவியமற் றொருகால்வர் 
மிக்கவருட்டிறம் பெற்று விளங்கியகா தையும் விரிப்பாம் . 
அதர்மனும் இலக்குமியும் முத்தியடைந்தபடலமுற்றிற்று . 

ஆகத்திருவிருத்தம் கருஎங . 


( சக ) 


( ரு ) 


வேடன் முதலிய நால்வர்கள் 

அருள் பெற்றபடலம் . 


புத்தியெய் துநர்களும் பொலிசு வர்க்கமுற் 
சித்தியெய் துநர்களும் தீரத் தீர்த்துயர் 
முத்தியெய் துசர்களு முனிவர் வாதவூர் 
நித்தியர் திருவடி கேசித் தார்களே , 


(க) 


வேறு . 


ஒங்குமல யாசலத்தி னொருசாருள் ளதுகன்மை 
தேங்கு திற மருவாத சிலைவேடர் செறிசேரி 
யாங்கெறிகுத் தடிபறிகொல் லெனுமார வாரமலாற் 
பாங்குபெறு மிரக்கமொழி யெங்காளும் படுதலிலை. 


( உ) 


அனையகுறச் சேரியிடை யாழிசூ ழிலக்கையிடை 
வினைய நிசா சரர்குலத்துள் வீடணன் போ லொருவனுளன் 
புனையவொளிர் சிவலிங்க மாலைபுனை தருமுடியா 
னினையவினித் திபெருமா னடிக்கன்பு நீங்காதான் . 


உ P 


கஅசு 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


அன்னவனுக் குரியமனை யாளிரதி யெனப்பொலிவாள் 
பன்னருங்கற் பினிற் சிறந்தாண் மணவாளன் பணிபுரிவா 
ளின்னமுத நிகரவளோ டியல்குறவ னிறடி விளைத் 
தென்னகிழங் குங்கவரா வினிதுண்டு வாழ்தருநாள் . 


( * ) 


ஆயகிரா தச்சேரிக் கதிபனா மொருகொடியோன் 
மேயவிவன் மனைவியெழில் விழைந்தொருநாட் கண்ணுற்றான் 
பாயமத வேள்விடுக்கும் பல்கணையாற் புண்ணுற்றா 
னேயவினிச் செயலாவ திஃதென்றே யெண்ணுற்றான் . 


தன்னுடைய கணவனுயிர் தபச்சாடி னாலன்றி 
மின்னுடையப் பொலிமருங்குல் விரும்பெனக்கு வசமாகாண் 
முன்னுடைய கல்வினையான் முடிப்பதற்காம் வலியுள்ளேன் 
கொன்னுடைய விக்காலங் குறித்தபடி செயல்வேண்டும் . 


( க ) 


ப 


என்று கரு தியதுணர்ந்தா னென் செய்வேன் சிவனேயென் 
றன்றுமனை வியுந்தொடர வந்நின்றும் வெளிப்பட்டுத் 
துன்றுமிரா வழிகடந்து துட்டன் விழி காணாமே 
மன்றுணட நவில்பெருமான் பெருந்துறையை வந்தடைந்தான் . 


( 
எ 
) 


3 


கேடில் பெருந் துறையடைந்த கிராதனரு மனைவியொடு 
நாடியவா னவதீர்த்த நயந்தாடி நீறணிந்து 
கூடியபே ரருளான்ம நாயகர்சந் நிதிகுறுகிச் 
சாடியவா தனையுடையா னாய்த்தாழ்ந்து தாழ்ந்தெழுவான் . 
இராமுழுதுந் துயிலானா யியல் வீதி வலஞ்சூழ்வான் 
பராபரனே யடியேனைப் பாதுகாத் தருளென்பான் 
விராயபகை வன்வலியோன் வெங்கொலை செய் திடல்குறித்தா 
னராவணிவா யடி யேனு னடைக்கலங்கா ணெனப்புகல்வான் . 


அற்புமிக விவனிவ்வா றறைதரமற் றவன்மனைவி 
வெற்பரைய னினிதீன்ற விளங்கிழையோ காம்பிகையே 
பொற்பமையுந் தாயேநின் புத்திரியா னென்னுடைய 
கற்புவழு வாவண்ணங் காத்தருள்வா யெனக்கரைவாள் , 


( 50 ) 


இந்தவா றமர் தருகாளிநவுளர் தன் குலத்தலைமை 
யந்தமா பாவியிவ னணங்கினொடு மெங்கொளித்தான் 
முந்தநீர் கேடுமென முற்றியசில் வேடரெழுக் 
தெந்தவூருத்துருவிப் பெருந்துறைவந் தெய்தினார் . 
மனைவியொடுஞ் சிவப்பிரியம் வாய்க்தமர்வே டனைக்கண்டு 
துனையவிறை யவன்பாற் போய்ச் சொற்றாரப் பொழுதத்தே 
கனையிருண்மால் களிற்றுமதன் கஞ்சமருக் காற்றானாய்ப் 
புனையிழையா சையினெழுச்தான் போர்குறித்துப் படைஞரெம். 


( க்க ) 


( கஉ ) 


வேடன் முதலிய நால்வர்கள் அருள் பெற்ற படலம் . க அஎ 


( கங ) 


வந்து பெருந் துறைபுகுந்தான் மாதேவன் சந்நிதியிற் 
கொந்து மலர் புனைந்தகுழற் குறக்கோதை யுடன்பணிந்து 
நந்து விருப் பொடுநிற்கு நல்லவே டனைக்கண்டான் 
சந்து செறி வரைக்குறவர் தமக்கிறையோ னாங்கொடியோன் . 
ஏடநீ யெனைத்தப்பி யிங்குற்றா யுய்திகொலோ 
தேடவரும் பொருளிறைவற் சேர்வதென வுணராயோ 
கூடமனை வியைக் கொடுத்தி கொடாயேலுன் னுயிர்வீப்பன் 
மூடவிடுத் தொழிதியென மொய்படைஞ ரொடுவளைத்தான் . 


( கச ) 


( கரு ) 


அதுதெரிபு நடுநடுங்கி யருளான்ம நாயகவோ 
முதுவிடமுண் டுலகளித்த முழுமூல காரணவோ 
கதுமெனவந் தெனைவளைத்தான் கடும்பாவி யானினிச்செய் 
வதுதெரியே னபயமென வாய்திறந்து முறையிட்டான் . 
ஆலமெழ நடுநடுங்கி யன் றயன்மா லுள்ளிட்டார் 
சாலவும்வந் தபயமெனத் தளராது புரந்தனைவெங் 
காலனைக்கண் டபயமெனக் கைகுவித்தல் செய்த சிறு 
பாலனைக்காத் தவற்கொன்ற பண்ணவனு ரீயலையோ . 


( கசு ) 


வெங்காள மெடுத்தயின்ற விமலவோ யோகமயில் 
பங்காள வோமலரோன் படு தலையிற் பலிகொண்ட 
கங்காள வோகொடி 

யேனைக் 

கடியாம 
லிங்காள வேண்டுமுனக் கென்றுமடைக் கலமென்றான் . 


யோன் கடி 


( கல ) 


புவிவளையப் பதைக்குமான் போற்பதைக்குங் குறக்கொடியு 
மெலிவமைநின் மகட்கிரங்க வேண்டும் யோ காம்பிகையே 
வலியவன்பன் மூர்க்கரொடும் வளைத்தனனியா னென்செய்கேன் 
கலிபொருமற் றவற்றுரந்தென் கற்புநிலை காவென்றாள் . 


( கச ) 


வருந்தாமே யுலகனைத்து மீன்றெடுத்த மாதாவே 
பொருந்தாதா னெனைத்தீண்டிற் போவதொழி யாதெனுயி 
ரருந்தாநஞ் சயின்றவர்பா லமர்ந்தருள்யோ காம்பிகையே 
ருந்தார்வண் டமர்குழலாய் காப்பதுநின் கடனென்றாள் . 


(கக ) 


அம்மையருள் சுரந்தெங்க ளான் மநா யகற்பாராச் 
செம்மையடி கேள்பரா முகஞ்செய்கை தகாதென்னக் 
கொம்மைவிடை யுடையானுங் குறுமுறுவல் கொண்டருளி 
வெம்மையொரா யுதமவன்கை மேவவிடுத் தருள்செய்தான் . 


( 20 ) 


அந்தவாள் கையுறல்கண் டையரரு ளென்றெரிந்து 
சந்தமார் வரைக்குறவன் றாய்ப்புலிப்போத் தெனப்பாய்ந்து 
வந்தயா வருஞ்சிதைய மாட்டியிறை வனைத்தள்ளி 
யுந்தமார் பாயுதங்கொண் டூன்றிமிதித் துயிர்குடித்தான் 


கஅஅ 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


யாவருங்கண் டதிசயித்தா ரான்மநா யகர்புரிந்த 
மேவரும்பே ாருணினைந்து விடாதபெரு விருப்பினொடும் 
பாவருக்தன் மனைவியொடும் பரம்பரனா லயத்துள்ளா 
லோ வருந்தே வாய்நின்றான் மற்றிருவர் திறமுரைப்பாசம் , 


( உஉ ) 


மாதங்க னெனுமொருவன் மனைவிமா தங்கியொடும் 
பாதங்க மரியயனா லறியா தார் பதம்பணிவா 
னாதங்க மொழிந்தானாய்க் கோடுகுறிப் பதினமைந்தா 
னாதங்க வவன்றுதியே நவிற்றுமொரு திறம்பூண்டான் . 
இந்தவிதம் பற்பலகாண் மனைவியொடு மிவனியங்கச் 
சந்தமறைப் பொருளானா ரவற்கிரங்கித் தாரணியி 
லெர்தவிடத் தினுமுனபுன் நெய்வமெலாங் கோதே 
முந்தமகிழ் தரும்பறைக்கு மவ்வாறே மகிழ்முயங்கும் . 


(உங ) 


( உச ) 


பறையடித்துக் கோதேப் பிரசன்னப் படுமென்றோ 
ரறைவரந்தந் தன நீயு மனையவரைக் குறவன் போன் 
முறையினிலை நிற்றியென முன்னவன்பே ரருள்புரிந்தா 
னிறைமனைவி யொடுநின் னிகழுமொரு மாதங்கன் , 
குறவன் முத னால்வருக்கும் கோமான் பே ரருள் புரிந்த 
வறமலிகா தையையுனாத்தா மருந்தவஞ்செய் கையிசத்துத் 
திறமலிமா முனிவரெலாம் பெருந்துறைசேர்ந் தருச்சித்து 
நிறமலியுந் திருவருள் பெற் றமர்ந்ததிற நிகழ்த்துவாம் . 
வேடன் முதலிய நால்வர்கள் அருள்பெற்றபடலமுற்றிற்று . 

அகத்திருவிருத்தம் கருக்க , 


( உசு ) 


நைமிசமுனிவர் பெருந்துறையடைந்து 

பூசித்தபடலம் . 


சேல்காட்டி மிளிர்வயல்சூழ் தில்லைவா ழந்தணர் தம் 
பால்காட்டி வாசகவாச் சியம்பகர வேண்டுமென 
மால்காட்டி யிடாச்சபையிற் கைகாட்டி வழிவிட்டார் 
கால்காட்டி வெமையாளும் கருணையுடை யவரானார் . 


( க ) 


மா 


தாதகெறி முதலனைத்துத் தகப்பயின்ற சவுனகன் முன் 
எதவமா முனிவரெலாம் பெருந்துறைமான் மியம்பகர்ந்த 
சூதமுனி வரன்பாதக் தொழுதெழுத்து முன்னிருந்து 
நாதவொரு விண்ணப்ப காஞ்செய்வ துண்டென்றார் . 


நைமிசமுனிவர் பூசித்தபடலம் . 


கஅகூ 


( ச ) 


அன்னதெவ னெனவினவ வருமறையா கமமுதலா 
வென்னபல நூலுமெடுத் தியம்புதலம் பெருந்துறையென் 
றுன்னருளி னாலுணர்ந்தே மூக்கடைந்து தரிசிக்கத் 
தன்னமிலா வேணவாத் தலைக்கொடுகின் றனமென்றார் . 
என்றவுரை செவியுறலு மிருந்தவத்துச் சூதமுனி 
நன்றமையு மிவ்வாசை நமக்கு முன் மேயுளதா 
லன்றலிலா நீவிரெலாம் புறப்படுமி னியாமுமுடன் 
அன்றவரு வேமென்றான் மகமுடித்துத் தொழுதெழுந்தார் . 
அந்தநா ணன்னாளே யாகானி மனமகிழ்ந்து 
கந்தவான் வழிக்கொண்டு நடக்கின்றா ரக்காலை 
முந்தனே யெனுஞ்ருத முனிசவுன காதியரைச் 
சந்தமார் தரநோக்கித் தலமனைத்துந் தெரித்திடுவான் . 
தன்கணடைந் திறந்திடுவா ரினியிறவாத் தகையருளிப் 
புன்கணொழித் திடுதலமிப் பொழினடுத்தோன் றிடல்காண்மி 
னன்கணியன் மாறாகப் பொதுநாமஞ் சிறப்பாக்கி 
வன்கண்மல மாற்றியமர் வரையி துகண் டிறைஞ்சிடுமின் , 
வெள்ளியமா மலை பெயர்த்தான் மிகமுயன்றும் பெயர்க்கரிய 
வொள்ளியமா பலவிலிங்க முறைதான மதுகாண்மி 
னுள்ளியசீர் வடவெழுத்தச் சுட்குறிறீர் நெடிலுண் முதல் 
புள்ளியகவ் வேறமுதற் புணர்தார மிதுகாண்மின் . 
சரநாக மொருமூன்றுட் டாராக மல்லாத 
வுரனாக விரோதித்துத் தொழுவரைமற் றுதுகாண்மின் 
கரவார்பால் வஞ்சமிலார் வஞ்சநிழல் காதலித்து 
விரவாகன் கமர்தான மெய்த்தவத்தீ ரிதுகாண்மின் . 
புண்ணியா வலர்கோவைச் சங்கிலியார் பொருட்டவர்பே 
ரண்ணியமெல் லொற்றைவல்லொற் றாக்கியவூ ரிதுகாண்மி 
னெண்ணியவோர் தாதுவைக்கொண் டெழுதாதுஞ் சண்பையர்கோ 
னண்ணியமுன் னிரப்பவொளிர் கற்றலமற் றது தொழுமின் , 
பேயுருவ முறவடைந்தும் பிஞ்ஞகனே யிவ்வுருவந் 
தாயுருவ மெனப்பட்டார் தொழுந்தலமற் றிதுகாண்மின் 
ஆயுருவ மறைமாவார் மறைமாவி னடியமர 
வேயுருவத் தோளிதொழு மெய்த்தலமற் றது காண்மின் . 
ஒருகழுகு காணாத வொண்முடியா ரருணோக்கி 
பிருகழுகு தொழுமவர் சொல் லெனும் விலங்க லிதுகாண்மின் 
மருவுபல நூன்மொழிக்கு மாறாக வயங்கழலாய்ப் 
பொருமிருவ ரகத்தினிருள் போக்குமலை யது காண்மின் . 


( அ ) 


( 50) 


( கக ) 


கா . ஸ்ரீகாசி . 
- ஸ்ரீசைலம் . 
எ . திருக்கோகர்ணம். 

திருக்கேதாரம் . 


அ . திருக்காளத்தி . 

திருப்பாசூர் . 
சு . திருவொற்றியூர் . 
* திருமயிலாப்பூர். 


க 0 . திருவாலங்காடு . 

திருக்கச்சியேகம்பம் . 
கக . திருக்கழுக்குன்றம் . 

திருவண்ணாமலை . 


ககள் 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


( 2 ) 


( கச ) 


புரமூன்று மொருகணையாற் பொடித்ததல மிதுகாண்மி 
னுரமார்ந்த வர்தகனை யுருட்டுதல மதுகாண்மின் 
பரவான்ற மரணிவழி பட்டகுழி யுதுகாண்மின் 
சிரமேந்தி தினைப்புனத்துற் பவித்ததே மிதுகாண்மின் . 
நீர்செலுத்தல் போற்குளத்து நிதிசெலுத்து மணிமுத்தப் 
பேர் செலுத்து நதிசூழும் பெரும்பதிமற் றிதுகாண்மி 
னார் செலுத்து மொருவனாக்கல் லொடுஞ்சுமந்து நனிசாகப் 
பேர் செலுத்து புனல்செலுத்தப் பிறங்குபதி யதுகாண்மின் . 
ஆக்கறம ருகமியற்ற வளித்தலப யம்புரியப் 
போக்கலழற் சிகையாக்க மறைத்தலொரு தாள் புரிய 
நீக்கலொரு குஞ்சிதத்தா ணிகழ்த்தமறை முதலின்பர் 
தேக்கலுயி ருறாடிக்குந் திப்பியத்தே மிதுகாண்மின் . 
கைத்தோணி கரவாது கடல் கிடந்த படி காப்பக் 
கைத்தோணி விடுத்தனைத்துங் சாத்தார்கணிதுகாண்மி 
னெய்த்தோவென் றடைந்தார் தம் பிணியனைத்து மிரியவெல்லா 
மெய்த்தோதஞ் சூழுமருந் தீவாாதே மது காண்மின் . 
வழுவாத மலர்க்கணையான் மானெழில்சே ருடம்பையழ 
லெழுநாவுஞ் சுவைகாண விட்டதல மிதுகாண்மின் 
கழுதாடு காட்டாடு கால்கால்கா லெனக்கடுகும் 
பொழுதேவன் மார்பமுறப் பொருத்து தல மதுகாண்மின் . 
குடைவார்த மொருகுளக்கட் கண்மலரொன் றுறக்கொடுக்கு 
மடைவார்கண் மலர்பலவா முக்குளக்கண் ணதுகாண்மி 

டயார்நெஞ் சொருவாத வுலகீன்ற வரைமஞ்ஞை 
விடைவார்கே தனற்போற்றி விழைந்ததல மிதுகாண்மின் . 
புரகரன் வெங் கரியுரித்துப் போர்த்தியதே மிதுகாண்மின் 
வரமிகுமா துலன் வேள்வி மடித்தவிட மதுகாண்மின் 
நரமிகுவெஞ் சலந்தரனைச் சாடியதே முதுகாண்மின் 
பரவரிகண் ணிடந்துவளை பெற்றபதி யிதுகாண்மின் . 
ஒன்பது கோ டியர்சித்த ரொருங்குதொழக் கற்பத்தும் 
வன்பது சார்ந் தரசுநிலை மாத்தலமற் றிதுகாணமி 
னன்பதும் மாதிகொடு நலங்கொள்பதி னொருகோடி 
யன்பதுவா யுருத்திரரேத் தெடுத்ததல மதுகாண்மின் . 


(கரு ) 


( கசு ) 


னுடை 


( கஎ ) 


( கஅ ) 


( க்க ) 


> 


கஉ . திருவதிகை . கச . சிதம்பரம் . 

கி . திருவழுவூர் . 
திருக்கோவலூர் . கரு . சீகாழி . 

திருப்பறியலூர் . 
திருமாணிகுழி . 

புள்ளிருக்குவேளூர் . திருவிற்குடி , 
திருத்தினைநகர் . கசு . திருக்குறுக்கை . 

திருவீழிமிழலை . 
ருமுதுகுன்றம் . 

திருக்கடவூர் . ககூ . திருவாவடுஅறை . 
திருப்பாதிரிப்புலி கஎ . திருவெண 

ணகாடு . 
திருமயிலாடுதுறை. 


க.க , 


* 


12 


( 5 


டைம 


நைமிசமுனிவர் பூசித்தபடலம் . 


ககக 


(20) 


வா 


(உக ) 


( உ . ) 


( உங ) 


பரவுபெரு நதியனைத்தும் பன்னிரண்டாண் டிற்கொருகால் 
விரவுதிற மடைந்தாட விழைபுனற்றே மிதுகாண்மின் 
கரவுதவிர் திருகந்தி காதலித்துத் தவஞ்செய்தே 
யுரவுமிக நினைத்தவெலா முற்றதல மதுகாண்மின் . 
கோழியர்கோ னுவங்களிப்பக் காவிரிநீர் கொளுமாரம் 
பாழியநீ ரொடுங்கொண்டார் வாழிடமற் றிது காண்மின் 
வீழியவா யொருத்திக்காத் தாயுமாய் வியக்கவரு 
ளாழியநஞ் சுண்டபிரா னமர்வரைமற் றது காணமின் . 
அரதனமா விலங்கலென வறைவிலங்க லிதுகாண்மின் 
மரகதமா மலையென்ன வழங்குமலை யது காண்மி 
ஓரவியம னதிகாரம் பெற்றதல முதுகாண்மின் 
பானுமையோ ருருவாகிப் பரிந்தமர்தே மதுகாண்மின் . 
கடனாகைக் காயாரோ கணரளித்த பரியுகைக்கு 
மடலார்குஞ் சரமுகைக்க வருளியதே மிதுகாண்மின் 
கெடல்சாரா வரசசபை கெழுமிமுனி வரர்காண 
மடலார் கொன் றையர்நடஞ்செய் மாத்தலமற் றது காண்மின் . 
கொழுவரையின் சாரமறக் குடித்தவர்தே மிதுகாண்மின் 
பொழுதினுற விகள்பூசை புரிந்ததல மதிகாண்மின் 
செழுமலரோன் சிரங்கொய்த திப்பியத்தே முதிகாண்மின் 
முழுவலிமா றலைவினுனி முருக்கியதே மிதுகாண்மின் . 
புண்டரிக முனிவனையா ரோகணஞ்செய் புரப்பெருமா 
னண்டர்தொழ வீற்றிருத்தற் காயதல மதுகாண்மின் 
பண்டரிய மறையனைத்தும் பூசித்துப் பயன்பெற்ற 
வண்டரிக வாப்பொழில்சூழ் வளம்பதிமற் றிதுகாண்மின் , 
பண்டுதச முகற்செகுத்த பழிதீர விராகவன் முன் 
மண்டுபெருக் காதலொடு வழிபடுதே மிதுகாண்மின் 
விண்டுவனத் திடைப்பிறந்த வெண்முத்தே யெனக்கரைர்து 
தொண்டுபடு வார்க்கருளுஞ் சுந்தராவைப் பது காண்மின் . 
வனமணக்கு முருவமெனன் மாறி நறுங் கொன்றைதும்பை 
யினமணக்கு மருவுருவ மியைந்ததே மிது காண்மின் 
கனமணக்கு முடிமுதலாக் கைதொழன் மூன் றிடங்கொண்டெம் 
மனமணக்கும் படியமரு மால்வரைமற் றது காண்மின் . 


ணம் . 


20. திருக்குடந்தை . 

திருவையாறு . 
உக . திருவானைக்கா . 

திருச்சிராப்பள்ளி. 
உஉ . இரத்தினகிரி . 

திருவீங்கோய்மலை , 


உஉ . திருச்செங்கோடு , உடு . திருசாகைக்காரோ 
உங , திருவஞ்சைக்களம் . 
திருப்பேரூர் . 

வேதாரணியம் . 
உச . திருக்கற்குடிமாமலை . உசு . இராமேச்சுரம் . 

திருவெறும்பியூர் . திருநெல்வேலி . 
திருக்கண்டி பூர். உ எ . திருக்குற்றாலம் . 
திருவாரூர் , 

கொடுங்குன்றம் . 


12 


21 


கக . 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


எம்மறையு மொழிந்தார்கை யேட்டெழுத மொழிபெயர்த்தே 
வம்பறைசொற் றவருதித்த வருத்தலமற் றதுகாண்மின் 
மும்மறையும் புகழ்சைவத் திறமுழங்கு நீருநெருப் 
பும்மறையா வெளிப்படுத்தப் பொலிதலமற் றிதுகாண்மின் . 
தானாக ரத்தினொடு சம்பந்தஞ் செய்தவரை 
யானதிது கண்டிடுமி னழகியபி ரானேயென் 
றீனமிலாள் கபோலத்திற் கிள்ளிமுத்த மிடப்பெற்ற 
வானவர்கா யகருறையு மாத்தான மதுகாண்மின் . 


(25) 


ஆயவச கசப்பெயரா லலங்குதல மது காண்மின் 
மேயபுகழ்ச் சீதளிசேர் மெய்த்தலமற் றிது காண்மின் 
வயதுனை மாலைபுணர் தோளார்தே முதுகாண்மின் 
மாயவிடைக் காளைபயில் வண்கான மது காண்மின் . 


( ங O ) 


மாலமையாப் பாசுரந்தங் கியவாய்மற் றது காண்மின் 
கீலமெனும் பெயர் பூண்டு கிளர் தான மிதுகாண்மின் 
சாலவிருத் தேசுரப்பேர் தரித்தார்கண் ணுதுகாண்மின் 
கோலமிகுத் தரமுதற்சார் கோசமங்கை யது காண்மின் . 


( சு ) 


இன்னமுள தலங்களெலா மெடுத்தியம்ப முற்றுவதோ 
கன்னருள நாங்கருதிற் றணித்தாக நண்ணியதா 
லன்னதலத் தினையின்னே யடைந்து தொழு துய்வாமென் 
றுன்னரிய பெருந்துறைதே ருற்றார் நூல் கற்றாரே . 


( ங 2 ) 


தூயபெருந் துறைவலமாச் சூழ்ந்து நிலத் திறங்கினார் 
பாவவளங் கண் விடுத்துப் பார்த்தனர் தம் மனந்திகைத்தார் 
மேயவிதற் குயர்வொப்பில் விளம்பலா மிதற்கிதுவென் 
றாயமகிழ்ச் சியர் முனிவ ரனைவரும் வீதியிற்பணிந்தார் . 


கோளுகா ளுந்தவழுங் கோபுரமு னடைந்திறைஞ்சி 
யாளுகா யகர்கோயி லுட்புகுந்தக் கினிதீர்த்த 
மூளுமா கமவிதியாற் படிந்தெழுந்து முனகர்கொளா 
காளுமா னந்தமருள் வெண்ணீறு நயந்தணிந்தார் . 


( ஙச ) 


கண்மணிமா லிகைபுனைந்தே யஞ்செழுத்துங் கணித்தாராய் 
விண்மணியால் விடலுவக்கு மழகளிற்றின் முனமேவி 
யெண்மணியே யொரு கோட்டுக் கற்பகமே யெனுமடியார் 
வண்மணியே யெனத்துதித்து மலரடி போற்றுபுசென்றார் . 


உஅ. திருவாதவூர் . 

திருவாலவாய் , 
உக , திருப்பரங்குன்று , 

திருப்பூவணம் . 


ந 0 . திருவாடானை . 

திருப்புத்தூர் . 
,, திருச்சுழியல் , 

காளையார்கோயில் . 


ஙக . திருவேடகம் . 

திருவாப்பனூர் . 
1 , திருப்புனவாயில் . ( கை . 

திருவுத்தரகோசமங் 


நைமிசமுனிவர் பூசித்தபடலம் . 


ககக 


ஆளுடைய பெருமானை யரவமெலா மெடுத்தணியெண் 
டோளுடைய சுந்தரனைச் சுடர் மூன்று நனிவட்கும் 
வாளுடைய மெய்யானை வருமறலி யுயிர்குடித்த 
தாளுடைய வான்மநா தனைக்காண்பா னுட்புகுந்தார் . 


சொக்கவிகா யகர்பாதந் தொழுது குருந் தடி நீழன் 
மிக்கபொன்னா லாஞ்சபைமுன் விரைந்தேகிக் கண்ணுற்றா 
ரக்கரவா ரணியான்ம நாயகரை யப்போதத் 
தக்கவர்மே வியமகிழ்ச்சி யாமேயோ சாற்றவல்லேம் . 


( 
நாள் 
) 


( ஈ 


இருசணு நோக் குறவிடுத்தா ரிருகைதலை மேற்குவித்தா 
ரருகலிலா வரவோமென் றடுத்தடுத்து வாய்நவின்றார் 
பெருகுமுரோ மஞ்சிலிர்த்தார் விழிப்புனலும் பெருக்கினார் 
வெருவழல்சான் மெழுகென்ன மிகவுடைந்துள் ளுருகினார் . 


( * அ ) 


இந்நாளே பிறந்தபய னெய்தியநா ளெனப்புகல்வா 
ரிந்நாளே பசுபோத மிரித்துயர்ந்த நாளென்பா 
ரிந்தாளே கண்படைத்த பேறெய்து சாளென்பா 
ரிந்தாளே யின்பமுத்தி யெய்தியநன் னாவென்பார் . 


அழுவாரு மழுதழுதாங் கன்பினாற் பரவசமாய் 
விழுவாரு முடனெழுந்து மேனியுரோ மஞ்சிலிர்ப்பத் 
தொழுவாரு நாக்குழறத் துதிப்பாரும் பவக்கடனின் 
றெழுவாரு நாமேயென் றிசைப்பாரு மாயினார் . 


( ச ) 


இந்தவிதம் பரவுபுநீ நேற்று நுத னனதத்தரித்துப் 
பந்தமிலா ரொருவாறு வெளிவந்து பரை தளிசூழ்ந் 
தந்தமிலாக் குருக்தடியா சாரியரை யடிவணங்கிச் 
சந்தநட ராசர் முத லியாவரையு முறத்தாழ்ந்து . 


(சக ) 


( 52 ) 


படைத்தளித்துத் துடைத்து மறைத் தருளலெனப் பகரைந்து 
முடைத்தலையிற் பலிகொண்டார்க குடனிருந்து முடித்தருளி 
யடைத்தவுல கத்தனைக்கு மாதார மாயெல்லா 
முடைத்தனியோ காம்பிகைதன் றிருமுனமுற் ஈருரவோர் . 
ஆங்குமுன முரைத்தபடி யகநெகக்கும் பிட்டணைத்து 
வீங்கு புகழ்த் திருவாத வூரர் முன மேவினார் 
நீங்குதலின் மகிழ்ச்சியராய் நெஞ்சுருக கனிதொழுது 
தேங்குபெருஞ் சிவயோகச் செழுந்தேறல் வாய்மடுத்தார் . 


அரிது புறம் போந்தொருசா ராச்சிரமஞ் செய்தமர்ந்து 
பிரியமிகக் காலங்க டொறும் பேணிப் போய்த்தொழுவார் 
விரிதிரைத்தீர்த் தங்களெலாம் விருப்பினொடு படி தருவார் 
தெரியமகிழ் வனத்தமருஞ் சிவக்கொழுந்தை யுந்தொழுவார் . 


( சச ) 


கக.ச 


திருப்பெருந்துறைப்புராணம் . 


ஓயாத முயற்சியரா யிவ்வண்ண முறைதருவான் 
மாயாத பெருங்கீர்த்தி மாணிக்க வாசகர்க்குச் 
சாயாத வன்புடையார் தனுமாத விழாவெடுத்தா 
ரேயாத வது தரிசித் திடுவாஞ்சை யுடையவராய் . 


( சரு ) 


ஆயவா ரோகணமுன் னலங்கவரோ கணமளவு 
மேயவுலா விருபோதும் விளங்குறக்கண் டினிதேத்தி 
நாயனார் குருந்தடியி னகவருளுந் தரிசனமும் 
பாயவிருப் புறப்பெற்றார் பெறப்படுவ தினியென்னே . 


எல்லாரு மிந்தவித மேத்தியா னந்தமுற்றுச் 
சொல்லாருங் குருத்தவனச் சோதிபால் விடைபெற்றுச் 
செல்லாரு ரைமிசமாந் தம்மிருக்கை யுறச்சேர்ந்தார் 
வில்லாரும் புகழ்ச்சூத முனிபூசை மேற்கொள்வார் . 


( சா ) 


அரியபுரா ணந்தாங்க எறிபாக்கு விரித்துரைத்த 
பெரியபுகழ் முனிவரனைப் பிறங்குமா சனத்தேற்றி 
யரியமலர் கந்தமுத லுபகரணம் பலகொண்டு 
விரியவருக் கியமாதி விசேடமுறத் தாபித்து , 


பரசிவனே யிவனென்னப் பாவித்துப் பூசித்து 
வரசன்மா னமுங்கொடுத்து முகமனுரை வழங்கியபின் 
விரவுமவன் மாணாக்க ரனைவருக்கு மேதகவிற் 
கரவிறுகி லாதிகொடைத் தொழினிரம்பக் கண்டதற்பின் . 


(சக ) 


ஏற்றமிகு சூதமுனி விருக்கை செல வுய்த்ததற்பி 
னாற்றவ னருளியவா றான்ம நா தனைக்கருணை 
மாற்றரும் யோ காம்பிகை 

கையை வாதவூர்ப் பெருமானைத் 
தேற்றமுறச் சிந்தித்துத் தெளிந்துவாழ்க் திருக்தனரால் , 


( 50 ) 


இத்தகைய புராணத்தை யெழுதுவோ ரெழுதுவிப்போ 
ருத்தமமே எப்படிப்போ ருண்மையுறப் படிப்பிப்போர் 
வித்தகமாம் பொருள் கேட்போர் கேட்பிப்போர் விளம்பிவர்கட் 
கத்தமெடுத் து தவிடுவோ ராகியமற் றனைவோரும் . 


இம்மையிலே பெருஞ்செல்ல மியையமனை மக்களொடுஞ் 
செம்மைபெற வாழ்ந்திருந்திந் திரன் முதலோர் பதங்களெலாம் 
வெம்மையற வலுபவித்து முற்றியபின் மேலாய 
வம்மையொரு பாலான் பொன் னடிமலர்சார்ந் தின்புறுவார் , 


கோயடையார் மிடியடையார் துண்ணியர் மே வியசபையின் 
வாயடையார் தீயகுண மனையடையார் மாண்பில்லாச் 
சேயடையா ரினும் பலவாந் தீங்கடையார் செறிதளிர்பூக் 
காயடையார் குருந்தவனப் புராணமது கற்போரே . 


ை 


நைமிசமுனிவர் பூசித்தபடலம் . 


ககரு 


புண்ணியமார் பெருந்துறைப்பு ராணத்தோர் கவிகற்றோர் 
திண்ணியவான் பெருஞ்சைவ சித்தாந்தச் செல்வரா 
யண்ணியசித் தாந்தசைவ மடைந்தின்ப நிலைபெறுவார் 
நண்ணியமுற் றுந்தெரிவார் நலமுரைக்க வல்லவரியார் . 


(ருச ) 


தூயவள மோங்குபெருந் துறைப்புராணம் பொறித்த 
நேயமலி புத்தகமோர் சிறுமனைவாய் நிலைபெறினு 
மாயமனை பெருமனையா யளப்பரிய திருவடையு 
மேயபுன்றே வம்மனையூ ரெல்லையினு முறாதன்றே. 


( குரு ) 


வேறு . 


வாதவூரடிகளுக்குப் புரூரவனேற் படுத்தியவா வளஞ்சால் சாறு 
பேதமிலா கமப்படியே நடந்தது முன் வைதிகத்தாற் பின்னாண் மாறிற் 
சே தவமை யாவதுதெய் வீசத்தா லுணர்ந்திந்தா ளுநத்தா பித்த 
போதமலி துறைசையெஞ்சுப் பிரமணிய முனிவர் பிரான் புகழ்மேல் வாழ்க . ( ருசு ) 


தூயதிரு வெண்ணீறுங் கண்மணியு மைந்தெழுத்துஞ் சுரந்து வாழ்க 
வாயபெருந் துறைவாழ்க வான்மகா யகர்வாழ்க வருள்சூற் கொண்டு 
மேயசிவ யோகபரா பரைவாழ்க வாதவூர் விமலர் வாழ்க 
நேயமலி யம்பலத்து நடநவிலுங் குஞ்சிதத்தா ணீடு வாழ்க . 


நைமிசமுனிவர் பெருந்துறையடைந்து பூசித்தபடலமுற்றிற்று . 


ஆகத்திருவிருத்தம் கசுருசு . 


திருப்பெருந்துறைப்புராணம் முற்றிற்று . 

திருச்சிற்றம்பலம். 


பிழைத்திருத்தம் . 


பக்கம் . பாடல் . 


வரி . 


பிழை . 
புனிஞ 


52 


திருத்தம் . 
புளிஞ 
தனித்த 


ஷை 


னித்த 


கஉ 


க 


ஷை 


முரசு 
பியம் 


முற்க 


2 


மியம் 


க 


கையிலை 


கயிலை 


ine 


க 2 


2 . 


சுல 


உச 


கையிலை 


எள 


- 


67 


க 


னன 


கப் 


ஒரு 


க 


40 க 


கல் 


உணர்வி 


சக 2 


ரீபை 


பந்த 


கஉரு 


பறைவை பறவை 

கயிலை 
பத்திர புத்திர 

பன் 
மொழியினா மொழிமினா 
மெஞ்ஞா 

மெய்ஞ்ஞா 
உணவி 

ரின்ப 
யந்த 
காற் 

கால் 
புணர்த யுணர்த 
மர்றன் மாறன் 
முழுமதி 

முதுமதி 
ழுத்திர 

முத்தர 
நெடுங்க செருங்க 
போந்தாா போந்தார் 
யரினுக் யரினக் 
காண்மிண் 

காண்மின் 


ருரு 


கஉசு 


கால 


did 


ரு 


கடுக 


சுசு 


2 


கீசு 


ब 


2 


கனக 


இசு 


க 


கஉ 


அரு 


கஅச 


ச O 


2 


சுவடிகள் பாதுகாப்பு மய்யம் அரிய நூல் 
தமிழ்த் தாய் 67 - வெளியீடு 


ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் இயற்றிய 


திருப்பெருந்துறைப் புராணம் 


Pub No : 859 
ISBN 978-93-85165-14-6 
திருப்பெருந்துறைப் புராணம் 


130.00 


